அப்பாண்டை நாதகுர்‌ . 
உலா 


பதிப்பாசிரியர்‌ : 


மு. சண்முகம்‌ பிள்ளை 





சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு 
1974 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை வெளியீடு- 32. 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ : 
பேரரசிரியர்‌, டாக்டர்‌ ந, சஞ்சீவி, 
எம்‌.ஏ., எம்‌.லிட்‌., பிஎச்‌.டி, 
டிப்‌. மானிடவியல்‌, அரசியல்‌ & ஆட்சியியல்‌. 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


APPANDAINATHAR 


Edited by: 
18, SHANMUKHAM PILLAI, 


Lecturer in Tamil, 
Tirukkural Endowment Research Centre, 
University of Madras. 


UNIVERSITY OF MADRAS 
1974 


ULA 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


பதிப்பாசிரியர்‌ ; 
மு. சண்முகம்‌ பிள்ளை, 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, 
திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 





சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு 
1974 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை வெளியீடு - 32. 


முதற்‌ பதிப்பு: நவம்பர்‌, 1974. 


[தமிழ்த்துறை வெளியிடும்‌ “தமிழாய்வு” முதல்‌ தொகுதியிலிருந்து 
எடுத்து வெளியிடப்பட்டது.] 


© சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


* 


௮ச்சிட்டோர்‌: 
அவ்வை அச்சுக்கூடம்‌, 
சென்னை - 13. 


அணிந்துரை 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை, கடந்த கான்காண்டு 
களில்‌ செய்துவரும்‌ சிறந்த செந்தமிழ்ப்‌ பணிகள்பற்றி அனைவரும்‌ 
அறிவர்‌. அவற்றுள்‌ ஒன்று தமிழ்த்துறையின்‌ தனிச்‌ சிறப்பு வெளி 
யமீடாகிய தமிழாய்வு. ஆண்டுக்கு ஒருமுறை வெளிவரும்‌ இவ்‌ 
வாராய்ச்சி வெளியீட்டில்‌ அடங்கியுள்ள சிறப்புக்‌ கூறுகளுள்‌ எல்லாம்‌ 
மிகச்‌ சிறந்தது * அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌ * என்னும்‌, தலைப்பில்‌ புதுவ 
தாக அச்சுருக்கொள்ளும்‌ பழந்தமிழ்‌ ஏடுகள்‌, இவ்வகையில்‌ 
தமிழாய்வு முதல்‌ தொகுப்பில்‌ வெளிவந்த நூலே அனதந்தவிசயர்‌ 
அருளிச்செய்த திருகறுங்கொண்டை அ௮ப்பாண்டைகாதர்‌ உலா. 


“சமயந்தொறு நின்ற தையல்‌” ஆம்‌ தமிழ்த்தாய்‌ பதினாறாம்‌ 
நூற்றாண்டில்‌ (2) பெற்ற இலக்கியப்‌ பேறுகளுள்‌ ஒன்று இந்த 
அப்பாண்டைநாதர்‌ உலா. இதுவரை அச்சில்‌ வெளிவாரா இந்த அரும்‌ 
தமிழ்‌ நூல்‌ முற்குறிப்பிட்டவாறு சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ 
துறையின்‌ தமிழாய்வு வெளியீட்டில்‌ முதன்முதலாக வெளிவந்ததும்‌ 
சமணத்‌ தமிழுலகம்‌ அடைந்த மகிழ்ச்சி பெரிது. அது கண்டு என்ற 
பொழுதினும்‌ பெரிதுவந்த உள்ளத்தோடு சென்னைப்‌ பல்கலைச்‌ கழகம்‌ 
இல்‌ நூலைத்‌ தனிநூல்‌ வெளியீடாகவே வெளியிட விரும்பியது. இவ்‌ 
விருப்பம்‌ மகாவீரரின்‌ நூற்றாண்டு வெள்ளி விழாவின்போது 
நிறைவுறுவது தனி மகிழ்ச்சிக்குரியதாகும்‌. இவ்‌ வெளியீட்டைச்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ அவர்தம்‌ நூற்றாண்டு வெள்ளி விழா 
விற்குத்‌ தரும்‌ எளிய காணிக்கையாய்‌ எண்ணி இன்புறுகிறது. 


அப்பாண்டைநாதர்‌ உலாவைப்‌ பெருமைப்படத்தக்க வகையில்‌ 
ஏடு பார்த்துப்‌ பீடுறப்‌ பதிப்பித்துக்‌ கொடுக்கும்‌ பேராண்மை, சைவதீ 
தமிழ்ச்‌ சான்றோராகிய புலவர்‌ மணி திரு. மு. சண்முகம்‌ பிள்ளை அவர்‌ 
களின்‌ தனியுரிமையாகும்‌. இப்‌ பதிப்பிற்கு அவர்‌ எழுதியுள்ள 
ஆராய்ச்சி முகவுரை அவர்தம்‌ ஆழ்ந்தகன்‌ ற தமிழ்ப்‌ புலமைக்குத்‌ தக்க 
சான்றாகும்‌. பேராசிரியர்கள்‌ டாக்டர்‌ சாமிகாதையரையும்‌ வையாபுரிப்‌ 
பிள்ளையையும்‌ நினைவுபடுத்தும்‌ வகையில்‌ அது அமைந்துள்ளது. உலா 
உலகில்‌ அப்பாண்டைநாதர்‌ உலாவின்‌ தனிச்சிறப்பு யாது என்பதை 
ஆசிரியர்‌, * அனந்தவிசயர்‌ செய்த புதுமை” என்று உள்தலைப்பில்‌ 
விளக்கி இருப்பது ஊன்றிப்‌ பார்க்கத்‌ தக்கது. 


38 பக்கங்கள்‌ - 620 கண்ணிகள்‌ உள்ள அப்பாண்டைநாதர்‌ 
உலாவுக்கு 32 பக்க ஆராய்ச்சி முகவுரை; முதல்‌ குறிள்‌ உவமைக்‌ 
காகவே ஒரு தனிநூல்‌ அமையவில்லையா ? ஆசிரியரின்‌ இம்‌ முகவுரை 
உலா உலகில்‌ உவகை தரும்‌ ஓர்‌ ஆராய்ச்சி உலாவாகும்‌. 


vi 


ஆசிரியர்‌ நூலுக்கு இணைப்புகளாகத்‌ தந்துள்ள பகுதிகள்‌, 
திருகறுங்கொண்டைத்‌ திருத்தலம்பற்றி அறிய விரும்புவார்க்குத்‌ 
தொடர்புடைய செய்திகள்‌ பலவற்றையும்‌ ஒருங்கு திரட்டித்‌ தந்து 
உதவுகின்றன. இந்‌ நூலுக்குச்‌ சிறப்புப்‌ பெயர்‌ முதலியவற்றின்‌ 
அகராதி ஒன்றும்‌ அமைக்கப்பட்டுள்ளது. விளக்கக்‌ குறிப்புகள்‌ வேறு 
வழங்கப்பட்டுள்ளன. நூறு பாட்டுகளுடைய திரு மேற்றிசை 
அந்தாதியும்‌ இப்போதுதான்‌ முதன்முதலாக இந்த உலாவுடன்‌ உலா 
வரத்‌ தொடங்கியுள்ளது. இதுவும்‌ கண்ணுக்கும்‌ கருத்துக்கும்‌ களிப்‌ 
பருளும்‌ களிப்பாகும்‌. இவையெல்லாம்‌ ஆசிரியரின்‌ செய்வன 
திருந்தச்‌ செய்யும்‌ செப்பத்தைச்‌ செப்பும்‌. 


புலவர்‌ மணி திரு. மு. சண்முகம்‌ பிள்ளை அவர்கள்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறையில்‌ திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதியில்‌ 
பணிபுரிபவர்கள்‌. அவர்களுக்கே உரிய திருக்குறள்‌ ஆராய்ச்சி வேலை 
களோடு தமிழ்த்துறையில்‌ தனிப்‌ புகழுக்குரிய எல்லா வேலைகளையும்‌ 
எப்பொழுதும்‌ முகம்‌ சுளிக்காமல்‌ செய்யும்‌ அவர்களுக்கு இந்தப்‌ 
பல்கலைக்‌ கழகமும்‌ நானும்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. திரு. 
சண்முகனாரைப்‌ போன்ற படிப்பும்‌ பண்பும்‌ படைத்தவர்களை இந்த 
நாளில்‌ பார்ப்பதும்‌ அரிதாக உள்ளது. எனவே, அவர்களை 
“வணங்குதல்‌ அன்‌ றி வாழ்த்தல்‌ என்‌ நாவிற்கு அடங்காது.” 


தமிழ்த்துறையின்‌ பன்முயற்சிகளாகிய நன்முயற்சிகளுக்கும்‌ 
உறுதுணையாய்‌ விளங்கும்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌ 
தாமரைத்‌ திரு. நெ. து. சுந்தரவடிவேலு அவர்களுக்கும்‌, அவர்‌ 
களுக்கு உறுதுணையாய்‌ விளங்கும்‌ ஆட்சிக்‌ குழுவிற்கும்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்த்துறையின்‌ சார்பில்‌ உளமார்ந்த நன்றியறிதலைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


சென்னை -5 ல்‌ 
13-11-74. ௩. சஞ்சீவி 


(மகாவீரர்‌ நூற்றாண்டு வெள்ளி விழா நாள்‌) 


பொருளடக்கம்‌ 


முகவுரை 1 - xxii 
அப்பாண்டைகாதர்‌ உலா 1 - 38 
உலா இலக்கியம்‌ 39 - 40 
சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 41-65 
இருகறுங்கொண்டைக்‌ கல்வெட்டுகள்‌ 66 - 69 
சாசனப்‌ பாடல்கள்‌ 70 
அப்பாண்டைநாதர்‌ உலாவின்‌ ஏட்டுப்‌ பிரதி 71 
நூல்‌ வரலாறு பற்றிய ஒரு குறிப்பு 72 
விளக்கக்‌ குறிப்புகள்‌ 73 - 88 
இணைப்பு : 

1. திருநறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 89 - 120 
திருமேற்றிசை அந்தாதி 121 - 135 
தருநறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 136 - 160 

4. பகவான்‌ பார்சுவநாதர்‌ வரலாறு 161 - 184 
5 அப்பாண்டைநாதர்‌ பற்றிய ஒரு குறிப்பு : 

ப்‌ _ டாக்டர்‌ உ.வே. சாமிகாதையர்‌ 185 

பொருளகராதி 186 - 196 


பார்சுவநாதர்‌ வரலாற்றுப்‌ பாடல்கள்‌ 197 - 198 


முகவரை 


பெருகும்‌ தவங்களில்‌ என்செய்‌ தவோபின்பு பேணித்தொண்டர்‌ 
உருகுங குடதிசை வீரன்‌ உலாவர உற்றமிர்து 

முருகுர்‌ தசும்புசெற்‌ தாமரைமேல்‌ மொய்த்து முன்னும்‌ பின்னும்‌ 
மருகும்‌ பிரிவரி யரவுடன்‌ சேவிக்கு மாடல்வண்டே, 


-திருமேற்றிசை அந்தாதி 
திருவிழா ஊர்வலம்‌ 


திருவிழாக்‌ காலங்களில்‌ ஊர்களில்‌ நடையெறும்‌ விழா ஊர்வலங்‌ 
களை இன்றும்‌ காம்‌ காண்கிறோம்‌. திரள்‌ திரளாய்‌ மக்கள்‌ பெருவிழாக்‌ 
களில்‌ கலந்துகொண்டு, விழாக்‌ காட்சி காண்கின்றனர்‌, இந்காள்களில்‌ 
தெய்வங்கள்‌ உலாவருதலும்‌, இசைவாணர்‌ தேவாரம்‌ முதலிய பத்திப்‌ 
பாக்களை இசைத்து வருதலும்‌, மற்றும்‌ வாண வேடிக்கைகளும்‌ ஆடல்‌ 
பாடல்களுமாய்‌ இவ்விழாக்கள்‌ பொலிவு பெறுகின்றன. விழா நாள்‌ 
களில்‌ தேர்த்திருவிழா மிகவும்‌ சிறப்பாய்க்‌ குறிப்பிடத்தக்கது. 


திருமண ஊர்வலம்‌ 


திருமண நிகழ்ச்சிகளில்‌ மாப்பிள்ளை அழைப்பு பெண்‌ அழைப்பு 
ஊர்வலங்கள்‌ திருமணத்திற்கு முன்னர்‌ நடைபெறுகின்றன. திருமணம்‌ 
நிகழ்ந்தபின்‌, கணவனும்‌ மனைவியுமாய்‌ ஊர்வலம்‌ வருதலும்‌ உண்டு. 
"ஒரு காலத்தில்‌ இவ்வூர்வலங்கள்‌ பல்லக்கு ஊர்வலமாய்‌ அமைந்து, 
இப்பொழுது மகிழுந்து ஊர்வலமாய்க்‌ காலத்திற்கேற்ற கோலம்‌ 
பூண்டுள்ளன. திருமணங்களில்‌ மணமக்களை ஊர்வலம்‌ செய்விக்கும்‌ 
நிகழ்ச்சிகள்‌ முன்பு பெருவழக்கமாயிருந்தது, இப்பொழுது அது 
மிகவும்‌ ௮ருகிக்‌ காணப்படுகிறது. 


சிறப்பு ஊர்வலங்கள்‌ 


சிறப்பு மாகாடுகள்‌ நடைபெறும்‌ காலங்களில்‌, அதை ஒட்டி 

்‌ ஊர்வலம்‌ நிகழ்வதுண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்‌ 1968-ல்‌ இரண்டாம்‌ 

உலகத்‌ தமிழ்‌ மாகாட்டை ஒட்டிச்‌ சென்னையில்‌ நடைபெற்ற ஊர்வலம்‌ 
வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க ஒன்றாய்த்‌ திகழ்ந்தது. 


சமயப்‌ பெரியார்கள்‌ வரும்போது மக்கள்‌ திரளாய்ச்‌ சென்று 
எதிர்கொண்டு ஊர்வலமாய்‌ அவர்களை அழைத்துச்‌ சென்று எல்லா 
மக்களுக்கும்‌ அவருடைய அருட்காட்சி கிட்டுமாறு செய்வது இன்‌ 
றும்‌ நடைபெற்று வருகின்றது. திருவாவடுதுறை, தருமபுரம்‌ மூதலிய 
ஆதீனங்களில்‌ குருபூசை நாள்களிலே மகாசச்நிதானததைப பட்டணப்‌ 
பிரவேசமாய்‌ அழைத்துச்சென்று சிறப்புச்‌ செய்வதும்‌ நடைமுறையில்‌ 
உள்ளது. இப்படி எத்தனை எத்தனையோ வகைகளில்‌ ஊர்வலம்‌ நிகழ்‌ 


11 ௮ப்பாண்டைகாதர்‌ உலா 


வது இயல்பாய்‌ இருத்தலினால்‌ இது சிறப்பிடம்‌ பெறுவது இயல்பு 
தானே. 


மன்னர்‌ பவனி 

பண்டும்‌ முடிமன்னர்‌ ஆட்சியில்‌ மன்னனின்‌ பிறந்தகாள்‌ விழா, 
முடிசூட்டு விழா, நிகழ்ச்சிகளை ஒட்டி நகர வீதிகளில்‌ மன்னன்‌ உலா 
வருதல்‌ இயல்பாய்‌ இருந்தது. மன்னனின்‌ கிறப்புச்‌ சின்னமான 
படை, கொடி, மற்றச்‌ சின்னங்கள்‌ முன்செல்ல, இசை முழக்கம்‌, ஆடல்‌ 
பாடல்‌ இன்ன பல நிகழ்ச்சிகள்‌ நடைபெற, மன்னனின்‌ பவனியை 
மக்கள்‌ கண்டு களித்தனர்‌. 


மன்னனின்‌ பவனி காண்பதற்காக ஆடவர்‌ பெண்டிர்‌, இளைஞர்‌ 
முதியோர்‌ என்று பல்‌ திறத்தாரும்‌ வந்து கூடுவது இயல்பே. 
ஆயினும்‌, மன்னன்‌ உலாவைக்‌ காணவந்த பல்வேறு பருவமகளிரும்‌ 
அத்தலைவனின்‌ அழகில்‌ ஈடுபட்டுப்‌ புகழ்வதாயும்‌, அவன்பால்‌ காதல்‌ 
கொண்டு தம்‌ உளம்‌ நெகிழ்வதாயும்‌, காதலுணர்ச்சியால்‌ அவர்கள்‌ 
நிலைதடுமாறுவதாயும்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ கவிதை புனையலாயினர்‌. 
இத்தகைய உலா பற்றிய காதற்‌ கவிதைகள்‌ சிலவற்றை முத்தொள்ளா 
யிரத்தில்‌ காணலாம்‌. சேர சோழ பாண்டியர்‌ புகழ்பாடும்‌ இந்நூலில்‌ 
அம்‌ மன்னர்களின்‌ உலாக்‌ காட்சிகளை மகளிர்‌ கண்டு காதல்‌ வயப்படு 
வதாயும்‌ சில பாடல்களில்‌ சித்திரித்துள்ளனர்‌. இவையெல்லாம்‌ தணி 
உலா இலக்கியங்கள்‌ பின்னாளில்‌ எழுவதற்கு முதற்படியாய்‌ அமைக்‌ 
தன என்று கொள்ளலாம்‌. 


முத்தொள்ளாயிர த்தில்‌ உலாக்‌ காட்சிகள்‌ 


மன்னன்‌ யானையின்‌ மேலும்‌ குதிரையின்‌ மேலும்‌ மற்றும்‌! 
பல்லக்கு, தேர்‌ முதலிய வாகனங்களிலும்‌ ஏறித்‌ தெருவில்‌ உலா வ 
கின்றான்‌. அம்மன்னனின்‌ உலாக்‌ காட்சியை மக்கள்‌--குறிப்பாக 
மகளிர்‌ பார்த்து, அவனுடைய அழகில்‌ ஈடுபட்டுப்‌ பேசுகின்றனர்‌. இந்த 
உலாக்காணும்‌ மகளிர்‌ உலாவரும்‌ தலைவன்மேற்‌ காதல்‌ வயப்பட்டு, 
தங்கள்‌ தோள்‌ மெலியவும்‌ மேனி பசலை பாயவும்‌ வேறுபடுகின்‌ றனர்‌. 
காதல்‌ மயக்கம்‌ அவர்களைக்‌ கிறுகிறுக்க வைக்கிறது. இவ்வகைக்‌ 
கற்பனை சான்ற காட்சிகள்‌ சில முத்தொள்ளாயிரத்தில்‌ இடையிடையே 
மிளிரக்‌ காணலாம்‌. 


 ஏலா௮ மடப்பிடியே யெங்கூடற்‌ கோமான்‌ 
புலா௮ னெடுநல்வேல்‌ மாறன்‌ -- உலாஅங்காற்‌ 
பைய நடக்கவுந்‌ தேற்றாயால்‌ நின்பெண்மை 
ஐயப்‌ படுவ துடைத்து. * (புறத்‌. 1511) 


கூடற்‌ கோமானான பாண்டியன்‌ பெண்‌ யானையின்மேல்‌ ஏறிவீதி 
யில்‌ உலா வருவது வழக்கம்‌. அந்தப்பெண்‌ யானை, மன்னனின்‌ அழகினை 
மகளிர்‌ ஆரவமரப்‌ பார்த்து அனுபவிக்கக்கூடாமல்‌ வேகமாய்‌ நடந்து 
விடுகிறதாம்‌. பெண்கள்‌ பொருட்டுப்‌ பெண்‌ தன்மையுடைய நீ மெது 


முகவுரை 


வாய்‌ நடக்காமல்‌ வேகமாய்ச்‌ செல்வது தக்கதன்று; அதனால்‌ நீ 
பெண்மைதன்மையுடையையா என்று நாங்கள்‌ ஐயுற நேர்கிறது. 
பெண்கள்‌ நிலமதிர நடக்கலாமோ ? மன்னன்‌ பவனி வரும்‌ பிடியை 
நோக்கி மகளிர்‌ பேசும்‌ பாவனையில்‌, அம்மன்னனைக்‌ காண்பதில்‌ அம்‌ 
மகளிர்க்குள்ள ஈடுபாட்டைக்‌ கவிஞர்‌ புலப்படுத்துறொர்‌. உலாஅங்‌ 
கால்‌-உலா வரும்போது என்பது பொருள்‌. இதனால்‌ கூடற்‌ 
கோமான்‌ அவ்வப்போது யானைமேல்‌ பவனி வருவது வழக்கம்‌ 
என்பதும்‌ தெரியவரும்‌. 


இனிச்‌ சோழ மன்னனின்‌ உலாக்‌ காட்சியைப்‌ பார்ப்போம்‌, 
மகளிர்‌ தத்தம்‌ மாடங்களிலிரும்து சாளரம்‌ வழியாய்ச்‌ சோழன்‌ தன்‌ 
னுடைய “பாடலம்‌” என்னும்‌ குதிரைமேல்‌ பவனிவரும்‌ காட்சியை 
கோக்குகின்றனர்‌. 


“சுடரிலைவேற்‌ சோழன்றன்‌ பாடல மேறிச்‌ 
படர்தந்தான்‌ பைந்தொடியார்‌ காணத்‌--தொடர்புடைய 
நீலவலையிற்‌ கயல்போற்‌ பிறழுமே 
சாலேக வாயிறொறுங்‌ கண்‌, (புறத்‌. 1573) 


சோழ மன்னன்‌ வீதியில்‌ குதிரைமேல்‌ உலா வரும்‌ காட்சியை நகர 
மக்கள்‌ எல்லாரும்‌ கண்டுகளித்தாலும்‌, சிறப்பாய்‌ மகளிர்‌ காணப்‌ 
பவனி வந்தான்‌ என்று பாடுவது கவனிக்கத்‌ தகும்‌. அச்சன்னல்களில்‌ 
நீலநிறமான வலைபோன்ற அமைப்புகள்‌ உள்ளமையினாலே அதன்‌ வழி 
யாய்‌ நோக்கும்‌ மகளிர்‌ கண்கள்‌ நீலவலையில்‌ கயல்மீன்‌ போலத்‌ தாவு 
கின்றன என்கிறார்‌ கவிஞர்‌. இதனால்‌ மாடமாளிகைகள் தோறும்‌ 
மகளிர்‌ சாளரங்களின்‌ வழியே மன்னன்‌ உலாவரும்‌ காட்சியைக்கண்டு 
களிப்பது வழக்கம்‌ என்பது தெரியவரும்‌. 


கண்கள்‌ கண்டதால்‌ ஏற்பட்ட விளைவு என்ன? மன்னனின்‌ அழகிய 
தோற்றம்‌ அம்‌ மகளிர்‌ கண்களுக்கு இலக்காகிறது. அவர்தம்‌ கண்‌ 
வழிப்‌ புகுவதோர்‌ கள்வனாய்‌ அவர்களின்‌ நெஞ்சில்‌ அம்மன்னன்‌ 
புகுந்து விடுகிறான்‌. அவர்கள்‌ காதலுணர்வின்‌ வயப்பட்டு நெஞ்சம்‌ 
நெகழ்கன்‌ றனர்‌. அவ்வளவுதான்‌. அவர்களுடைய தோள்கள்‌ மன்னன்‌ 
பிரிவால்‌ மெலிவுற்றுவிடுகின்‌ றன. 


கண்டன உண்கண்‌ ; கலந்தன நன்னெஞ்சம்‌ ; 
தண்டப்‌ படுவ தடமென்றோள்‌ /--கண்ட 
உலாஅ மறுகில்‌ உறையூர்‌ வளவற்கு, 
எலா௮ / முறைகிடந்த வாறு !' (புறத்‌, 1520) 


உறையூரிலே சோழ மன்னனின்‌ உலாக்‌ காட்சியைக்‌ கண்ட பெண்‌ 
ணொருத்தி தன்‌ தோழியை கோக்கு வினவுவதாக இப்பாடல்‌ அமைக 
துள்ளது. உலாக்‌ காட்சியைக்‌ கண்டவை கண்களே; அக்காட்சிகள்‌ 
நெஞ்சில்‌ கலந்துவிட்டன. பின்னர்‌, தோள்கள்‌ மெலிந்துவிட்டன. 
கண்டகண்‌ தண்டனையுறாமல்‌ தோள்கள்‌ தண்டனை பெறுவது முறையா? 
இந்தச்‌ சோழ மன்னன்‌ செங்கோல்‌ முறை இவ்வாறாக இருக்கிறதே! 


iV அப்பாண்டைநாதர்‌ உலா 


என்று பேசுவாளாய்த்‌ தான்‌ காதல்‌ வயப்பட்டுத்‌ தோள்‌ 
மெலிந்தமையை வெளிப்படுத்துகிறாள்‌. 


முத்தொள்ளாயிரக்‌ காட்சிகளால்‌ மன்னர்‌ பவனி வருவதும்‌, 
அதனைக்‌ கண்ட மகளிர்‌ காதல்‌ வயத்தவராவதும்‌ தெரியவரும்‌. 
பின்னாளில்‌ *உலா” என்னும்‌ இலக்கிய வகை தோன்றுவதற்கான 
கருக்களை இப்‌ பாடல்கள்‌ கொண்டுள்ளமை தெளிவு. 


மங்கல ஊர்வலம்‌ 


மங்கல நிகழ்ச்சிகளை ஊரார்‌ எல்லாருக்கும்‌ அறிவிக்கும்‌ வகையி 
லும்‌ உலா கீழ்ச்‌ நடைபெறுவதுண்டு. இலக கதன்‌ முதற்‌ 
காதையாகிய “மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌” திருமண உலாவியலைக்‌ 
குறிப்பிடுகிறது. கோவலன்‌ கண்ணகி திருமணத்தை முன்னிட்டு 
யானை யின்மேல்‌ மகளிர்‌ ஏறியிருந்து, நகர வீதியிலே உலா வந்து, 
மணச்‌ செய்தியினைப்‌ புகார்‌ ஈகரத்தார்க்கு அறிவித்தனர்‌. யானைமேல்‌ 
மகளிர்‌ வந்த இந்த மங்கல உலாக்‌ காட்சியின்போது முரச வாத்தி 
யங்கள்‌ முழங்னெ ; மத்தளங்கள்‌ ஒலித்தன ; சங்குகள்‌ ஊதப்பட்டன; 
வெண்குடைச்‌ சின்னம்‌ அரசன்‌ உலாவ வருதலிற்போல இதிலும்‌ இடம்‌ 


பெற்றது. 
“யானை யெருத்தத்‌ தணியிழையார்‌ மேலிரீஇ 


மாககர்க்‌ சீந்தார்‌ மணம்‌.” 
அவ்வழி, 
: முரசியம்பின முருடதிர்க்தன முறையெழுந்தன 
பணிலம்‌ வெண்குடை 


அரசெ முந்ததொர்‌ படியெழுந்தன 
அகலுள்‌ மங்கல அணியெழுந்தது !? 

(சிலப்‌, மங்கல, 43-47) 
இவ்வகையில்‌ திருமணம்‌ முதலிய மங்கல நிகழ்ச்சிகள்‌ நிகழ 
விருப்பதனை நகர மக்களுக்கு அறிவிக்கும்‌ வழக்கம்‌ முன்பு இருந்தமை 
இதனால்‌ புலப்படும்‌. எனவே, முக்கிய நிகழ்ச்சிகளை உலகுக்கு 
அறிவிக்கும்‌ பொருட்டுப்‌ பண்டு வீதியுலாச்‌ செல்லும்‌ வழக்கம்‌ 

உண்டு என்பது தெளிவு. 


மதுரைத்‌ திருவிழா 


பாண்டிநாட்டுத்‌ தலைநகராம்‌ மதுரை, முற்காலத்தில்‌ சிறந்து 
விளங்கிய பெருநகரங்களுள்‌ ஒன்று. இது பாண்டியர்களின்‌ வழிவழித்‌ 
தலைநகரம்‌. இங்கே பல சமயத்தார்‌ வழிபடும்‌ கோயில்களும்‌, பல 
திருவிழாக்களும்‌ நடைபெற்று வந்தன, அம்‌ நாள்களில்‌ இறைவன்‌ 
தெரு வீதியில்‌ உலா வருதலும்‌, அக்‌ காட்சியினை மக்கள்‌ திரளாய்‌ 
வந்து காண்பதும்‌ வழக்கமாயிருந்தது. இறைவனுடைய ஊர்வலத்தில்‌ 
கொடி முதலிய திருச்சின்னங்கள்‌ எடுத்துச்‌ செல்லப்படுதலும்‌, இசைக்‌ 


முகவுரை ப்‌ 


கருவிகள்‌ முழங்குதலும்‌ உண்டு. மகளிர்‌ மாடமாளிகைகளிலிருந்து 
சாளர வழி அக்‌ காட்சியைக்‌ கண்டு களிக்கின்றனர்‌. அம்‌ மகளிரின்‌ 
முகங்கள்‌ முழுமதிபோலக்‌ காட்சியளிக்கின்றன. உலாவின்போது 
கொண்டு செல்லப்பட்ட கொடிகள்‌ பறக்கும்போது சிற்சில சமயம்‌ 
அம்‌ மகளிரின்‌ முகங்கள்‌ மறைப்பண்டு காணப்பட்டன. இது மேகத்‌ 
கால்‌ மறைக்கப்பட்டுத்‌ தோன்றும்‌ முழுமதிக்‌ காட்சிபோலக்‌ காணப்‌ 
பட்டதாம்‌, இக்‌ நிகழ்ச்சிகளைப்‌ பின்வரும்‌ மதுரைக்‌ காஞ்சியடிகளில்‌ 
காணலாம்‌ : 


: நாள்மகி ழிருக்கை காண்மார்‌, பூணோொடு 
தெள்ளரிப்‌ பொற்சிலம்‌ பொலிப்ப, ஒள்ளழல்‌ 
தாவற விளங்கிய ஆய்பொன்‌ அவிரிழை 
அணங்குவீழ்‌ வன்ன பூநதொடி மகளிர்‌ 
மணங்கமழ்‌ நாற்றம்‌ தெருவுடன்‌ கமழ 
ஒண்குழை திகழும்‌ ஒளிகெழு திருமுகம்‌ 
திண்காழ்‌ ஏற்ற வியலிரு விலோதம்‌ 
தெண்கடற்‌ நிரையின்‌ அசைவளி புடைப்ப 
நிரைநிலை மாடத்து அரமியந்‌ தோறும்‌ 
மழைமாய்‌ மதியின்‌ தோன்றுபு மறைய.” 


(மதுரைக்‌, 443-452) 
கோயில்களில்‌ முன்பு விழாக்‌ கண்டலும்‌, விழாவினை 


முன்னிட்டுக்‌ கொடியேற்றுதலும்‌ வழக்கமாயிருந்தமையையும்‌ இம்‌ 
மதுரைக்காஞ்சி தெரிவிக்கிறது. 


்‌ ஓவுக்‌ கண்டன்ன இருபெரு நியமத்துச்‌ 
சாறயர்ம்‌ தெடுத்த உருவப்‌ பல்கொடி? (மதுரைக்‌, 365-66) 


என்பது மதுரைக்காஞ்சி. 


 விழவறா வியலா வணத்து 
மையறு சிறப்பின்‌ தெய்வஞ்‌ சேர்த்திய 
மலரணி வாயில்‌ மலர்தொழு கொடியும்‌” (பட்டினப்‌. 158-160) 
எனவரும்‌ பட்டினப்பாலையடிகளாலும்‌ இவ்‌ வழக்கு தெளிவாய்த்‌ 
தெரியவரும்‌. 


ஏழுநாள்‌ விழா 
இருக்கோயில்களில்‌ ஏழு நாள்கள்‌ விழாக்‌ கொண்டாடும்‌ 
வழக்கமும்‌ முன்பு இருந்தது. 
கழுநீர்‌ கொண்ட எழுகா எந்தி 
ஆடு துவன்று விழவின்‌ காடார்த்‌ தன்றே்‌ 
(மதுரைக்‌, 427-426) 


Vi அப்பாண்டைநாதர்‌ உலா 


என ஏழுநாள்‌ நடக்கும்‌ திருவிழாவில்‌ ஏழாவது நாள்‌ மாலையில்‌ தீர்த்த 
மாடுதல்‌ வழக்கமாய்‌ உள்ளமையையும்‌ இப்‌ பாடற்‌ பகுதி தெரிவிக்‌ 
இன்றது. இப்‌ பகுதிக்கு நச்சினார்க்கனியர்‌, * தீவினையைக கழுவுவ 
தற்குக்‌ காரணமான தீர்த்த நீரைத்‌ தன்னிடத்தேயுடைய ஏழா 
நாளந்தியில்‌ - வேறோரிடத்திலில்லாத வெற்றி நெருங்கும்‌ திருகாளினை த 
தன்னிடத்தேயுடைய ஏழாகாளந்தியில்‌. கால்கொள்ளத்‌ தொடங்கிய 
ஏழாநாள்‌ அந்தியிலே தீர்த்தமாடுதல்‌ மரபு' என்றும்‌, “காடு 
ஆர்த்தன்றே” என்றது, *அவ்விழாவிற்குத்‌ திரண்ட அம்‌ நாட்டி 
லுள்ளார்‌ ஆர்த்த ஆரவாரம்‌” என்றும்‌ விளக்கம்‌ தருதலும்‌ கூர்ந்து 
கவனிக்கத்தகும்‌. திருவிழா பற்றிய இந்‌ நிகழ்ச்சிகளால்‌, இறைவ 
னுக்கு விழாவெடுத்தலும்‌ அப்பொழுது மக்கள்‌ திரண்டு இறைவனைக்‌ 
கண்டு தொழுதலும்‌ உண்டு என்பதனைத்‌ தெளிவாய்‌ உணரலாம்‌. 
இத்தகு விழா நாள்களில்‌ இறைவன்‌ உலாவருதலும்‌, மாந்தர்‌ கண்டு 
தொழுதலும்‌, மகளிர்‌ தத்தம்‌ மாளிகைச்‌ சாளரங்கள்‌ வழி உற்று 
நோக்கிக்‌ காட்சிகளைக்‌ கண்டு களிப்பதும்‌ நீண்டநாள்‌ பழக்கம்‌ என்பது 
தெளிவு. 


வீதியுலா வரும்‌ வழக்கம்‌ 


விழா நாள்களில்‌ வீதியுலா வரும்‌ வழக்கம்‌ தொன்றுதொட்டு 
வருவது என்பது அடியார்க்கு நல்லார்‌ உரைக்‌ குறிப்பினாலும்‌ விளங்கக்‌ 
காணலாம்‌, சிலப்பதிகாரம்‌ உரைபெறு கட்டுரையில்‌, 


“ஆடித்‌ இங்க ளகவையின்‌ ஆங்கோர்‌ 
பாடி விழாக்கோள்‌ பன்முறை பெடுப்ப * 


எனவரும்‌ பகுதிக்கு உரை காணுமிடத்து பின்வருமாறு எழுதுகின்றார்‌ ; 


“ஆடித்‌ இங்களிடத்தே ஆட்டை விழாவாகத்‌ 
தன்னகர வீதிதோறும்‌ உலாச்‌ செய்விக்க... 
நாடாயிற்று அவன்‌ நாடு.” 


இவருடைய உரைக்‌ குறிப்பிலிருந்து * விழாவெடுத்தல்‌” என்றாலே 
வீதியில்‌ தெய்வத்‌ திருவுருவை உலாச்‌ செய்வித்தலாகும்‌ என்பது 
தெரியவரும்‌. 


* திருநாள்‌ பெருநாள்‌ படைகாள்‌ என்றுடப்‌ 
பெருநாட்‌ கல்லது பிறநாட்‌ கறையாச்‌ 
செல்வச்‌ சேனை வள்ளுவ முதுமகன்‌” 


(பெருங்‌. இலா. 2: 32-34) 


என்பதனால்‌ தெய்வத்‌ திருநாளும்‌, மன்னன்‌ பிறந்த பெருகாளும்‌, படை 
யெழுச்சி காணும்‌ போர்‌ எழுச்சி நாளும்‌ பறையொலிக்க உலக மறிய 
நகர வீதிகளில்‌ மக்கள்‌ திரண்டு செல்லும்‌ நாள்கள்‌ என்பதும்‌ தெரிய 
வருகின்‌ றன. 


முகவுரை 
திருமுறைப்‌ பாடல்களில்‌ திருவீதி உலா 





சிவபெருமான்‌ ஆதிரைத்‌ திருநாளில்‌ இரு 
தோறும்‌ பத்தர்‌ கணம்‌ புடைசூழ எழுந்தருளிக ர தலா 
யைத்‌ திருநாவுக்கரசர்‌ திருவாரூர்ப்‌ பதிகம்‌ ஒன்றில்‌ மம) அறிக றச்‌ 
சித்திரித்துள்ளார்‌. விழா நாளில்‌ இறைவன்‌ இடப வாகனத்தில்‌ எழுந்‌ 
தருளி வருதலையும்‌, இவர்‌ தமது திருத்தாண்டகப்‌ பாடலொன்றில்‌, 


 மால்விடைமேல்‌ நெடுவீதி போதல்‌ கொண்டார்‌” (6,96: 7) 








என்று குறிப்பிட்டுள்ளார்‌. மற்றும்‌ தேரில்‌ இறைவன்‌ வீதியுலா 
வருதலும்‌ உண்டு, 


“பாரும்‌ விண்ணும்‌ பரவித்‌ தொழுதேத்தும்‌ 
தேர்கொள்‌ வீதி விழவார்‌ திருப்புன்கூர்‌” CHA 7E27) 


்‌ தேராரும்‌ நெடுவீதித்‌ திருத்தோணி புரத்துறையும்‌ 
நீராருஞ்‌ சடையாருக்‌ கென்நிலைமை நிகழ்த்தீரே! ” (1, 60 : 5) 


எனவரும்‌ திருஞான சம்பந்தர்‌ வாக்குகளில்‌ தேர்த்திருவிழாக்‌ காட்சி 
கள்‌ குறிக்கப்பட்டிருத்தல்‌ காணலாம்‌. 


மதுரைக்‌ காஞ்சியில்‌ காணுமாறே, ஏழு நாள்கள்‌ தொடர்ந்து 
திருவிழா அந்நாளில்‌ ஈடைபெற்றமை நாவுக்கரசரின்‌ தேவாரப்‌ பாடல்‌ 
ஒன்‌ நினாலும்‌ தெரிய வருகிறது : 


“ஆத்தமாம்‌ அயனும்‌ மாலும்‌ ௮ன்றிமற்‌ ரொழிந்த தேவர்‌ 
சோத்தமெம்‌ பெருமானென்றுதொழுதுதோத்‌ திரங்கள்சொல்ல 
தீர்த்த மாம்‌ அட்ட மிமுன்‌ சீருடை ஏழு நாளும்‌ 
கூத்தராய்‌ வீதி போந்தார்‌ குறுக்கைவீ ரட்ட னாரே.” (கதை 


இவ்வாறு இறைவன்‌ வீதியில்‌ உலாவரும்போது மைந்தரும்‌ மகளி 
ரூம்‌ வணங்கி வழிபடுதல்‌ இயல்பே. மங்கையர்‌ பத்திக்‌ காதல்‌ மேலிட 
மயககங்‌ கொள்கின்றனர்‌ என்னும்‌ குறிப்பையும்‌ நாவுக்கரசர்‌, 


“ செந்துவர்‌ வாயார்‌ செல்வன சேவடி சிந்திப்பார்‌ 
மைந்தர்க ளோடு மங்கையர்‌ கூடி மயங்குவார்‌ ” (திர்‌ ர 


என்று பாடுகின்றார்‌. இங்ஙனம்‌ மங்கையர்‌ கூடி இறைவன்‌ உலாக்‌ 
கண்டு காதல்‌ கொள்ளுதலைச்‌ சித்திரிக்கும்‌ முறையில்‌ “உலா” என்னும்‌ 
தனி இலக்கியம்‌ பின்பு பிறந்தது. 


கருவூர்த்‌ தேவர்‌ தாம்‌ பாடிய திருவிசைப்‌ பாவில்‌, இறைவன்‌ 
உலாக்‌ கண்டு தொழுது அழுது இரங்குமவளுக்கு அருள்‌ செய்யலா 
காதா என்று கேட்கிறார்‌ : 


“நையாத மனத்தினனை நைவிப்பா னித்தெருவே 
ஜயாநீ யுலாப்போந்த வன்றுமுத லின்றுவரை 







viii அப்பாண்டைநாதர்‌ உலா 


கையாரத்‌ தொழுதருவி கண்ணாரச்‌ சொரிந்தாலும்‌ 
செய்யாயோ வருள்கோடைத்‌ திரைலோக்கிய சுந்தரனே !” 


(5 திரைலோக்கிய சுந்தரம்‌, 2) 


இறைவன்‌ தெரு வீதியிலே உலாவந்த நாள்‌ முதலாய்‌ அவன்பால்‌ 
பத்திக்‌ காதல்‌ கொண்டு இரங்கும்‌ ஒரு நரயகியின்‌ நிலையில்‌ நின்று 
பேசுகிறார்‌. கருவூர்த்‌ தேவர்‌. இவ்வாறாகத்‌ திருமுறைப்‌ பாடல்களில்‌ 
இறைவன்‌ திருவீதி உலாவருதல்‌, பத்தர்‌ கணம்‌ சூழ்ந்து பரவுதல்‌, 
பத்திக்‌ காதலால்‌ மயக்க முற்றுப்‌ புலம்புதல்‌ என்று இன்னோரன்ன 
செய்திகள்‌ வருதல்‌ உலா இலக்கிய வளர்ச்சியில்‌ மற்றுமோருபடி 
என்று கருதலாம்‌. இவ்வளர்ச்சி குறித்து டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ 
தாம்‌ எழுதிய தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ பின்வருமாறு கூறுகிறார்‌: 


தெய்வம்‌ புறப்‌. படுவதுமுதல்‌ சுற்றித்‌ திரும்பி வருவது வரை 
மில்‌ எல்லா நிலைகளிலும்‌ தெய்வத்தைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து 
பாடப்படுவது வழக்கமாக இருந்தது. புறப்படுவதற்கு 
முன்‌ அந்தத்‌ தெய்வத்தின்‌ பெருமையும்‌ அற்புத வீரச்செயல்‌ 
களும்‌ போற்றிக்‌ கூறப்படுவதும்‌, புறப்படும்போது பரிவார 
மாகச்‌ சூழ்ந்து வருவோரின்‌ விளக்கங்கள்‌ கூறப்படுவதும்‌, 
உலா வரும்போது தேவதாசியர்‌ பலர்‌ தெய்வத்தைக்‌ கண்டு 
காதல்‌ கொள்வதுபற்றி எடுத்துரைப்பதும்‌ முற்காலத்தில்‌ 
நாட்டுப்‌ பாடல்களாக வழக்கத்தில்‌ இருந்தன. அந்த நாட்டுப்‌ 
பாடல்கள்‌ எல்லாம்‌ அந்தந்த ஊர்களில்‌ சிறுசிறு வேறு 
பாடுகளோடு வழங்கியிருக்க வேண்டும்‌.” 


(தமிழ்‌ இலக்கிய வரலாறு, பக. 135-136) 


முதல்‌ உலா இலக்கியம்‌ 


உலாச்‌ செய்திகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ சங்கப்‌ பாடல்களிலும்‌ 
தேவாரம்‌ முதலியவற்றிலும்‌ காணப்பட்ட போதிலும்‌ தனி இலக்கிய 
மாக நமக்கு இப்பொழுது கிடைத்துள்ள முதல்‌ உலா இலக்கியம்‌ 
பதினொராக்திருமுறைப்‌ பிரபந்தங்களுள்‌ ஒன்றாகிய “திருக்கயிலாய 
ஞான உலாவே.' இதனை ஆக்கியவர்‌ சேர மன்னரும்‌ அறுபத்து மூன்று 
நாயன்மார்களுள்‌ ஒருவருமாகிய சேரமான்பெருமாள்‌ காயனார்‌. இவர்‌ 
வாழ்ந்த காலம்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ வாழ்ந்த க. பி, எட்டாம்‌ 
நூற்றாண்டே. 


சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ அருளிச்செய்த உலா இலக்கியம்‌ 
திருக்‌ கயிலாயத்தில்‌ இறைவன்‌ திருமுன்பு அரங்கேற்றப்பெற்றது 
என்பது வரலாறு. அப்பொழுது அங்கிருந்து கேட்டவர்களுள்‌ ஒருவரா 
கிய மாசாத்தனார்‌ தம்‌ மனத்தில்‌ தரித்துவக்து சோழநாட்டுப்‌ 
பிடவூரில்‌ உலகோர்‌ அறிய வெளிப்படுத்தினர்‌ என்று தெய்வச்‌ 
சேக்கிழார்‌ கூறுகின்றார்‌. 


முகவுரை iX 
திருக்கயிலாய ஞான உலா 
இவவுலா நூல்‌ உலா இலக்கியங்களுக்கு முன்னோடியாய்‌ முதல்‌ 
உலா இலக்கியமாய்‌ விளங்குவதனால்‌ இதனை “ஆதியுலா” என்றும்‌ 
முன்னோர்‌ வழங்கி வரலாயினர்‌. கி.பி. 15ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
வராய்க கருதப்படும்‌ அருணகிரிநா தர்‌, 


“ஆதியந்த உலாவாசு பாடிய சேரர்‌? (திருப்புகழ்‌ 104) 
என்றும்‌, அதே காலத்தில்‌ வாழ்ந்த இரட்டையர்‌, 
“பொன்வண்ணத்‌ தந்தாதி ஆதியுலாவோ டமைத்தோனும்‌ * 
(ஏகாம்பரகாதருலா-90) 
என்றும்‌ குறிப்பிடுதலால்‌ “ஆதியுலா” என்னும்‌ வழக்கு மிகப்‌ பழமை 
யானது என்பது பெறப்படும்‌. 
மேலும்‌, “திருவுலாப்‌ புறம்‌” என்னும்‌ பெயர்‌ வழக்கும்‌ இதற்குப்‌ 
பழமையாக உண்டு. சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ திருக்கயிலை 
யில்‌ இறைவனிடம்‌, 
“உனை அன்பால்‌ திருவுலாப்புறம்‌ பாடினேன்‌ 
திருச்செவி சாத்திடப்‌ பெற வேண்டும்‌” 
(பெரிய. வெள்ளானை-47) 


- என்று விண்ணப்பஞ்‌ செய்ததாகவும்‌, அதனைச்‌ “சொல்லுக” எனப்‌ 
பணித்துத்‌ திருச்செவியேற்ற இறைவன்‌, 


சேரர்‌ காவலர்‌ பரிவுடன்‌ கேட்பித்த திருவுலாப்புறவ்‌ கொண்டு 
நாரி பாகரும்‌ நலமிகு திருவருள்‌ நயப்புடன்‌ அருள்செய்வார்‌” 


(பெரிய. வெள்ளானை. 48) 


என்றும்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ அறிமுகப்படுத்துதலினலே “திரு 
உலாப்புறம்‌' என்னும்‌ வழக்கும்‌ முன்பு உள்ளமை தெரியவரும்‌. 
நச்சினார்கினியர்‌ இவ்வுலா நூலை மேற்கோள்‌ காட்டுமிடத்து, 
“திருவுலரப்புறம்‌” (தொல்‌, செய்யு. 160 உரை) என்றே சுட்டியுள்ளமை 
யும்‌ அந்காள்‌ வழக்கினை உறுதிப்படுத்தும்‌. 


ஈசனின்‌ திருவுலா எழுச்சியும்‌, அதனை, 


“பேதை முதலாகப்‌ பேரிளம்பெண்‌ ணீறாக 
மாதரவர்‌ சேர மகிழ்ந்தீண்டி” (ஆதியுலா-67) 


வந்து காணுதலும்‌, அந்த எழுபருவ மகளிரின்‌ உள்ளத்‌ துணர்ச்சிகளும்‌ 
அவருற்ற வேட்கை நிலைகளும்‌ இந்த ஆதியுலாவில்‌ அழகுறப்‌ பாடப்‌ 
பட்டுள்ளமை காணலாம்‌. இந்த அமைப்பையே பின்‌ வந்த உலா 
நூல்களும்‌ பெரும்பாலும்‌ அடியொற்றிச்‌ செல்கின்றன. 

ii 


x அப்பாண்டைநாதர்‌ உலா 


திருவுலாமாலை 


பதினொராம்‌ திருமுறையிலேயே இடம்‌ பெற்ற மற்றொரு உலா 
இலக்கியம்‌ ‘ஆளுடை பிள்ளையார்‌ திருவுலாமலை என்பது. இதனைப்‌ 
பாடியவர்‌ கி.பி. 10ஆம்‌ நூற்றாண்டினரான ஈம்பியாண்டார்‌ நம்பி 
யாவர்‌.” ஆளுடைய பிள்ளையார்‌ என்பது திருஞானசம்பக்தரின்‌ 
மற்றொரு பெயர்‌. இவர்‌ சைவ சமய குரவர்‌ நால்வருள்‌ ஒருவர்‌. 
இறைவனைக்‌ குறித்த ஆதியுலாவோடு இறைவனடியாரைப்‌ பற்றிய 
இவ்வலாவும்‌ பதினொராட்‌ திருமுறையின்‌ பின்பகுதியில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது பொருத்தமே. இதில்‌ திருஞானசம்பந்தரின்‌ சிறப்புகள்‌ 
பலவும்‌ பேசப்பட்டுள்ளன. இதில்‌ ஏழு பருவ மகளிரின்‌ செயல்களை 
யும்‌ தனித்தனியே எடுத்துரைக்காமல்‌ ஒருசேரத்‌ தொகுத்து ௮ம்‌ 
மகளிரின்‌ வேட்கை நிலை வெளிப்பாடுகளைப்‌ பாடியுள்ளார்‌. இந்த 
அமைப்பு வேறு எந்த நூலிலும்‌ இடம்பெறாத ஒரு தனி அமைப்‌ 
பாகும்‌. 


பின்‌ வந்த உலர நூல்கள்‌ | 


பதினொராம்‌ திருமுறையில்‌, * ஆதியுலா £ இறைவன்‌ வீதியுலா 
வந்ததையும்‌, “ ஆளுடைய பிள்ளையார்‌ திருவுலா மாலை இறைவன்‌ 
அடியார்‌ வீதியில்‌ எழுந்தருளி வந்ததையும்‌ பொருளாகக்‌ கொண்டு 
அமைந்தவை என்பது கண்டோம்‌. இதன்பின்‌ சோழமன்னர்‌ விக்கிரமன்‌, 
இராசராசன்‌, குலோத்துங்கன்‌ என்பார்‌ மூவர்‌ காலத்தும்‌ 
வாழ்ந்திருந்த பெரும்புலவர்‌ ஒட்டக்கூத்தர்‌ இம்‌ மூவர்‌ மேலும்‌ தனித்‌ 
தனி உலா இலக்கியம்‌ பாடியுள்ளார்‌. இவற்றை ஒருசேர “மூவருலா “* 
என வழங்குதலும்‌ உண்டு, இதன்‌ பின்னர்‌ காளமேகப்‌ புலவர்‌, 
இரட்டையர்‌ உள்ளிட்ட புலவர்‌ பல்லோர்‌ நூற்றாண்டுதோறும்‌ 
உலா மாலை பாடி வந்துள்ளனர்‌.” 


காவியங்களில்‌ உலரவியல்‌ 


பெருங்‌ காவியங்களில்‌ காவியத்‌ தலைவனும்‌ பிறரும்‌ வீ தியில்‌ உலா 
வரும்‌ நிகழ்ச்சிகள்‌ இடம்பெறுகின்றன. உலாவியல்‌ இல்லாத காவி 
யங்களே இல்லை என்னும்‌ வகையில்‌ இவ்வுலாவியல்‌ நிகழ்ச்சி காவியங்‌ 
களில்‌ ஓரங்கமாகவே அமைந்துவிட்டது எனலாம்‌. 


சிலப்பதிகாரம்‌ 


சேரன்‌ செங்குட்டுவன்‌ வடகாட்டரசரைவென்று வாகைகுடித்‌ தன்‌ 
தலைநகர்‌ மீண்டபோது, கர மக்கள்‌ திரண்டு வந்து மகிழ்வுடன்‌ 
வரவேற்றனர்‌ ; ௩கரம்‌ விழாக்கோலம்‌ பூண்டு திகழ்ந்தது. 


டை 





ர 





1. சைல இலக்கிய வரலாறு, பக்‌, 442, 
உ. உலா இலக்கியப்‌ பட்டியல்‌ காண்க (பக்‌, 39.40), 


முகவுரை xi 


“மாலை வெண்குடை வாலைச்‌ சென்னியன்‌ 
வேக யானையின்‌ மீமிசைப்‌ பொலிந்து 
குஞ்சர வொழுசையிற்‌ கோநரகர்‌ எதிர்கொள 
வஞ்சியுட்‌ புகுந்தனன்‌ செங்குட்‌ டுவனென்‌ ' 


(வஞ்சிக்‌. நீர்ப்படைக்‌. 253-256) 


என்று பாடுகின்றார்‌ இளங்கோவடிகள்‌. நகர மாந்தர்‌ யானைமீது 
ஏறிவந்த தங்கள்‌ மன்னன்‌ செங்குட்டுவனை எதிர்கொண்டனர்‌. அவன்‌ 
யானைமீது பவனி வந்து மக்கள்‌ மகிழ்ச்சியுறத்‌ தன்‌ அரண்மனை 
சேர்ந்தான்‌ என்பது இங்குப்‌ புலனாகும்‌. 


மணிமேகலை 


மணிமேகலையில்‌ மன்னன்‌ மகனாகிய இளவரசன்‌ உதயகுமரன்‌ 
தேரேறி வீதிகளில்‌ சென்ற நிகழ்ச்சிகள்‌ உள்ளன. ஒருமுறை மதவெறி 
கொண்டு தெருத்தோறும்‌ மக்களை வருத்தித்‌ திரிந்த * காலவேகம்‌ ” 
என்னும்‌ யானையை அடக்குகிறுன்‌ உதயகுமரன்‌. பின்‌, அவன்‌ 
தேரேறிப்‌ படைவீரர்‌ சூழ வீதி வழியே திரும்புகின்றான்‌. இங்கே 
உதயகுமரனின்‌ உலாவியல்‌ விரிவாகச்‌ சுட்டப்படாவிடினும்‌ வீதியில்‌ 
மக்கள்‌ போற்ற அவன்‌ உலா வந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பது 
வெளிப்படை. 


“கடுங்கண்‌ யானையின்‌ கடாத்திற மடக்கி 
அணித்தேர்த்‌ தானயொ டரசிளங்‌ குமரன்‌ 
மணித்தேர்க்‌ கொடுஞ்சி கையாற்‌ பற்றிக்‌ 
காரலர்‌ கடம்பன்‌ அல்லன்‌ என்பது 
ஆரங்‌ கண்ணியிற்‌ சாற்றினன்‌ வருவோன்‌ ” 


(மணி. 4 பளிக்கறை. 46-50) 


எனச்‌ சாத்தனார்‌ தேர்மிசை ஏறி வந்த உதயகுமரன்‌ கடப்பமாலை 
அணிந்த முருகனோ என மக்கள்‌ வியந்து போற்றும்‌ வகையில்‌ வந்தான்‌ 
என்று குறிப்பிடுகின்றார்‌. 


பெருங்கதை 


பெருங்கதைத்‌ தலைவன்‌ உதயணன்‌ சயக்தி நகரில்‌ வாசவதத்தை 
யைத்‌ திருமணச்‌ சடங்கு நிகழ்த்தி அடைகிறான்‌. அதன்பின்‌ ஆரும்‌ 
மாதத்தில்‌ மயிர்களைதலாகிய மங்கல காரியத்தையும்‌ செய்கிறான்‌. 
அப்பொழுது உதயணனையும்‌ வாச்வதத்தையையும்‌ பல்வகைச்‌ சிறப்‌ 
புடன்‌ நீராட்டி அலங்கரிக்கின்றனர்‌. மணகாள்‌ கடமையாகத்‌ 
தேவாலயம்‌ சென்று வணங்கித்‌ திருககரையும்‌ வலஞ்செய்து வர 
வேண்டும்‌ என்னும்‌ முறைப்படி அவன்‌ அருகன்‌ கோட்டஞ்சென்று 
வணங்குகிறான்‌. 


xii அப்பாண்டைநாதர்‌ உலா 

: ததவ குலத்தொடு திருநகர்‌ வலஞ்செயக்‌ 
காவல குமரர்‌ கடிநாட்‌ கடனென 
வென்றி முழக்கங்‌ குன்றாது வழங்குகர்‌ 
முன்னர்‌ நின்று முன்னியது முடிக்கென 
மங்கல மரபினர்‌ மரபிற்‌ கூறக 


(பெருங்‌, 2, இலாவாண 6, தெய்வப்‌, 5-11) 


என்று அவன்‌ அப்பொழுது செய்த செயல்கள்‌ சிறப்பாக எடுத்துக்‌ 
கூறப்பட்டுள்ளன. உதயணனும்‌ வாசவதத்தையும்‌ அருகன்‌ கோட்டம்‌ 
சென்று விதிமுறைப்படி வணங்கி வழிபட்ட பினனர்‌ நகரிலுள்ள 
பல்வேறு திறத்தினரும்‌ பாராட்டி இன்புறும்படி ஈகரை வலமாய்‌ 
வந்தனர்‌. இம்நிகழ்ச்சியை இக்காவியம்‌ “ககர்வலங்‌ கண்டது” என்‌ 
னும்‌ ஒரு பகுதியாய்‌ அமைத்து அழகுறச்‌ சித்திரிக்கின்‌ றது. 


உதயணனும்‌ வாசவதத்தையும்‌ நகர்வலம்‌ வந்தபோது மங்கல 
மரபினர்‌ வாழ்த்தெடுத்தனர்‌. மகளிரும்‌ மைந்தரும்‌ வீதி இருமருங்கும்‌ 
உலாக்‌ காண வந்து திரண்டனர்‌ ; அவர்கள்‌ மாடங்களின்‌ மேலும்‌ 
திரண்டு நிறைந்து நின்றனர்‌. பேதை, பெதும்பை முதலிய வெவ்வேறு 
பருவநிலை கொண்டாரும்‌ ௮ம்‌ மகளிரிடையே இருந்தனர்‌. 


பெதும்பை மகளிர்‌ விதும்பி நோக்கினர்‌ 2 (பெருங்‌. 2:7:7) 
“பேதை மகளிர்‌ வீதிமுன்னினர்‌ ” (பெருங்‌. 2: 7: 10) 


* தெரிவை மகளிர்‌ தேமொழிக்‌ கிளவிக்‌ 
குழித்தலைப்‌ புதல்வ ரெழிற்புறம்‌ வரித்த 
அஞ்சாம்‌ தழிய வாகத்‌ தடக்கி 
நுண்சா லேகத்‌ தெம்பரும்‌ நோக்கினர்‌ £ 
(பெருங்‌. 2: 7: 113 : 116). 


“மணிநிற மஞ்ஞையுஞ்‌ சிங்கமும்‌ மயங்கு 
அணிமலை யிருந்த தோற்றம்‌ போல 
மகளிரும்‌ மைந்தரும்‌ தொகைகொண்‌் டீண்டி 
மாடம்‌ தோறு மலர்மழை பொழிய” (பெருங்‌. 2: 7126: 129) 


எனவரும்‌ பகுதிகள்‌ மேலே கூறியதற்குச்‌ சான்றுகளாய்‌ அதில்‌ 
உள்ளன. உதயணனும்‌ நகரம்‌ முற்றும்‌ வலம்‌ வந்து தம்‌ மாளிகைக்கு 
மீண்டான்‌ என்றும்‌ பின்வரும்‌ அடிகள்‌ தெரிவிக்கின்றன : 


£ அரும்பதி யுறைநர்‌ வீரும்புபு புகழ 
அருந்தவங்‌ கொடுக்குஞ்‌ சுருங்காச்‌ செல்வத்‌ 
துத்தர குருவ மொத்த சும்மை 
முத்துமணல்‌ வீதி முற்றுவலம்‌ போகித்‌ 
தெய்வ மாடமும்‌ தேர்நிலைக்‌ கொட்டிலும்‌ 


முகவுரை xiii 


ஐயர்‌ தானமு மன்னவை பிறவும்‌ 
புண்ணியப்‌ பெயரிடங்‌ கண்ணி னோக்கி 
நாட்டகம்‌ புகழ்ந்த நன்னகர்‌ புகல 
மீட்டகம்‌ புக்கு மேவரு செல்வமொடு.” 


(பெருங்‌. 2: 7 : 139-147) 


இங்ஙனமாக இப்‌ பெருங்கதைக்‌ காப்பியம்‌ தந்த கொங்குவேளிர்‌ 
உலாவியற்‌ செய்திகளை *ககர்வலங்‌ கண்டது” என்னும்‌ பகுதியில்‌ 
விவரித்துள்ளரர்‌. இவையெல்லாம்‌ அந்நாளில்‌ வாழ்ந்த அரசர்‌ முதலி 
யோரின்‌ வாழ்க்கைப்‌ போக்கையும்‌ பழக்க வழக்கங்களையும்‌ அறி 
வுறுத்துகின்‌ றன. 


சீவக சிந்தாமணி 


வேடர்‌ கவர்ந்து சென்ற ஆநிரையை மீட்டு வென்றிப்‌ பெருமிதத்‌ 
துடன்‌ சீவகன்‌ வீதிஉலா வருவதைச்‌ சிந்தாமணிக காப்பியம்‌ சித்திரித்‌ 
துக்‌ காட்டுகிறது (கோவிகம்‌. 50-04). சீவகன்‌ வீதியில்‌ உலாவரு காட்சி 
யைக்‌ காண மகளிர்‌ ஓடிவந்து வீதிகளில்‌ நெருங்கி நிற்கின்றனர்‌ : 


“இன்னமிர்‌ தனைய செவ்வா யிளங்கிளி மழலையஞ்சொற்‌ 
பொன்னவிர்‌ சுணங்கு பூத்த பொங்கிள முலையினார்தம்‌ 
மின்னிவர்‌ நுசுப்பு நோவ விடலையைக காண ஓடி 
அன்னமும்‌ மயிலும்‌ போல ௮ணிரகர்‌ வீதி கொண்டார்‌ * 


(சீவக. கோவிக்‌. 51) 
என்கிறார்‌ திருத்தக்கதேவர்‌. இம்மகளிர்‌ கண்கள்‌ எல்லாம்‌ கதிரவன்‌ 
ஒளி நோக்கித்‌ திரும்பும்‌ நெருஞ்சிப்‌ பூப்போல்‌ சீவககுமாரன்‌ செல்லும்‌ 
செலவினையே மோக்கினவாம்‌. 


“வாளர்‌ துடைத்த வைவே லிரண்டுடன்‌ மலைந்த வேபோல்‌ 
அள்வழக்‌ கொழிய நீண்ட அணிமலர்த்‌ தடங்கண்‌ எல்லாம்‌ 
நீள்சுடர்‌ நெறியை நோக்கும்‌ நிரையிதழ்‌ நெருஞ்சிப்‌ பூப்போற்‌ 
காளைதன்‌ தேர்செல்‌ வீதி கலந்துடன்‌ தொக்க அன்றே : 


(கோவிற்‌. 55) 


எனத்‌ தேரில்‌ சீவகன்‌ உலாவருங்‌ காட்சியை நம்‌ உளங்கொளக்‌ 
காட்டுகின்றார்‌ கவிஞர்‌. 

ஏனைய சூளாமணி, நாககுமார காவியம்‌ போன்ற பிற காவியப்‌ 
களிலும்‌ உலா பற்றிய கூறுகள்‌ இல்லாமலில்லை. 
கம்பராமாயணம்‌ 


- கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பர்‌ தம்முடைய பெருங்‌ காவியத்திலே 
உலாச்‌ செய்திகளை நன்கு சித்திரித்து உரைப்பதற்கேற்ற வகையில்‌ 


xiv அப்பாண்டைநாதீர்‌ உலா 


பாலகாண்டத்தில்‌ : உலாவியற்படலம்‌ * என ஒரு படலத்தையே 
சமைத்துள்ளார்‌. இராமன்‌ சீதை திருமணத்திற்காக மிதிலைவந்த தசரத 
மன்னரையும்‌, அவர்‌ திருக்குமாரர்‌ இராமன்‌, பரதன்‌, இலக்குவன்‌, 
சத்துருக்கனையும்‌, ஏனைய அரச பரிவாரங்களையும்‌ நகரத்தின்‌ எல்லையி 
லேயே சனகன்‌ எதிர்கொண்டு அழைத்து வருகிறான்‌. இந்த நிகழ்ச்சி 
யைக்‌ கூறும்‌ *எதிர்கோள்‌ படல த்தின்‌ இறுவாயாகக்‌ கம்பர்‌, 


“பேதைமார்‌ முதல்கடைப்‌ பேரிளம்‌ பெண்கள்தாம்‌ 
ஏதியார்‌ மாரவேள்‌ ஏவவடம்‌ தெய்தினார்‌ 
ஆதிவா னவர்பிரான்‌ அணுகலால்‌ அணிகொள்கார்‌ 
ஓதியார்‌ வீதிவாய்‌ உற்றவா நுரைசெய்வாம்‌ * 
(எதிர்கோள்‌. 32) 


என்று உலாவியற்‌ படலத்திற்குத்‌ தோற்றுவாய்‌ செய்கிறார்‌. இப்‌ 
படலத்தில்‌ இராமனைக்‌ கண்டு மகளிர்‌ கொண்ட மெய்ப்பாடுகளும்‌, 
அவர்தம்‌ காதல்மொழிகளும்‌ கற்பார்க்குக்‌ களிபேருவகையூட்டுவன. 


உலா இலக்கணம்‌ 


இலக்கியங்‌ கண்டதற்கு இலக்கணம்‌ இயம்புதல்‌ மரபாதலின்‌ தனி 
தூலாகவும்‌ காவியம்‌ முதலிய பிற பெருநூல்களிலும்‌ சொல்லப்பட்டு 
வரும்‌ உலாப்பாடடு மரபுகளைப்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ வரையறுத்து 
உரைக்கலாயின. சங்கப்பாட்டியல்‌ எனப்படும்‌ பன்னிரு பாட்டியலிலும்‌ 
வெண்பாப்‌ பாட்டியல்‌ முதலிய பிற பாட்டியல்களிலும்‌ உலாவின்‌ 
இலக்கணம்‌ வகைபெற விளக்கியுரைத்துள்ளமை காணலாம்‌. தலைவன்‌ 
உலா வருதன்மையும்‌ எழு பருவ மகளிர்‌ காதலுரைகளும்‌ அழகுற 
விரவிவரக்‌ கலிவெண்பாவினால்‌ ௮க்கப்பெறுவது உலா நூல்‌. 


“பாட்டுடைத்‌ தலைவன்‌ உலாப்புற இயற்கையும்‌ 
ஒத்த காமத்‌ தினையாள்‌ வேட்கையும்‌ 
கலியொலி தழுவிய வெள்ளடி இயலால்‌ 
திரிபின்‌ றி நடப்பது கலிவெண்‌ பாட்டே” 


எனப்‌ பன்னிரு பாட்டியலும்‌, 


“திறந்தெரிக்த பேதைமுத லெழுவர்‌ செய்கை 
மறந்தயர வந்தான்‌ மறுகென்‌--றறைந்தகவி 
வெண்பா வுலாவாங்‌ குழமகன்்‌ மேல்‌ மேவிலவ்‌ 
வெண்பாக்‌ குழமகனா முற்று” 


என வெண்பாப்‌ பாட்டியலிலும்‌ தரப்படும்‌ இலக்கணம்‌ முற்பட எழும்‌ 
தது. இதனையே சற்று விளக்கமாக மகளிரின்‌ பருவ வயதினையும்‌ 
வரையறுத்து உரைக்கின்‌ றது சிதம்பரப்‌ பாட்டியல்‌; 


குழமகனை அடையாளம்‌ கலிவெண்‌ பாவால்‌ 
கூறியவன்‌ மறுகணையக்‌ காதல்‌ கூரேழ்‌ 

எழிற்பேதை பதினொன்று பெதும்பை பன்மூன்‌ று 
இயன் மங்கை பத்தொன்பான்‌ மடநதை யையைக்‌ 


முகவுரை XV 


தழகரிவை முப்பஃதோர்‌ தெரிவை காற்பா 
னாம்வயது பேரிளம்‌ பெண்‌ முதலாயுள்ளோர்‌ 
தொழவுலாப்‌ போந்த துலாத்‌ தலைவன்பேர்க்குத்‌ 
தொடையெதுகை யொன்றி லின்ப மடலாய்ச்‌ சொல்லே.” 


(சிதம்பரப்‌. மரபி. 37) 


இவவகையிலேயே இலக்கண விளக்கப்‌ பாட்டியல்‌, பிரபந்தத்‌ திரட்டு, 
பிரபந்ததீபிகை முதலிய பாட்டியல்‌ நூல்களும்‌ பகர்கின்றன. 


உலா இலக்கியத்திற்குரிய பாட்டு 


உலா இலக்கியத்தினைத்‌ தூது, மடல்‌ என்னும்‌ பிரபந்தங்களைப்‌ 
போலக்‌ கலிவெண்பாவினால்‌ பாடுவது மரபு. உலா நூலுள்‌ முற்பட 
மடந்தையருடைய கையில்‌ உள்ள குழமகனைப்‌ பாடுவதும்‌ உண்டி. 
இந்தக்‌ குழமகனைப்‌ பற்றிய பகுதியைக்‌ கலிவெண்பாவில்‌ அமைப்ப 
தோடு ஆசிரிய விருத்தத்தால்‌ பாடுவதும்‌ வழக்கம்‌, 


நான்கு வருணத்தாரும்‌ உலாப்புறம்‌ பாடற்கு உரியர்‌ என்றும்‌, 
கடவுளர்‌ மறையவர்‌ என்றிவர்‌ கலிவெண்பாவிற்கு உரியர்‌ என்றும்‌ 
பன்னிரு பாட்டியல்‌ விளக்கும்‌. 


உலாக்கூறு அமைந்த வேறு பிரபந்தங்கள்‌ 

பவனிவந்த ஒரு தலைமகனைக்‌ கண்டு காதல்‌ கொண்ட ஒரு தலைவி 
தன்தோழியிடம்‌ வருந்திக்‌ கூறுவதாகப்‌ பாடப்படும்‌ பிரபந்தத்திற்குப்‌ 
ப்வனிக்காதல்‌” என்று பெயர்குட்டியுள்ளனர்‌. *குறவஞ்சி' இலக்கியம்‌ 
தலைவன்‌ பவனியை முன்வைத்தே வளர்ந்துள்ளது. உலாப்பெறும்‌ 
தலைவர்களின்‌ நாடு, ஊர்‌ முதலிய பத்து உறுப்புகளைக்‌ குறித்துக்கூறும்‌ 
பகுதிகள்‌ “தசாங்கப்பத்து' எனத்‌ தனியாகவரும்‌ இலக்கியப்‌ பாங்கே 
ஆகும்‌, 


உலாவைப்‌ போன்றே கலிவெண்பாவில்‌ வரும்‌ பிரபந்தங்கள்‌ 
மடல்‌, தூது, காதல்‌ என்பனவாம்‌. இவைஅகப்பொருள்‌ மரபுகளினின்‌ று 
வளர்ந்து வளம்பெற்றனவே. 


உலா ஒரு புறத்திணை இலக்கியம்‌ 


புறத்திணைப்‌ பாகுபாட்டுள்‌ ஒன்றாகிய பாடாண்‌ திணைப்‌ பகுதியை 
உலா இலக்கியம்‌ சாரும்‌. பாடற்குரிய தலைமகனின்‌ உலாப்புற ஒழு 
கலாற்றுடன்‌ மங்கையர்‌ காதல்‌ நிலையாகிய அகப்பொருளும்‌ உடன்‌ 
கலந்துவரும்‌ இயல்பினது. உலாவரும்‌ தலைமகன்மீது ஏழு பருவ 
மங்கையர்‌ காதல்‌ கொண்டதாகப்‌ பாடுவதுதான்‌ இவ்விலக்கிய முறை. 
எனவே, மங்கையரின்‌ ஒருதலைக்‌ காமம்தான்‌ இதில்‌ இடம்‌ பெறுகிறது. 
அம்மங்கையர்மேல்‌ உலாத்தலைவன்‌ காதல்‌ கொண்டான்‌ என்று பாடப்‌ 
படுதல்‌ மரபு அன்று. பெண்பாலாரின்‌ ஒருதலைக்‌ காமமாகவரும்‌ 
பகுதிகள்‌ பெண்பாற்கைக்கிளை என்று சொல்லப்படும்‌. 


xvi அப்பாண்டைநாதர்‌ உலா 


கடவுளர்‌ திருவீதியிற்‌ பவனிவர அவர்மேல்‌ எழுபருவ மங்கையரும்‌ 
காதல்‌ கொண்டைதுபற்றிக்‌ கூறப்படுவதனை “கடவுண்மாட்டு மானிடப்‌ 
பெண்டிர்‌ நயந்த பக்கம்‌” என்னும்‌ துறையாகக்‌ கொள்வர்‌. மானிடப்‌ 
பக்கம்‌, தெய்வப்பக்கம்‌ எதுவாயினும்‌ மகளிர்‌ காதல்‌ நிலை 
பேசப்படுவது கைக்கிளை என்பதும்‌ உலா இலக்கியங்கள்‌ புறத்திணைப்‌ 
பாடாண்‌ பகுதியவாம்‌ என்பதும்‌ தெளிவு. 


விருந்து இலக்கியம்‌ 


உலா, கலம்பகம்‌, பிள்ளைத்தமிழ்‌ போன்ற புதிய இலக்கியத்‌ 
தோற்றங்கள்‌ எல்லாவற்றையும்‌ “விருந்து எனப்படும்‌ புதுமை 
இலக்கியங்களாகவே தொல்காப்பியர்‌ கருதுகின்றார்‌. 


“விருந்தே தானும்‌ 
புதுவது கிளந்த யாப்பின்‌ மேற்றே * 


(தொல்‌ பொருள்‌. செய்யு. 231) 


என்பது அவர்‌ தரும்‌ விளக்கம்‌, இந்நூற்பாவிற்கு உரை வகுத்துள்ள 
வர்களுள்‌ பேரரசிரியர்தரும்‌ விளக்கம்‌: பின்வருமாறு: 


புதுவது கிளந்த யாப்பின்மேற்று என்னையெனின்‌, புதிதாகத்‌ 
தாம்‌ வரவேண்டியவாற்றால்‌ பல செய்யுளும்‌ தொடர்ந்துவரச்‌ 
செய்வது; அது முத்தெள்ளாயிரமும்‌ பொய்கையார்‌ முதலா 
யினார்‌ செய்த அர்தாதிச்‌ செய்யுளுமென உணர்க; கலம்பகம்‌ 
முதலாயினவும்‌ சொல்லுப. ” 


இவ்‌ விளக்கத்தால்‌ சிற்றிலக்கியங்கள்‌ பலவும்‌ விருந்து வகை இலக்கி 
யங்களே என்பது தெளிவு. 


உலா நூல்களின்‌ பெயர்‌ வழக்கு 


உலா என்பது உலாப்புறம்‌, உலாமாலை எனவும்‌ சுட்டப்பெறுதல்‌ 
உலா நூல்களின்‌ மரபு. ஆயினும்‌, இதன்‌ வேறு பெயராகிய பவனி, 
பவனியுலா என்னும்‌ பெயர்களாலும்‌ சில நூல்கள்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளன. தஇிருக்கழுக்குன்ற உலாவில்‌, “பவனித்‌ திருத்தேரைப்‌ 
பாரீர்‌” (129) என்றும்‌, * பொற்கழுக்‌ குன்றிசர்‌ பவனித்‌ திருவலாப்‌ 
பாட” (காப்பு) என்றும்‌ பாடுகின்றார்‌. * உலாப்புறம்‌ ” என்னும்‌ 
பெயரில்‌ புறவுலா என்பதே அவ்வாறு இலக்கணப்‌ போலியாய்‌ 
வந்துள்ளது என்கிறார்‌ சங்கர நமச்சிவாயர்‌. 


“ஆதி உலா” எனப்‌ போற்றப்படும்‌ சேரமான்‌ பெருமர்ள்‌ நாயனார்‌ 
அருளிய ஞான உலா?” பாட்டுடைத்தலைவன்‌ வீற்றிருக்கும்‌ இடப்‌ 
பெயரால்‌ குறிக்கப்படுகின்‌ றது. இவ்வாறே ஊர்ப்பெயரால்‌ வழங்கும்‌ 
தூல்கள்‌ திருவாரூருலா, பேரூருலா, தேவையுலா, அவிநாசி யுலா, 
திருப்பனந்தாள்‌ உலா, குலசையுலா முதலியனவாம்‌. 


முகவுரை xvil 


இனி, பாட்டுடைத்தலைவன்‌ இயற்பெயரொடு இயைந்தும்‌ சில 
உலா நூல்கள்‌ வழங்கப்பட்டு வருகின்றன. கச்சிககர்‌ எம்பெருமான்‌ 
ஏகாம்பரநாதர்மேல்‌ பாடப்பட்ட உலா “ஏகாம்பர நாதருலா ' ஏன 
வழங்கப்படுகிறது. காளத்தி நாதருலா, வாட்போக்கி நாதருலா 
முதலியனவும்‌ இவ்வகையின. தெய்விக உலாக்களைப்‌ போன்றே 
மக்களின்‌ தலைவராகிய அரசர்மேல்‌ பாடப்பெற்ற உலாக்கள்‌ அவ்வக்‌ 
நாலுக்குரிய பாட்டுடைத்தலைவர்களின்‌ பெயர்களைப்‌ பெற்றுள்ளன. 
சோழப்‌ பேரரசர்‌ விக்ரெமசோழன்‌, இராசராசன்‌, குலோத்துங்கன்‌ 
ஆகியோர்‌ பெயரில்‌ அமைந்த உலாக்கள்‌ அவர்தம்‌ பெயரொடு 
சார்த்தி வழங்கப்படுகின்றன. இம்‌ மூன்றையும்‌ ஒருசேர எண்ணுத்‌ 
தொகைப்‌ பெயரால்‌  மூவரூலா ? என வழங்குதலும்‌ உண்டு. சிவம்‌ 
தெழுந்த பல்லவன்‌ உலா, குறுநிலத்‌ தலைவனைப்‌ பற்றியதாகும்‌. 


பாட்டுடைத்தலைவர்‌ இயற்பெயரொடு அவர்தம்‌ ஊர்ப்பெயரை 
முதலிற்கொண்டு ஊர்ப்பெயரும்‌ இயற்பெயருமாய்‌ இணைந்தும்‌ சில 
உலா நூல்கள்‌ பெயர்பெற்றுள்ளன. இவ்வகையில்‌ வந்துள்ள நூல்க 
ளாவன : குன்றக்குடி சண்முக நாதருலா. மதுரைச்‌ சொக்கநா தருலா, 
திருவிலஞ்சி முருகன்‌ உலா, தஞ்சைப்பெருவுடையார்‌ உலா, 
கயத்தாற்றரசன்‌ உலா முதலியனவாம்‌. 


பாட்டுடைத்தலைவரின்‌ தகுதிபற்றிக்‌ கடவுளர்மீது பாடப்பெற்றவை, 
ஆசிரியர்மீது பாடப்பெற்றவை, ஆதரித்த வள்ளல்கள்‌ மேல்‌ பாடப்‌ 
பெற்றவை எனவும்‌ முப்பிரிவாய்க்‌ காணலாம்‌. இவற்றிற்கு முறையே 
ஆதியுலாவையும்‌ தத்துவராயரின்‌ ஞானவிகோதன்‌ உலாவையும்‌ 
மூவருலாவையும்‌ எடுத்துக்காட்டுகளாய்க்‌ கொள்ளலாம்‌. பாடும்‌ 
பொருளால்‌ தனிப்‌ பாகுபாடு பெறுவது * சிலேடையுலா ” என்பதாம்‌. 


உலாவின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ 
உலாத்‌ தலைமகன்‌ 


உலாப்‌ பாடப்படும்‌ தலைமகன்‌ இறைவனாகவும்‌ இருக்கலாம்‌ ; 
மண்ணாளும்‌ மன்னனாகவும்‌ இருக்கலாம்‌ ; குணக்குன்றாய்த்‌ திகழும்‌ 
பெருமகனாகவும்‌ இருக்கலாம்‌. முதலில்‌ உலா அரசர்‌ மேலதாய்‌, பின்‌ 
உலகிற்குத்‌ தலைவனாம்‌ இறைவன்மேலும்‌, பின்னர்‌ இறைவன்‌ 
அருளுக்கு ஆளான தவமுனிவர்மேலும்‌, பெருமக்கள்‌ மேலும்‌ உலா 
இலக்கியங்கள்‌ தோன்றியுள்ளன." 


முன்னிலைப்‌ பகுதி 


உலாத்‌ தலைவனின்‌ பல்வேறு சிறப்புகளையும்‌ கவிஞர்‌ முதலில்‌ 
அறிமுகப்படுத்துவது இப்‌ பாட்டின்‌ முற்பகுதி. இதனைத்‌ ள்‌ தசாங்கப்‌ 
பகுதி” என்றும்‌ சொல்லலாம்‌. தசாங்கமாவது பாட்டுடைத்தலைவனின்‌ 








1. இவ்‌ வகுப்பு விவரம்‌ பின்னிணைப்புப்‌ பட்டியலிற்‌ காண்க. (39-40) 
iii 


xviii அப்பாண்டைகாதர்‌ உலா 


மலை, ஆறு, நாடு, ஊர்‌, மலர்த்தார்‌, குதிரை, களிறு, கொடி, முரசு, 
ஆணை என்னும்‌ பத்துமாம்‌. 


மணிவாசகர்‌ அருளிய திருவாசகத்தில்‌, " திருத்தசாங்கம்‌ “ 
பற்றிய பத்தில்‌ காமம்‌, காடு, ஊர்‌, ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, 
தார்‌, கொடி என்னும்‌ பத்தினையும்‌ சிறப்பித்து ஓதுகின்றார்‌. திவாகரம்‌, 
பிங்கலம்‌ என்னும்‌ இரு பழைய நிகண்டுகளும்‌, நாமம்‌? என்பதனை 
விடுத்துத்‌ தேர்‌ என்னும்‌ உறுப்பைக்‌ கொண்டுள்ளன. 


மலையாறு நரடூர்‌ மலர்த்தார்‌ வயப்பரி மாமதத்த 

கொலையார்‌ களிறு கொடிமுர சாணை குலவு பத்தும்‌ 

தலையான நூலோர்‌ தசாங்கம தென்பர்‌ தமதயலே 

கொலையான சொற்பொருள்‌ தோன்‌ நிடில்‌ ஆனந்தங்‌ கூறுவரே” 
(நவநீத. முதல்மொழி, 10) 


எனவரும்‌ நவநீதப்‌ பாட்டியல்‌ செய்யுளின்‌ விளக்கம்‌ ஈண்டு அறியற்‌ 
பாலது. 


இவ்‌ விளக்கம்‌ இதற்கு முற்பட்ட வெண்பாப்‌ பாட்டியலே அடி 
யொற்றியுள்ளது. சூடாமணி கிகண்டு செங்கோலாணைக்குப்‌ 
பதிலாகப்‌ படை என்பதனைத்‌ தருகிறது. இவ்வாறாக வரும்‌ இவை 
பத்துள்‌ ஒரு சில வேறுபாடுகள்‌ காணப்படினும்‌ இவையெல்லாம்‌ 
அரசியலுறுப்புகள்‌ என்பது தெரியவரும்‌. 


“பேதைமுத லேழ்பருவப்‌ பெண்கள்‌ மயக்கமுற 
ஓதுமறு குற்றாஜெள்‌ வேலானென்‌--றேதம்‌ 
அறக்கலி வெண்பாவி னாக்க லுலாவாம்‌ 
புறத்தசாங்‌ கந்தாங்கிப்‌ போற்று ்‌ 


எனப்‌ பிரபந்தத்‌ திரட்டுநூல்‌ உலாவில்‌ தசாங்கம்‌ தழுவப்படுதலை 
எடுத்துக்‌ காட்டுகிறது. என்றாலும்‌ எல்லா உலா நூல்களிலும்‌ இந்தப்‌ 
பத்து உறுப்பும்‌ குறைவற வருணிக்கப்படுவதில்லை; ஒரு சில 
அங்கங்கள்‌ குறைந்து காணப்படுதலும்‌ உண்டு. 


பாட்டுடைத்தலைவன்‌ புகழ்பாடும்‌ இம்‌ முதற்பகுதியை அடுத்து, 
அவன்‌ தூயநீராடிச்‌ கோலம்பூண்டும்‌ உயர்வாகனம்‌ ஏறி வீதியில்‌ 
உலா வருவதனையும்‌ விளக்கும்‌. இப்‌ பகுதியை, £ உலாவின்‌ முன்னிலைப்‌ 
பகுதி” என்பர்‌. “முதவிலை பின்னெழுநிலை உலா வெண்கலி' என்னும்‌ 
பன்னிரு பாட்டியல்‌ நூற்பாவில்‌ (213) உலாவின்‌ முதற்கண்‌ 
முன்னிலையும்‌ -- அதாவது உலாரவெழுந்தருளுதலும்‌, எழு: பருவ 
மகளிர்‌ உலாக்‌ கண்டு அடையும்‌ மெய்ப்பாடுகளை விவகிக்கும்‌ £ பின்‌ 
னெழு நிலையும்‌” சுட்டப்பட்டிருத்தல்‌ காணலாம்‌. 


பின்னெழுநிலை 


பின்னெழுநிலை என்பது உலாக்‌ காணும்‌ எழு பருவ மங்கையரின்‌ 
காதலுணர்வு வெளிப்பாட்டுப்‌ பகுதியே, இதில்‌ அவ்வப்‌ பருவ 


முகவுரை XIX 


மங்கையர்‌ ஆடும்‌ விளையாடல்களைப்‌ பொருத்தமாய்‌ இயைத்து 
மொழிவர்‌. சிற்றில்‌, பாவை, கழங்காடல்‌, அம்மனையாடல்‌, ஊசல்‌, 
கிளிக்குச்‌ சொற்பயிற்றல்‌, யாழ்‌ மீட்டல்‌, புனலாடல்‌, பொழில்‌ விளை 
யாடல்‌ முதலிய மகளிராடற்‌ செயல்களைப்‌ பருவநிலைக்கேற்றாற்‌ 
போலப்‌ பொருத்தமுறப்‌ பாடுவது இயல்பு நவிற்சியாய்‌ அமைந்து 
விளங்குதல்‌ காணலாம்‌." இந்த ஏழு பருவ மங்கையரின்‌ வயது 
வரம்பையுங்கூட உலர ஆசிரியர்கள்‌ சுட்டிச்சொல்வதுண்டு ; 
அப்பாண்டைநா தர்‌ உலாப்‌ பாடிய அனந்தவிசயர்‌ ஒவ்வொரு பருவ 
மங்கையரையும்‌ அவருடைய வயதைக்‌ கூறி முதற்கண்‌ அறிமுகப்‌ 
படுத்திய பின்னரே அவருடைய சிறப்பு நிகழ்ச்சிகளைப்‌ பேசுகின்றார்‌.” 


இவர்‌ பாடியபடி பேதை முதலிய எழுவரும்‌ முறையே 7, [1, 13, 
19, 25, 31, 36 வயதுடையவராக மதிக்கப்படுகின்‌ றனர்‌. இந்த எழு 
பருவ மங்கையரின்‌ வயது வரையறையிற்‌ சிறுசிறு ஆண்டு வேறுபாடு 
களும்‌ அறிஞர்களின்‌ உரைகளில்‌ காணப்படுகின்‌ றன. 


“பேதை முதலெழு வோர்க்குப்‌ பிராயங்கள்‌ பேசுமள 
வாதியைம்‌ தேழுபன்‌ னொன்றுபன்‌ மூன்றுபத்‌ தானொன்பது 
மீதிரு பத்தைந்து முப்பத்தொன்‌ மாமிகு காற்பதென்றே 
ஓதினர்‌ தொன்னூற்‌ பருணிதர்‌ எல்லா முணர்ந்துகொண்டே ' 


என நவநீதப்‌ பாட்டியல்‌ வரையறை கூறுகின்றது. இதன்படி, 
பேதை 5-7; பெதும்பை 8-1]; மங்கை 12-13; மடந்தை 14-79 
அரிவை 20-25: தெரிவை 26-3/; பேரிளம்‌ பெண்‌ 32-42 என்பது 
விளங்கும்‌. சூடாமணி நிகண்டு இங்ஙனமே, மகளிர்‌ பருவங்களுக்கு 
ஆண்டு வரையறை செய்கிறது. இவ்விரு நூலாரும்‌ காட்டும்‌ வயதில்‌ 
பேரிளம்‌ பெண்ணின்‌ வயது ஒன்றே மேற்குறித்த உலா வரையறை 





1. சிற்றில்‌ பாவை களங்கம்‌ மனையே 
பொற்புறு குசல்‌ பைங்கிளி யாழே 
பைம்புன லாட்டே பொழில்விளை யாட்டே 
நன்மது நுகர்த லின்ன பிறவும்‌ 


அவரவர்க்‌ குரிய இரகு மென்ப. (பன்னிரு பாட்‌. 234) 
9, பதை யெனும்பருவப்‌ பெண்ணேழ்‌ வயதுடையாள்‌ (272) 
*£பெதும்பையாள்‌ பன்னொன்றே பேராம்‌ வயதாள்‌ " (300) 
£ மங்கை யெனும்பருவம்‌ மன்னியே சீர்பன்மூன்‌ 
ஜென்கை வயதி னியலுடையாள்‌ * (339) 
£ழ்டக்தைப்‌ பருவத்தின்‌ வாழும்‌ வயதின்‌ 
தொடர்ந்தபதி னொன்பான்‌ துலங்கும்‌ * (368) 
 அரிவைப்‌ பருவத்‌ தையைந்து வயதாள்‌ ” (424) 


டுதரிவையெனு மாறைந்தின்‌ சீர்தினமே லொன்றாம்‌ 

பருவ வயதுதனிற பாவை ” (482) 
“ பேரிளம்பெண்‌ ணென்பாள்‌ பெருக்கிய வாறாறின்‌ 

சரியலு மேவயதாள்‌ செப்பவே' (524) 


XX அப்பாண்டைநாதர்‌ உலா 


யில்‌ பிறமுகிறது. தெரிவை 26 முதல்‌ 30 ஆண்டு வரையில்‌ என்று 
சிதம்பரப்‌ பாட்டியலிலும்‌ 26 முதல்‌ 32 ஆண்டு வரையில்‌ என்று 
இலக்கண விளக்கப்‌ பாட்டியலிலும்‌ காணப்படுகிறது. 


பன்னிரு பாட்டியல்‌ முற்றும்‌ மாறுபட எல்லை வகுக்கின்றது. 
பேதை 2-8; பெதும்பை 9-10; மங்கை 11-14; மடந்தை 15-18; 
அரிவை 19-24; தெரிவை 2 -29; பேரிளம்‌ பெண்‌ 30-36 எனக்‌ கொள்ளு 
தின்றது. மேலும்‌, இந்தப்‌ பன்னிரு பாட்டியல்‌ ஆடவர்க்கும்‌ பாலன்‌, 
மீளி, மறவோன்‌, திறலோன்‌, காளை, விடலை, முதுமகன்‌ எனப்‌ பருவம்‌ 
வகுத்து ஆண்டு வரையறையும்‌ தருகிறது. பாலன்‌ 7 வரை ; மீளி 6-1/0; 
மறவோன்‌ 11-14; திறலோன்‌. 15; காளை 16; விடலை 17-30; 
முதுமகன்‌ 30-க்கு மேற்பட்டவன்‌. அண்ன்காப வர்ல 
விளக்கம்‌ ஏனைய நூல்களுள்‌ காணப்படாத புதுச்‌ செய்தியாகும்‌. 


மங்கையர்‌ எழு பருவநிலை 


எழு பருவ மங்கையரின்‌ பருவநிலைப்‌ போக்கை டாக்டர்‌ 
உ. வே. சாமிநாதையர்‌ தாம்‌ பதிப்பித்த திருக்குற்றால நாதர்‌ உலா 
வின்‌ முகவுரையில்‌ சுவைபட விளக்கியுள்ளார்‌. அது வருமாறு : 


பொதுவாக மகளிர்‌ உலகியலை அறியும்கிலை எய்தாத இளம்‌ 
பருவம்‌ பேதைப்‌ பருவம்‌ என்றும்‌, காம உணர்ச்சி ஒருவாது 
அரும்பி அதனை உணர்ந்தும்‌ உணராததுமான நிலையிலுள்ள 
பருவம்‌ பெதும்பைப்‌ பருவம்‌ என்றும்‌, அவ்வுணர்ச்சியை 
நன்கு எய்திய பருவம்‌ மங்கைப்‌ பருவம்‌ என்றும்‌, அவ்‌ 
வுணர்ச்சியில்‌ பயின்று பருவம்‌ மடந்தைப்‌ பருவம்‌ என்றும்‌, 
அவ்வுணர்ச்சியில்‌ முதிர்ந்து இன்பத்திற்றிளைக்கும்‌ பருவம்‌ 
அரிவைப்‌ பருவம்‌ என்றும்‌, மகப்பேற்றையடையும்‌ பருவம்‌ 
தெரிவைப்‌ பருவம்‌ என்றும்‌, காம வுணர்ச்சி தளர்வுறத்‌ 
தோன்றும்‌ பருவம்‌ பேரிளம்பெண்‌ பருவம்‌ என்றும்‌ ஒருவாறு 
பாகுபாடு செய்துகொள்வது பொருத்தமுடைத்‌ தெனலாம்‌.” 


. இவர்‌ தரும்‌ விளக்கம்‌ அவ்வப்‌ பருவத்தில்‌ தப்ப எய்தும்‌ 
உணர்ச்சி நிலையை நன்கு விளக்குகின்றது. - 


எழு பருவ மங்கையரைப்‌ பாடும்‌ திறத்தில்‌ பெதும்பைப்‌ பருவமே 
அருமையாகக்‌ குறிக்கப்படுகிறது. காம உணர்ச்சி ஒருவாறு அரும்பி 
யும்‌, அரும்பா நிலையிலும்‌ உள்ள இப்‌ பருவத்தினரின்‌ உள்ளுணர்ச்சி 
களைச்‌ சித்திரிப்பது அத்தனை எளிதன்று. இதன்‌ அருமை கருதியே 
ஒளவையார்‌ : பேசும்‌ உலாவில்‌ பெதும்பைப்‌ புலி என்று பாடுதல்‌ 
நோக்கத்தகும்‌ பெதும்பைப்‌ பருவநிலையை நன்கு வேறுபாடு 
தோன்றச்‌ சித்திரித்துக்காட்டுவது பெருங்கல்வியாளர்களுக்கே 
இயல்வதாகும்‌ என்பது அவர்‌ கருத்தாதல்‌ புலப்படும்‌. 


உலாத்‌ தலைவனுக்கு வயது வரம்பு 


உலாக்‌ காணும்‌ மகளிரின்‌ வயது வரையறைபோல உலாப்‌ 
பிரபந்தம்‌ கொள்ளும்‌ தலைவனுக்கும்‌ வயது வரம்புகட்டிப்‌ பன்னிரு 


முகவுரை XXi 


பாட்டியல்‌ கூறுகிறது. 16 வயது முதல்‌ 42 வயதுவரையுள்ள ஆடவர்‌ 
களுக்கு மட்டுமே உலாப்‌ பாடுதல்‌ மரபு என்பதனை, 


“நீடிய நாற்பத்‌ தெட்டி னளவும்‌ 
ஆடவர்க்‌ குலாப்புற முரித்தென மொழிப? ' 


(பன்னிரு பாட்டியல்‌. 213) 


என்னும்‌ அப்‌ பாட்டியல்‌ சூத்திரம்‌ விளக்கும்‌. இவ்‌ வயது வரையறை 
மானிடர்க்கேயன்‌ றி தெய்வங்களுக்கு இல்லை, 


உலாச்‌ காணும்‌ எழுபருவ மங்கையர்‌ யாவர்‌ 2 


உலாக்‌ காணும்‌ மகளிர்‌ குலமகளிராயின்‌ அவர்தம்‌ கற்புடைமை 
என்னாவது? கற்புடைப்‌ பெண்டிர்‌ மறந்தும்‌ பிற ஆடவரைக்‌ கண்‌ 
ணெடுத்துப்‌ பார்ப்பரோ? இவ்வாறான ஒரு சமுதாயச்‌ சிக்கல்‌ கவிஞர்‌ 
களிடையே எழுகிறது மேலும்‌, அன்றைய சமுதாயத்தில்‌ விலைமகளிர்‌, 
பொது மகளிர்‌ என்ப்படும்‌ பெண்டிர்‌ தனிப்பட எடுத்துக்‌ கூறப்படு 
கின்றனர்‌. வரையறை எதுவுமின்‌ றிப்‌ பொருளுக்காக ஆடவர்‌ பலரைச்‌ 
சேர்ந்து வாழும்‌ மாதர்களைப்‌ பொருட்‌ பெணடிர்‌, வரைவின்‌ மகளிர்‌ 
என வள்ளுவர்‌ கூறுகின்றார்‌ நகரங்களில்‌ இவர்கள்‌ வாழும்‌ வீதியையும்‌ 
தனிப்படக்‌ கவிஞர்கள்‌ காவியங்களில்‌ எடுத்துரைத்துள்ளனர்‌. இம்‌ 
மரபினர்‌ பின்னர்த்‌ திருக்கோயிற்‌ பணிகளிலும்‌ ஈடுபடலாயினர்‌. 
எனவே, இவரை உருத்திரகணிகையர்‌, தளிப்‌ பெண்டுகள்‌ எனவும்‌ 
வழங்கலாயினர்‌, இம்மகளிரே உலாவில்‌ சித்திரிக்கப்பெறும்‌ பெண்டிர்‌ 
எனப்‌ புலவர்‌ சிலர்‌ கொள்ளலாயினர்‌. 


இலக்கண நூல்மரபும்‌ இதனை ஆதரிப்பதாக நச்சினார்க்கினியர்‌ 
கொண்டுள்ளார்‌. 
“ ஊரொடு தோற்றமும்‌ உரித்தென மொழிப ” 
(தொல்‌. புறத்‌. 30) 
என்னும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திர வுரையில்‌ இச்செய்தியை அவர்‌ 
விளக்கியுள்ளார்‌. இங்கே அவர்‌ தரும்‌ விளக்கமாவது : 


 பக்குநின்ற காமம்‌ ஊரிற்‌ பொதுமகளிரோடு கூடிவந்த 
விளக்கமும்‌ பாடாண்டிணைக்கு உரித்தென்று கூறுவர்‌ ஆசிரியர்‌, 
அது பின்னுள்ளார்‌ ஏழு பருவமாகப்‌ பகுத்துக்‌ கலி 
வெண்பாட்டாகச்‌ செய்யும்‌ உலாச்‌ செய்யுளாம்‌” 


என்பதாம்‌. டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ அவர்கள்‌ மற்றொரு 
குறிப்பையும்‌ சுட்டிக்‌ காட்டியுள்ளார்‌ : 


£ (உலா)போன்ற சைவப்‌ பிரபந்தங்களிற்‌ கூறப்பட்டுள்ள இம்‌ 
மாதர்கள்‌ உருத்திர கணிகைய ராவர்‌. இவர்கள்‌ தளிப்‌ 


- XXii அப்பாண்டைநரதர்‌ உலா 


பெண்டுகள்‌ எனவும்‌ வழங்கப்‌ பெறுவர்‌. சில பழைய சிவ 
தலங்களில்‌ உருத்திர கணிகையர்‌ அவற்றிற்குரிய திருவுலாப்‌ 
பகுதியைப்‌ பாடிவருதல்‌ , இந்‌ நூல்‌ அவ்வகையாரோடு 
பொருத்தமுடையது என்பதைப்‌ புலப்படுத்தும்‌.” 


(மதுரைச்‌ சொக்கநாதருலா, முகவுரை, பக்‌ 1-1) 


இவ்வாறாக நச்சினார்க்கினியர்‌ தொடக்கமாக டாக்டர்‌ ௨. வே. ' 
சரமிநாதையர்‌ ஈறாக அறிஞர்‌ பெருமக்கள்‌ உலாக்‌ காணும்‌ மகளிரைக்‌ 
குறித்துச்‌ சொல்லியுள்ள கருத்துகளுக்குஆதாரம்‌ இல்லாமலும்‌ இல்லை. 
தமிழ்‌ இலக்கியங்கள்‌ சான்று பகர்கின்றன. 


பெருங்‌ கதையில்‌ வரும்‌ ஓர்‌ உலா மிகழ்ச்சிப்‌ பகுதி ஈண்டுக்‌ 
காணத்தகும்‌. ஒருகால்‌ உதயணன்‌ ஈகர்‌ வலமாக உலா வந்தான்‌; 
அப்பொழுது கற்புடை மகளிர்‌ அல்லரதவரே அவன்‌ மேனியழகில்‌ 
ஈடுபட்டனர்‌ எனச்‌ கொங்குவேளிர்‌ பாடுகின்றார்‌. 


“ ஞாலம்‌ திரியா நன்னிறைத்‌ திண்கோள்‌ 
உத்தம மகளி ரொழிய மற்றைக்‌ 
கன்னிய ரெல்லாங்‌ காமன்‌ துரந்த 
கணையுளங்‌ கழியக்‌ கவினழி வெய்தி 
இறைவளை நில்லார்‌ நிறைவரை நெகிழ ” 


(பெருங்‌. இலா. நகர்வலங்‌, 53-57) 


என்பது கவிஞர்‌ வாக்கு. இங்கே கவிஞர்‌ உத்தம மகளிசொழியப்‌ 
பிறமகளிரே காமன்‌ அம்புக்கு இலக்காயினர்‌ என்று எடுத்துக்‌ காட்டு 
கிறார்‌. 


சவகசிந்தாமணியிலே கோவிந்தையார்‌ இலம்பகத்தில்‌ நிரைமீட்டு 
வெற்றியுடன்‌ திரும்பிவந்த சீவகனை நகரத்தார்‌ மகிழ்ந்து வரவேற்கின்ற 
காட்சி ஒன்று உளது. சீவகன்‌ உலாவந்த தெருவில்‌ இருமருங்குமுள்ள 
மாடங்களிலே இருந்த கற்புடை மகளிர்‌ பூமாலை முதலியன தூக்கி 
நறுமணப்புகை கமழ, முத்துமாலையை மங்கலமாக அணிந்து அவனை 
வாழ்த்துகின்‌ றனர்‌. 


“இரவிதோய்‌ கொடிகொள்‌ மாடத்‌ 
திடுபுகை தவழச்‌ சுண்ணம்‌ 
விரவிப்பூர தாம நாற்றி 
விரைதெளித்‌ தாரம்‌ தாங்கி 
அரவயர்‌ கொடியி னான்றன்‌ 
அகன்படை அனுங்க வென்ற 
புரவித்தேர்க்‌ காளை யன்ன 
காளையைப்‌ பொலிக என்றார்‌. . (சீவக. 456) 
இங்கே மாடங்களை அணிசெய்து ஆரந்தாங்கி என்பதனால்‌ மகளி 


ரென்றும்‌, காமக்குறிப்பின்றி வாழ்த்தினமையினால்‌ கற்புடை மகளிர்‌ 
என்றும்‌ உரையாசிரியர்‌ கொள்வர்‌. 


முகவுரை xxill 


இதனை அடுத்துவரும்‌ பாடல்களில்‌ குறிப்பிடும்‌ மகளிரை இவர்‌ 
களின்‌ வேறுபட்டவர்‌ எனக்‌ கருதுவர்‌. 


£ இன்னமு தனைய செவ்வா 

யிளங்கிளி மழலை யஞ்சொழற்‌ 

பொன்னவிர்‌ சுணங்கு பூத்த 
பொங்கிள முலையி னார்தம்‌ 

மின்னிவர்‌ நுசுப்பு கோவ 
விடலையைக்‌ காண வோடி 

அன்னமும்‌ மயிலும்‌ போல 
அணிதகர்‌ வீதி கொண்டார்‌. 


“ சில்லரிச்‌ சிலம்பின்‌ வள்வார்ச்‌ 
சிறுபறை கறங்கச்‌ செம்பொன்‌ 
அல்குற்றே ரணிந்து கொம்மை 
முலையெனும்‌ புரவி பூட்டி 
நல்லெழில்‌ நெடுங்கண்‌ ணம்பாப்‌ 
புருவவில்‌ லுருவக்‌ கோலிச்‌ 
செல்வப்போர்க்‌ காமன்‌ சேனை 
செம்மன்மே லெழுந்த தன்றே,” 


(வக. 457. 458) 


இப்பாடல்களால்‌ கற்புடை மகளிரல்லாத பிறமகளிரின்‌ 
வேட்கைக்‌ குறிப்புப்‌ புலப்படுவதாக உரைகாரர்‌ கொள்ளுகின்றனர்‌. 
இக்கருத்து பெருங்கதையில்‌ காணும்‌ செய்தியை ஒட்டிச்‌ சொல்லப்‌ 
படுவதாகும்‌ என்றே தோன்றுகிறது. மேலே காணும்‌ பாடல்களில்‌ 
அவ்வாறு கொள்வதற்கான குறிப்பு எதுவும்‌ வெளிப்படையாகக்‌ 
கூறப்படவே இல்லை என்பதும்‌ கவனிக்கத்தகும்‌. 


இவ் வகையாக வழிவழி வரும்‌ மரபினைப்‌ போற்றிப்‌ பிற்காலத்துத்‌ 
தோன்றிய இலக்கணமாகிய இலக்கண விளக்கப்‌ பட்டியலில்‌ உள்ள 
* இழைபுனை கல்லார்‌ இவர்மணி மறுகின்‌ என்னும்‌ நூற்பாப்‌ பகுதி 
யில்‌, “மறுகு என்பதற்குப்‌ * பரத்தையர்‌ வீதியை ' என உரைகாரர்‌ 
விளக்கம்‌ தருகிறார்‌. இவையெல்லாம்‌ ஒருவகையில்‌ அந்நாளைய 
சமுதாயத்தில்‌ நிலவிய மக்களின்‌ மனக்கோட்பாட்டை எதிரொலிப்‌ 
பனவே. 


அரசன்‌ பவனிவரும்‌ உலாவியல்‌ ஒருபாலாகத்‌ தெய்வங்கள்‌ 
வீதியில்‌ எழுந்தருள, அப்பொழுது தரிசிக்கவரும்‌ பெண்பாலார்‌ இறை 
வன்‌ திருமேனி யழகில்‌ சொக்கி நின்றனர்‌ என்றால்‌, அது அவர்களின்‌ 
பேரீடுபாட்டைக்‌ காட்டும்‌. இறைவனிடம்‌ பத்தி பூணுதல்‌ எல்லார்க்கும்‌ 
பொதுவான நிலை. எனவே, உலாக்‌ காணும்‌ மகளிர்‌, குலமகளிர்‌ பொது 
மகளிர்‌ என்னும்‌ எவ்வகையினராகவும்‌ இருக்கலாம்‌, அடியார்கள்‌ 
தம்மை நாயகி நிலையில்‌ வைத்துப்‌ பாவெதும்‌ உண்டு. காரைக்கால்‌ 
அம்மையார்‌, ஆண்டாள்‌ முதலியோர்‌ இறைவனுடைய பேரழகில்‌ 


XXIV அப்பாண்டைநாதர்‌ உலா 


ஈடுபட்டுக்‌ கூறுவனவெல்லாம்‌ அவர்களுடைய அன்பின்‌ முதிர்ச்சியைக்‌ 
காட்டுமேயன்றி வேறில்லை. எனவே, பத்திப்‌ பனுவல்களாகிய உலா 
நூல்களில்‌ வரும்‌ மகளிர்‌ எல்லாரும்‌ உத்தம மகளிர்‌ என்றே கொள்ளத்‌ 
தகும்‌. 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


அப்பாண்டை நாதர்‌ உலா என்பது திருகறுங்கொண்டைத்‌ திருத்‌ 
தலத்தில்‌ கோயில்கொண்டருளும்‌ 23ஆம்‌ தீர்த்தங்கரராகிய பார்சுவ 
நாதரைப்‌ பாட்டுடைத்தலைவராய்க்கொண்டு பாடப்பெற்ற உலாப்‌ 
பிரபந்தம்‌ ஆகும்‌. இவருக்குரிய பெயர்களுள்‌ ஒன்று அப்பாண்டை 
நாதர்‌ என்பது. இவர்‌ முக்குடையின்கீழ்‌ விளங்கும்‌ தேவாதி தேவன்‌ 
ஆவார்‌ ; மன்மதனை வென்றவர்‌, காமாதியாம்‌ பகைகளைக்‌ கடிந்தவர்‌, 
இப்பெருமானுடைய பெரும்புகழினைப்‌ பேசுகின்றது இந்நூல்‌. 


ஆசிரியர்‌ வரலாறு 
இவ்வுலா நூலின்‌ ஆசிரியர்‌ அனந்தவிசயர்‌ என்பது சுவடி வாயி 


லாய்த்‌ தெரியவருகிறது. இவரைப்பற்றிய வரலாறுகள்‌ தெளிவாய்‌ 
அ றியக்கூடவில்லை. இவர்‌ திருகறுங்கொண்டை அப்பாண்டை 
நாதரிடம்‌ பேரீடுபாடுகொண்டவர்‌ என்பது தெளிவு. நூலுள்‌ குடாமணி 
நிகண்டு இயற்றிய மண்டல புருடரை இவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ : 


“வேதநூல்‌ 

ஆமாரி யார்கள்‌ அமைந்த சதபத்திர 

மாமாலை சொற்கொண்ட மாதவன்‌ பாமாலை 

மண்டல மகாபுருடன்‌ மன்னியவீ ரேந்திரனால்‌ 

கண்ட நிகண்டின்‌ கவிசிறந்தோன்‌- கொண்டை 

குணபத்திர மாமுனிவன்‌ கொண்டுலகம்‌ ஏத்தக்‌ 

கணதரராய்க்‌ காசினியில்‌ வந்தோன்‌ £ (௮. உலா, 81-83) 
என்பதனால்‌ சூடாமணி நிகண்டு செய்த வீரை மண்டல புருடர்‌ 
கொண்டைமலையைப்‌ போற்றிப்‌ பாமாலை பாடிய செய்தி தெரியவரும்‌. 
மண்டல புருடரின்‌ காலம்‌ க. பி. 16ஆம்‌ நூற்றாண்டென்பது வர 
லாற்றாசிரியர்களின்‌ துணிபு. எனவே, இக்நாலாகிரியர்‌ மண்டல 
புருடரின்‌ காலத்திலோ, சற்றுப்‌ பிந்திய காலத்திலோ வாழ்ந்தவ 
ராதல்‌ வேண்டும்‌. 


இந்நூலுக்குரிய ஏட்டுச்சுவடியில்‌ அது பிரதி செய்யப்‌ பெற்ற 
காலம்‌ குறிக்கப்பட்டுள்ளது : ட 


“பராபவ வருடம்‌ கார்த்திகை மாதம்‌ 19ஆம்‌ தேதி ஆதிவாரம்‌ 
ஏகாதசி நாழிகை 64, ரேவதி 191, வியாக்தம்‌ 25, பத்திரி 201, 
இந்த சுபதினத்தில்‌ திருக்கோவலூரதுக்குடி வீழசோழபுரம்‌ 
ராசப்ப ஈயினார்‌ குமாரன்‌ நல்லதம்பி எழுதி நிறைவே றினது. 
அனந்தவிசயர்‌ அருளிச்செய்த திருகறுங்கொண்டை உலா. 
சுபமஸ்து. ஸ்ரீரஸ்து. வாக்தேவி சகாயம்‌,” 


முகவுரை XXV 


என்பது ஏட்டின்‌ இறுதியில்‌ காணப்படுகிற குறிப்பாகும்‌ இதில்‌ சுவடி 
எழுதி நிறைவேறிய காலம்‌ தரப்பட்டுள்ளது. இக்குறிப்பினல்‌ இவ 
வேடு க. பி. 1870ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ முதல்‌ தேதி எழுதப்‌ 
பட்டது என்பது தெரியவரும்‌, முதல்‌ மூலச்சுவடியன்று இது. வழி 
வழியாக எழுதப்பட்டுவந்த சுவடிகளுள்‌ இதுவும்‌ ஒன்று, எனினும்‌, 
நூல்‌ இக்காலத்திற்கு முன்னர்த்‌ தோன்றியது என்பதனைக்‌ குறிப்பிக்‌ 
கும்‌. இவற்றால்‌ இவ்வாசிரியர்‌ 16ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிப்‌ 
பகுதியிலோ பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ முதற்‌ பகுதியிலோ வாழ்ந்தவ 
ராவர்‌ எனத்‌ துணியலாம்‌. 


இவர்தம்‌ நூலுள்‌ நட்சத்திரப்‌ பெயர்‌, இராசிப்‌ பெயர்‌, மாதப்‌ 
பெயர்‌ என்பனவற்றை முறையே சிலேடையாய்‌ அமைத்துள்ளமை 
கொண்டு இவர்‌ வானநூலில்‌ விருப்புடையராய்‌ அதில்‌ வல்லுகராயும்‌ 
இருத்தல்கூடும்‌ என்று ஊகிக்கலாம்‌. இசைபற்றிய குறிப்புகளும்‌ 
இவர்‌ நூலுள்‌ காணப்படுகின்றன. £ஆடரங்கம்‌” பற்றி வருணனைப்‌ 
பகுதியில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


: முத்தமிழே பாரில்‌ முயற்சிபெற வேவிற 
மற்று மிகப்புலவர்‌ வாழ்கவே £” (அ. உலா. 613) 


என்று முத்தமிழையும்‌ வாழ்த்துகின்ற அனந்தவிசயர்‌ முத்தமிழிலும்‌ 
சிறந்து விளங்கினர்‌ போலும்‌. 


அனந்தவிசயர்‌ செய்த புதுமை 


காமனைக்‌ கடிந்த பெருமான்‌ திருவுலாவைக்‌ கண்டு பேதை 
முதலாம்‌ எழு பருவ மங்கையரும்‌ காதல்‌ வயப்பட்டு மொழியும்‌ காதற்‌ 
பேச்சாய்‌ ஏனைய உலா நூல்களைப்போல அமைப்பது பொருந்தா 
தல்லவா ? ஆகவே, இவர்‌ காதற்‌ பேச்சு மரபினை மாற்றி மங்கையரின்‌ 
பத்திக்‌ காதலாய்‌ இவ்விலக்கியத்தைப்‌ படைத்துள்ளார்‌. இந்நூலின்‌ 
பெருமாற்றம்‌ இது. 


நூலின்‌ பொருட்‌ சுருக்கம்‌ 


அருகப்பெருமான்‌ காப்புடன்‌ நூல்‌ தொடங்குகிறது. முதற்கண்‌ 
வாழ்த்து, அவையடக்கம்‌ என்னும்‌ பகுதிகள்‌ காவியத்திற்போல இச்‌ 
சிற்றிலக்கியத்திலும்‌ அமைந்துள்ளன. அருகதேவனின்‌ புகழ்மாலை 
(1-12), தீர்த்தங்கரரின்‌ திருவடிப்போற்று (13-26), அப்பரண்டை காதர்‌ 
புகழ்ச்சி (29-35) என்பனவற்றை அடுத்து அவையடக்கப்‌ பகுதி அமைந்‌ 
துள்ளது (36-40). பின்னர்‌, கலைமகள்‌ வாழ்த்து (11-48), அய்யனார்‌ 
வாழ்த்து (49-64), இசக்கியம்மை வாழ்த்து (65-79), மாமுனிவர்‌ 
போற்று (80-85) என்பவை அமைந்துள்ளன. இதன்‌ பின்னரே 
இருநறுங்கொண்டைத்‌ தலச்சிறப்புரைக்கத்‌ தொடங்குகிறார்‌. இங்கே. 
திருநறுங்கொண்டையைச்‌ சூழத்‌ தொண்டைவள காட்டில்‌ அறத்து 
விளங்கும்‌ சினாலயங்கள்‌ அமைந்த ஊர்களைத்‌ தொகுத்துரைத்‌ 
துள்ளார்‌ (66-98). 

iv 


xXVi அப்பாண்டைநாதர்‌ உலா 


திருநறுங்கொண்டை நகர்‌, மலை, ஆங்குள்ள சுனை, மற்றும்‌ பூங்கா 
ஆகியவற்றைச்‌ சிறப்பித்து நீர்‌, நிலவளங்களை எடுத்துரைத்துள்ளார்‌ 
(95-//8). பூங்கா பற்றிய பகுதியில்‌ பல்வேறு மரம்‌, செடி, கொடி 
களின்‌ பெயர்கள்‌ இடம்பெற்றுள்ளன (98-111. சோலைகளில்‌ குயிலும்‌, 
கிளியும்‌, பூவையும்‌ பாடுதலும்‌ வண்டுகளின்‌ ஆரவாரமும்‌ குரங்கின்‌ 
கூத்தாட்டமும்‌ காண்கிறோம்‌ (112-114). அடுத்து அம்மலையினின்‌ று விழும்‌ 
அருவியையும்‌. அந்நீர்‌ சென்று பெருகும்‌ வாவிகளையும்‌, வயல்களையும்‌ 
குறிப்பிட்டு (115-118) இத்தகு வளமிக்க திருகறுங்கொண்டையில்‌ 
வீற்றிருக்கும்‌ பெருமான்‌ புகழ்பேச முற்படுகிறார்‌ (119-176). 


பின்னர்‌, பெருமான்‌ பல்லியம்‌ முழங்க, வருகைக்‌ கட்டியம்‌ கூற 
இந்திர விமானத்தில்‌ எழுந்தருளிவந்து பல்லக்கில்‌ ஏறித்‌ திருத்‌ தேர்‌ 
மேல்‌ அமர்ந்து வீதியுலாக்‌ கொண்டருளுகிறார்‌ (179-206). எல்லாரும்‌ 
அப்பாண்டை நாதரை ஏத்திப்‌ புகழ்கின்றனர்‌ (207-246). மடவார்‌ 
திரண்டு வந்து வணங்குகின்றனர்‌ (247-271). இந்த நிலையில்‌ பேதை 
முதலிய எழு பருவ மங்கையரின்‌ தோற்றமும்‌, ஆடலும்‌ கூறி அவர்‌ 
எல்லாரும்‌ பெருமானை வணங்கிப்‌ போற்றிய திறங்களை முறையே 
கூறிச்‌ செல்கின்றார்‌ (272-607). மங்கல வாழ்த்துடன்‌ தூல்‌ முடி 
கிறது (608-620). 


முன்னிலைப்‌ பகுதி 


ஏனைய உலா நூல்களிற்போல பாட்டுடைத்தலைவனின்‌ புகழும்‌ 
அவன்‌ தேரேறி வீதியுலா வருவதனையும்‌, அக்காட்சியைக்‌ கண்டு 
தேவர்‌, விஞ்சையர்‌, சிராவகர்‌ முதவிய பல்லோரும்‌ ஏத்தி இறைஞ்சு 
தலையும்‌ 246 கண்ணிகளில்‌ முதற்கண்‌ பாடுகின்றார்‌. ஆயினும்‌, 
பாட்டுடைத்தலைவனைக்‌ குறித்துப்‌ பாடப்பெறும்‌ : தசாங்கம்‌ ” என்னும்‌ 
அமைப்பு இவ்வுலாவில்‌ இல்லை, ஆனால்‌, அப்பாண்டை நாதர்‌ 
வீற்றிருக்கும்‌ திருகறுங்கொண்டை மலை வளம்‌, நீர்வளம்‌, நிலவளம்‌ 
முதலியவை சிறப்பிக்கப்பட்டுள்ளன. உலாவின்‌ முன்னிலையாய்த்‌ 
தசாங்கம்‌ பாடாமல்‌ அப்பாண்டை காதரின்‌ அளப்பரும்‌ இழறைமைத்‌ 
தன்மையைப்‌ பத்திச்சுவை ததும்பப்‌ பாடுகிறார்‌ கவிஞர்‌. எனவே, 
இவ்வுலாவின்‌ முன்னிலை அப்பாண்டை நாதரின்‌ புகழ்மாலை போற்றி 
மாலைகளேயாம்‌. 


எழு பருவ மங்கையரின்‌ அறிமுகம்‌ 


பெருமானுடைய திருவுலாவைக்‌ காண வந்து மடலவாசின்‌ 
இயல்புகளை 247 முதல்‌ 271ஆம்‌ கண்ணி வரையில்‌ பொதுவகையாய்‌ 
எடுத்துரைத்துப்‌ பின்னர்ப்‌ பேதை முதலிய எழு பருவ மங்கையரின்‌ 
வயதினைச்‌ சுட்டி அவரை அறிமுகப்படுத்தும்‌ கவிஞர்‌ அவ்வப்‌ பருவத்‌ 
திற்கேற்ற ௮ம்‌ மங்கையரின்‌ உருவினையும்‌, செயலினையும்‌ வருணிக்‌ 
கின்றார்‌. இம்‌ மங்கையர்‌ வருணனை இலக்கிய மரபினை ஓட்டி அமைக்‌ 
துள்ளது, எனினும்‌, பருவத்திற்குப்‌ பருவம்‌ வெவ்வேறு முறைகளில்‌ 


முகவுரை XXVii 


உவமைகளை எடுத்தாண்டு இவவுலாவில்‌ பல புதுமைகளையும்‌ கவிஞர்‌ 
புகுத்தியுள்ளார்‌. 


பேதைப்‌ பருவத்தில்‌ சிறுசுளகினால்‌: முத்துகளை அள்ளிக்‌ 
கொழித்தல்‌, சிற்றிலிழைத்தல்‌, சிறுசோறடுதல்‌, கழற்சிக்காய்‌ 
ஆடுதல்‌, பொம்மை விளையாட்டு, புழுதி விளையாட்டு என்பவை சுட்டப்‌ 
பட்டுள்ளன. கழற்பாட்டினைப்‌ பாடிக்கொண்டு கழங்காடியமை 
பெதும்மையின்‌ செயலாய்க்‌ குறிக்கப்பட்டுள்ளது. மங்கைப்‌ பருவப்‌ 
பெண்‌ பந்தடித்தல்‌ கூறப்பட்டுள்ளது. மடந்தைப்‌ பருவப்‌ பெண்‌ 
கிளியையும்‌, பூவையையும்‌ வளர்த்து அவைகளுக்குத்‌ தேவர்‌ துதி 
பாடலைக்‌ கற்பிக்கின்றாள்‌. அரிவைப்‌ பெண்‌ தன்‌ ஆயத்தாரோடு 
அமர்ந்து வீணைமீட்டிப்‌ பாடுதலைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. தெரிவைப்‌ 
பருவத்தில்‌ நீராடல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. பேரிளம்‌ பெண்‌ வீணை 
யிசையுடன்‌ பாடுதலில்‌ வல்ல பாடகியாவள்‌ என்று சொல்றொர்‌. 
இவ்வாறாக ஒவ்வொரு பருவத்திலும்‌ அவ்வப்‌ பருவ மங்கையர்க்கேற்ற 
விளையாடல்களைக்‌ கவிஞர்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. 


நூலுள்‌ எழு பருவப்‌ பிரிவு 


ஏட்டுப்‌ பிரதியில்‌ ஏழு பருவங்களையும்‌ குறிக்கும்‌ குறிப்புமட்டுமே 
காணப்பட்டது. 299ஆம்‌ கண்ணி முடிவில்‌ * பேதை முற்றும்‌” என்றும்‌, 
33ஆம்‌ கண்ணி முடிவில்‌ பெதும்பை முற்றும்‌” என்றும்‌, 67ஆம்‌ 
கண்ணி முடிவில்‌ “மங்கை முற்றும்‌' என்றும்‌, 423 ஆம்‌ கண்ணி முடிவில்‌ 
“மடந்தை முற்றும்‌' என்றும்‌, 48/ஆம்‌ கண்ணி முடிவில்‌ £ அரிவை 
முற்றும்‌” என்றும்‌, 5324ஆம்‌ கண்ணி முடிவில்‌ “தெரிவை முற்றும்‌” 
என்றும்‌ ஏட்டில்‌ குறிப்புகள்‌ உள்ளன, 23ஆம்‌ கண்ணி பேரிளம்‌ 
பெண்‌ ணென்பாள்‌” என்று தொடங்கி ஏழாம்‌ பருவ மகளிர்‌ நிலை பேசு 
கின்றார்‌. ஏனைய ஆறு பருவங்களைக குறிப்பிட்டதுபோல இது குறித்து 
ஈற்றில்‌ முற்றும்‌ எனக்‌ குறிப்பு எதுவும்‌ தரப்படவில்லை. 32ஆம்‌ 
கண்ணிக்குப்‌ பின்னருள்ள எஞ்சிய பகுதி ‘பேரிளம்‌ பெண்‌” பருவத்‌ 
தைச்சாரும்‌ என்பது எச்ச வகையால்‌ புலப்படுதல்‌ கருதி ஏட்டில்‌ 
குறிப்பிடாது விடுத்தார்போலும்‌. 


நூலின்‌ அமைப்பு 


உலா இலக்கியங்களுக்குரிய கலிவெண்பாவினால்‌ 620 கண்ணிகளில்‌ 
இந்நூல்‌ அமைந்துள்ளது. நூல்‌ முதலில்‌ இரு காப்பு வெண்பாக்களும்‌ 
ஈற்றில்‌ நூற்பயன்‌ உரைக்கும்‌ மூன்று வெண்பாக்களும்‌ உள்ளன. இப்‌ 
பொழுது அச்சாகியுள்ள உலாநூல்களுள்‌ மதுரைச்‌ சொக்கநாதர்‌ 
உலா (5/6), திருவாரூருலா (528), திருக்குற்றுலநாதர்‌ உலா (347), 
திருக்காளத்திநாதர்‌ உலா (378) என்பவை ஓம்நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
கண்ணிகனைக்‌ கொண்டவை. ஆனால்‌, அப்பாண்டைநாதர்‌ உலாவோ 
600-க்கு மேற்பட்ட கண்ணிகளைக்‌ கொண்டுள்ளது. எனவே, உலா 
நூல்களுள்‌ மிகுதியான கண்ணிகள்‌ கொண்டது (629) இட்நூல்‌ என்பது 
இதற்குரிய ஒரு தனிச்‌ சிறப்பாகும்‌. 


XXVIil அப்பாண்டைநாதர்‌ உலா 


தலைப்புகள்‌ 

ஏழு பருவங்களைப்‌ பற்றிய குறிப்பு உலா இலக்கியத்தின்‌ பெரும்‌ 
பகுதிகளைப்‌ பிரித்துக்‌ காட்டும்‌ குறிப்பாகும்‌. இவை இவ்விலக்கியத்தின்‌ 
பொருட்‌ போக்கினை முற்றமுடிய விளக்குவன ஆகா. ஆகவே, நூற்‌ 
பொருளின்‌ போக்கிற்கு இயைய ஏற்ற தலைப்புகள்‌ அங்கங்கே இப்‌ 
பதிப்பில்‌ தரப்பட்டுள்ளன. இவை வாசிப்பார்க்கு இவ்விலக்கியத்தின்‌ 
பொருட்‌ போக்கினையும்‌ சிறப்பினையும்‌ எடுத்துக்காட்டும்‌. 


பத்தி கோக்கு 

அப்பாண்டை நாதர்‌ வீதிவழியே திருத்தேரில்‌ உலாவந்து 
கொண்டிருக்கிறார்‌. எழு பருவ மங்கையரும்‌ பெருமானின்‌ பவனியைக்‌ 
காணுகின்றனர்‌. அவனைக்‌ கண்டு அவர்கள்‌ காதல்‌ வயப்பட்டு மோக 
முற்றுத்‌ தங்கள்‌ நிலையினை வெளியிட்டார்கள்‌ என்பது போன்ற காதற்‌ 
பேச்சுகள்‌ இவ்வுலாவில்‌ இல்லவே இல்லை. பெருமானின்‌ தெய்விகத்‌ 
தோற்றத்தில்‌ ஈடுபட்டு, அவனை வணங்கி, அவன்‌ புகழ்‌ பாடித்‌ 
தொமுவதாகவே இவ்வுலா ஆசிரியர்‌ அமைத்துள்ளார்‌. உலா இலக்கி 
யங்களில்‌ எழுபருவ மங்கையர்‌ உலாத்‌ தலைவன்மேல்‌ காதல்‌ மொழி 
புகலும்‌ மரபினை மாற்றி எல்லாரையும்‌ பத்திகெறியில்‌ ஈடுபடுத்திக்‌ 
காட்டியது இவர்தம்‌ சமண சமய கோக்கிற்கு ஏற்ற போக்காகும்‌. 


பேதைப்‌ பருவப்‌ பெண்‌ பெருமானின்‌ உலாப்‌ பவனியைக்‌ கண்டு, 
“இச்சையின்‌ ஓடி இறைஞ்சினாள்‌ * (299). பெதும்பைப்‌ பாவை, 
'சதேரெதிரே சென்று இருகரமும்‌ கூப்பி இறைஞ்சிப்‌ பரவினாள்‌ (337). 
மங்கை நல்லாள்‌ 'மணிமலர்கள்‌ தூவி மலரடியில்‌ வீழ்ந்து தணிவிலா 
இன்பத்து அமர்ந்தாள்‌” (367). மடந்தைப்‌ பருவ மாது, “கொந்தார்‌ 
மலர்ப்பிண்டிக்‌ கோமான்றன்‌ ஈனந்தீர்‌ பாதத்து இறைஞ்சி அடிவணங்கி, 
ஆனந்த வெள்ளத்தழுந்தினாள்‌ (422-423). அசிவைப்‌ பருவ அணங்கு, 
பரன்தாள்‌ பசுந்தாள்‌ படிந்தாள்‌ பணிந்தாள்‌ ' (180-461). தெரிவைப்‌ 
பருவப்‌ பெண்‌, “மேற்றிசையின்‌ நின்றான்‌ நடந்தான்‌ நெடுந்தேர்‌ 
எதிரோடிச்‌ சென்றாள்‌, வணங்கிச்‌ சேர்ந்து, பாதத்தில்‌ விழுந்து பாடிப்‌ 
பரவினாள்‌' (310-523). பேரிளம்பெண்‌ அங்கங்களுக்கு அழகு அவன்‌ 
பணிக்காட்படுதலே என்று உரைச்கின்றாள்‌ (529-538). இவள்‌ 
வாயிலாய்‌ அருகப்‌ பெருமானின்‌ திருப்புகழ்களை வினவுரையாக 
ஆசிரியர்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌ இறுதியில்‌ மடவார்‌ எல்லரரும்‌ 
திரண்டு அருகன்‌ தேரெதிரே வணங்கி வாழ்த்தும்‌ வாழ்த்துடன்‌ 
முடிக்கின்றார்‌ (989-615). இவ்வாறாக இவ்வுலா நூல்‌ முழுமையும்‌ அருகப்‌ 
பெருமான்‌ திருப்புகழும்‌ அவனை அடிபணிந்து போற்றும்‌ துதிகளுமாய்ப்‌ 
பெரும்‌ பகுதியும்‌ அமைந்துள்ளமை காணலாம்‌. 


தீர்த்தங்கரர்‌ 
தீர்த்தங்கரர்‌ எல்லாரும்‌ பெயரளவில்‌ வேறுபாடுடையவரே 


யன்‌ நிப்‌ பண்பு நலம்‌, சிறப்பு முதலியவற்றால்‌ ஒரு தன்மையரே. 
எனவே, ஒருவரைப்‌ போற்றின்‌ அஃது எல்லாரையும்‌ போற்றிய 


முகவுரை XXIX 


தாகவே அமையும்‌. அப்பாண்டை நாதரைப்‌ போற்றும்‌ அனந்தவிசயர்‌ 
தீர்த்தங்கரர்‌ பிறரையும்‌ துதித்துள்ளார்‌ (13-20). ஆதிபகவனாகிய 
இடபதேவர்‌ (14), நேமிநாதர்‌ (15, 22, 26), பதுமப்பிரமதேவர்‌ (19), 
சந்திரா தர்‌ (17), குக்துகாதர்‌ (21) முதலியோர்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. 
மேலும்‌, கச்சிகாதர்‌ (13), வரங்கோயிலான்‌ (19), தேவராச வல்லபர்‌ 
(23), தபமணிக்கங்கைகுல நாதர்‌ (24), மலைகாதர்‌ (27) என்னும்‌ 
பெயர்களும்‌ தீர்த்தங்கரர்களைப்பற்றிய குறிப்பேயாகும்‌. என்றாலும்‌, 
இவை யார்‌ யாரைக்‌ குறிப்பன என்பது தெளிவாய்த்‌ தெரியவில்லை. 


பெருமானின்‌ திருவுருவ வண்ணம்‌, வனப்பு முதலிய குணங்களைப்‌ 
போற்றும்‌ முறையில்‌ செம்பொற்‌ குன்று (/4), நீலமணி (15), பச்சை 
ரத்தினம்‌ (10), சந்திரகாந்தப்‌ படிகம்‌ (/7), பத்மராகம்‌ (14) 
என்று பொன்மை, நீலம்‌, பச்சை, வெண்மை, செம்மை என்னும்‌ 
ஐவண்ணங்கள்‌ சுட்டப்பட்டுள்ளன. இருபத்துநால்வர்‌ வண்ணமும்‌ 
இவற்றுள்‌ ஒன்றாகவே அமைகின்றன என்பதும்‌ கருதற்பாற்று. 


பஞ்ச கல்யாணம்‌ 


பாரிசநாதர்‌ கொண்ட ஜந்து கல்யாணங்களையும்‌ இவ்வுலா 
நூலுள்‌ காணலாம்‌. பகவானுக்குரிய ஆயிரத்தெட்டுத்‌ நிருநாமங்களே 
யன்றி ஒவ்வொரு கல்யாணத்தின்‌ சின்னமாய்த்‌ தனிததனி நரமங்‌ 
களும்‌ உண்டு. பேதைப்‌ பருவப்‌ பெண்ணின்‌ காட்சியாகக்‌ கர்ப்பாவ 
தரணமும்‌ 'சத்தியோசாதன்‌' என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ பெற்றமையும்‌ 
கூறப்பட்டுள்ளன (294.299). பெதும்பைப்‌ பெண்‌ தொழும்‌ காட்சி 
யாகச்‌ சென்மாபிடேக கலியாணமும்‌ “ வாமனன்‌ ' என்னும்‌ சிறப்புப்‌ 
பெயர்‌ பெற்றமையும்‌ கூறப்பட்டுள்ளது (326-330). மங்கை நல்லாள்‌ 
மகிழும்‌ காட்சியாகத்‌ தீட்சா கல்யாணமும்‌, “அகோரன்‌ ' என்னும்‌ 
சிறப்புப்‌ பெயரும்‌ சுட்டப்பட்டுள்ளன. மேலும்‌, இங்கே கேட்ட 
புரத்தரசன்‌ தனிய மன்னன்‌ அரண்மனையில்‌ உணவு கொண்டமையும்‌, 
தவம்‌ கோற்றமையும கூறப்பட்டுள்ளன (360-365). மடந்தைப்‌ 
பருவத்தாள்‌ இறைஞ்சும்‌ காட்சியாய்க்‌ கேவல ஞான மணமும்‌, 
“ஈசானன்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயரும்‌ சுட்டப்பட்டுள்ளன. அற 
மழை பொழிந்தமையும்‌ கூறப்படுகிறது (411-422). அரிவை தெரியுங்‌ 
கோலமாய்‌ வீடுபேற்றுக்‌ கல்யாணமும்‌. £ தற்புருடன்‌ * என்னும்‌ 
இறப்புப்‌ பெயரும்‌ தரப்பட்டுள்ளன (102-460). தெரிவைப்‌ பருவத்தாள்‌ 
உலக அறிவும்‌, கல்வி அறிவும்‌ நிரம்பியவளாதலின்‌ அவள்‌ வணங்கும்‌ 
வகையாய்‌ ஈரைந்து அவதாரமும்‌ ஏற்றிக்‌ கூறப்பட்டுள்ளன (511-521). 
பேரிளம்‌ பெண்‌ தத்துவம்‌ கேட்கும்‌ வயதினளாதலின்‌ அவள்‌ 
முப்பொருளில்‌, முதற்‌ பொருளை உசாவ்த தெரிதல்‌ பொருத்த 
மாகும்‌ (542-554). 


நூலின்‌ நடை நலம்‌ 


நூலின்‌ செய்யுள்‌ நடை செம்பாகமாயும்‌ பொருட்‌ சிறப்புடைய 
தாயும்‌ காணப்படுகிறது. சொன்னயம்‌, பொருள்‌ நயம்‌, தொடைகயம்‌ 
முதலிய சிறப்புகளை இவ்வுலா நூல்‌ முற்றிலும்‌ காணலாம்‌. ஒருசில 


XXX அப்பாண்டைநாதர்‌ உலா: 


இடங்களில்‌ சமணசமயச்சார்பான சொற்களும்‌ வழக்கங்களும்‌ 
குறிக்கப்பட்டிருக்கன்றன. இவையெல்லாம்‌ அச்சமய நூல்களின்‌ 
துணைகொண்டு விளக்கம்‌ பெறத்தக்கனவாம்‌. வருணனைப்‌ பகுதிகளும்‌ 
வாழ்த்துப்‌ பகுதிகளும்‌ நூல்‌ முற்றும்‌ கிரம்பியுள்ளன. 


வருணனைப்‌ பகுதிகளுள்‌ முடிமுதல்‌ அடிவரையில்‌ சிறப்பித்து 
ரைக்கும்‌ “கேசாதி பாதம்‌” என்னும்‌ முறை ஈரிடங்களில்‌ காணப்படு 
கின்றது. ஒன்று அருக தேவனின்‌ திருமேனி வருணனை (168-175) ; 
மற்றொன்று அரிவைப்‌ பருவ அணங்கின்‌ வருணனை (424-440). 


இருபத்தேழு நட்சத்திரப்‌ பெயர்‌ (120-143), பன்னிரு இராசிப்‌ 
பெயர்‌ (144-135), சித்திரை முதலிய பன்னிரு திங்களின்‌ பெயர்‌ 
(156-167) என்பவற்றை முறையாக அமைத்து இரட்டுறமொழிதலாய்‌ 
அருகப்‌ பெருமானின்‌ புகழைப்‌ போற்றியது இந்நூலுள்‌ காணும்‌ ஒரு 
சிறப்பாகும்‌. 


இந்திரன்‌ முதலாம்‌ எட்டுத்‌ திக்கு பாலகரும்‌ அப்பாண்டை நாத 
ருக்கு ஆற்றும்‌ வழிபாடுகளை முறையே குறிப்பிட்டுள்ளார்‌ (207-214). 


அங்கங்களுக்கு அழகு அவன்‌ தொண்டுகளுக்கு ஆட்படுதலே என 
உரைக்கு பகுதி £ அங்கமாலை என்னும்‌ பிரபந்த வகையினை நினைப்‌ 
பூட்டும்‌ (529-338). 


பெதும்பைப்‌ பருவப்‌ பெண்‌ பாடும்‌ கழற்பாட்டில்‌ ஒன்று முதல்‌ 
ஏழுவரையிலான எண்கள்‌ முறைப்படி எண்ணலங்காரம்‌ இணைய 
அமைத்துப்‌ பாடப்பட்டுள்ளன (312-319). 


சிறப்புப்‌ பெயரும்‌ விளக்கக்‌ குறிப்புகளும்‌ 


இம்‌ நூலுள்‌ தெய்வப்‌ பெயர்‌, மக்கட்‌ பெயர்‌, நாடு, ஊர்‌, பருவப்‌ 
பெயர்‌, மற்றும்‌ தாவரம்‌ விலங்கு பிறபொருள்கள்‌ பற்றிய பெயர்கள்‌ 
முதலியன மிகுந்து காணப்படுகின்றன. இவற்றைச்‌ “ சிறப்புப்‌ பெயர்‌ 
முதலியவற்றின அகராதியில்‌ காணலாம்‌. நூலுள்‌ சிற்சில பகுதி 
களுக்குரிய பொருள்‌ விளக்கங்கள்‌ “விளக்கக்‌ குறிப்புகள்‌ * என்னும்‌ 
பகுதியில்‌ அமைத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 


இணைப்புகள்‌ 


நூலின்‌ பிற்பகுதியாயுள்ள நான்கு இணைப்புகளும்‌ தஇருநறுங்‌ 
கொண்டைத்‌ தலத்தோடு தொடர்புடையனவாம்‌. முதல்‌ இணைப்பு 
திருகறுங்கொண்டைத்‌ திருத்தல்‌ வரலாறு. இத்தலம்பற்றிய 
இலக்கியங்கள்‌, வரலாற்று நூல்கள்‌, கல்வெட்டுகள்‌ ஆகியவற்றைத்‌ 
துணையாய்க்‌ கொண்டு இவ்வரலாறு எழுதப்பட்டுள்ளது இத்தலத்தின்‌ 
பழமையும்‌ இங்கு வாழ்ந்த அறவோர்களின்‌ சிறப்பும்‌ இத்தலத்தில்‌ 
சிறப்புடன்‌ விளங்கிய வீரசங்கம்‌ பற்றிய செய்திகளும்‌ பிறவும்‌ இவ்‌ 
வரலாற்றினால்‌ நன்கு விளங்கும்‌. 


முகவுரை XXXi 


இரண்டாவது இணைப்பு திருமேற்றிசை அந்தாதி என்னும்‌ 
சிற்றிலக்கியம்‌. திருமேற்றிசை என்பது திருகறுங்‌ கொண்டைக்குரிய 
மற்றொரு பெயராம்‌, இது திரு மேற்றிசை நாதனும்‌ அப்பாண்டை 
நாதர்‌ திருப்புகழைக்‌ கட்டளைக்‌ கலித்துறைச்‌ செய்யுளால்‌ போற்று 
கிறது. இவ்வந்தாதிப்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ சொல்‌ ஈயம்‌ பொருள்‌ நயம்‌ 
வாய்ந்தவை; பத்திவயலில்‌ விளைந்தவை. சுருங்கக்‌ கூறின்‌ இவ்வம்‌ 
தாதிப்‌ பாடல்களை உருக்கமாய்‌ அமைந்த தோத்திரங்கள்‌ என்னலாம்‌. 
இதுவரையிலும்‌ அச்சாகாமலிருந்த இந்த அந்தாதி இலக்கியம்‌ இப்‌ 
பொழுது முதன்முறையாய்‌ அச்சில்‌ வெளிவருகிறது. 


மூன்றுவது இணைப்பாய்‌ உள்ளது திரு௩றுங்‌ கொண்டைத்‌ 
தோத்திரமாலை ஆகும்‌. இவை அருகனடியார்‌ பலர்‌ பாடிய தோத்‌ 
திரங்களின்‌ தொகுப்பு. சென்னையிலுள்ள 'ஜைனகிரந்த நிலையம்‌” 
வெளியிட்டுள்ள தோத்திரத்‌ திரட்டிலிருந்து தெரிந்து எடுத்துத்‌ தரப்‌ 
பட்டுள்ளது. பாடல்கள்‌ அடிமுறைப்படி அமைக்கப்பட்டும்‌ யாப்பு 
நிலைக்கு ஏற்பத்‌ திருத்தங்கள்‌ பெற்றும்‌ அவை புத்துருவமும்‌ புதுப்‌ 
பொலிவும்‌ பெற்று விளங்குகின்றன. இவற்றோடு “அருகர்‌ சிந்து,” 
“சஇனேந்திர ஞானத்‌ திருப்புகழ்‌,” “ முன்னிலைப்‌ பரவல்‌” என்பனவும்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. 


நான்காவது இணைப்பு அப்பாண்டைநாதர்‌ உலாவின்‌ தலைவராகிய 
பார்சுவ காதர்‌ வரலாறு பற்றியது. இருபத்து மூன்றாம்‌ தீர்த்தங்‌ 
கரராயெ இவருடைய வரலாறு தமிழில்‌ ஸ்ரீ புராணத்திலே மணிப்‌ 
பிரவாள நடையில்‌ உள்ளது. இதனைத்‌ தழுவியும்‌ மவுரிஸ்‌ புளூம்பீல்டு 
என்பவர்‌ ஆங்கிலத்தில்‌ எழுதிய வரலாற்று நூலோடு ஒப்பு கோக்கி 
யும்‌ செவ்விய முறையில்‌ உரைகஈடையில்‌ இங்கு எழுதப்பட்டுள்ளது. 
இதனால்‌ நூலின்‌ பகுதிகள்‌ சில நன்கு விளக்கம்‌ பெறுகின்‌ றன. 


பொருளகராதி 


இந்‌ நூலின்‌ ஈற்றில்‌ பொருளகராதி சேர்க்கப்பட்டிக்கிறது இந 
நூலின்‌ முகவுரை தொடக்கமாய்‌ நூலில்‌ அமைந்துள்ள அனததுப்‌ 
பகுதிகளிலும்‌ வரும்‌ பொருள்கள்‌ எல்லாவற்றையும இவ்வகராதியில்‌ 
காணலாகும்‌. இந்நூலைப்‌ பயன்படுத்துவாருக்குக்‌ கைவிளக்குப்‌ போல 
நல்ல வழிகாட்டியாய்‌ இது பயன்படும்‌. 


மூலப்படியும்‌ பிறவும்‌ 

இக்‌ நூலின்‌ ஏட்டுப்‌ பிரதிபற்றிய வரலாறு நூலுள்‌ தனியாகத்‌ 
தரப்பட்டிருக்கிறது (பக்‌. 71). உலா நூலைத்‌ தேடிப்‌ பெற்றுத்‌ தந்த 
ஜீவபந்து டி. எஸ்‌. ஸ்ரீபால்‌ அவர்களே “திருமேற்றிசை அந்தா தியின்‌ 
காகிதப்‌ பிரதியையும்‌ அளித்தார்கள்‌. உலாறூல்‌ இப்பதிப்பில்‌ செம்மை 
யுறஅமைவதற்கு அறிஞர்‌ பலர்‌ உதவியுள்ளனர்‌. இதில்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ள விளக்கக்‌ குறிப்புகளை எழுதத்‌ துணை செய்தவர்‌ அண்மையில்‌ 
மறைந்த தசசாம்பாடி சின்னசாமி நயினார்‌ ஆவர்‌, பார்சுலகாதர்‌ 
வரலாற்றை எழுதுவதற்குத்‌ தூண்டுகோலாயும்‌ துணையாயும்‌ இருந்து 


XXXil அப்பாண்டைநாதர்‌ உலா 


உதவியவர்‌ இரு. ௪. தேவகுமார்‌ ஆவார்‌. இவ்வாறு பலருடைய 
ஒத்துழைப்பும்‌ இந்நூல்‌ சிறப்புற அமையப்‌ பக்கத்‌ துணையாய்ப்‌ பயன்‌ 
பட்டுள்ள இவர்கள்‌ எல்லாருக்கும்‌ நான்‌ மிகவும்‌ நன்றி செலுத்தும்‌ 
கடப்பா டுடையேன்‌ . 


பதிப்பு வளர்ச்சி 


அப்பாண்டை நாதர்‌ உலா அச்சில்‌ வெளிவருவதற்கு முதற்‌ 
காரணமாய்‌ அமைந்தது சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை 
வெளியிடும்‌ “ தமிழாய்வு” என்னும்‌ ஆண்டு இதழேயரம்‌. இதில்‌ 
அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌ நூல்களை வெளியிடும்‌ வாய்ப்பினை எனக்குத்‌ 
தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந. சஞ்சீவி அவர்கள்‌ 
தந்தார்கள்‌. அவர்களுக்கு முதற்கண்‌ நன்றி செலுத்துகிறேன்‌. 
தமிழாய்வு முதல்‌ தொகுதியில்‌ இந்நூலின்‌ மூலம்‌ மட்டும்‌ முதன்முதல்‌ 
1972-ல்‌ வெளிவந்தது. இப்பொழுது மீண்டும்‌ இத்தொகுதி மறு 
பதிப்புப்‌ பெற்றமையால்‌ உலா நூல்‌ திருத்தமுற அமைய வாய்ப்பா 
கியது. இதனை ஒட்டித்‌ தனி நூலாய்‌ வெளியிடவும்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
வழிசெய்தது. தல வரலாறும்‌, விளக்கக்‌ குறிப்புகளும்‌, இணைப்புகளும்‌, 
இம்‌ முகவுரையும்‌ இத்தனி நூலுக்கென்றே அமைக்கப்பட்டன. அப்‌ 
பாண்டை நாதர்‌ உலா இலக்கியத்தைத்‌ தனி நூலாய்‌ வெளியிட 
அனுமதி வழங்கிய பல்கலைக்‌ கழக ஆட்சிக்‌ குழுவினருக்கும்‌ துணை 
வேந்தர்‌ பெருந்தகை தாமரைத்‌ திரு. நெ. து. சுந்தரவடிவேலு அவர்‌ 
களுக்கும்‌ என்‌ நன்றியும்‌ வணக்கமும்‌ உரியனவாகுக. 


இந்நூலைத்‌ தக்க வண்ணம்‌ அச்சிடத்‌ துணைபுரிந்த அவ்வை 
அச்சுக்கூடத்தாருக்கும்‌ என்‌ நன்றி உரித்தாகும்‌. 


அப்பாண்டை நாதர்‌ அருட்புகழ்‌ ஓங்குக. 


மு. சண்முகம்‌ பிள்ளை 


சென்னை - 3 
15—8—74 | 


அனந்தவிசயர்‌ அருளிச்செய்த 
திருநறுங்கொண்டை 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


நறுங்கொண்டை அருகன்‌ பாதம்‌ பணிதல்‌ 
உறுங்கண்டீர்‌ உம்பர்‌ உலகுதனில்‌ நிற்க 
இறுங்கண்டீர்‌ வல்வினைக ளன்றே--நறுங்கொண்டை 
ஆதனகத வேதசந்த மாதியந்த மாயுணர்க்த 
பாதவிந்த மேபணிந்தக்‌ கால்‌. 


அருகன்‌ காப்பு 
கறுங்கொண்டை யப்பாண்டை நாயகர்தம்‌ பாதத்‌ 
திறங்கொண் டுலாவடியேன்‌ செப்ப--அ௮றங்கொண்டு 
காப்பரவின்‌ காப்பணத்தின்‌ காப்புமணி காப்புமிழல்‌ 
காப்பனிதன்‌ காப்பருகன்‌ காப்பு. 
தூரல்‌ 
தேவாதிதேவன்‌ திருப்புகழ்‌ 
திருவுறையு முக்குடைக்கீழ்த்‌ தேவாதி தேவன்‌ 
பொருமதனை வென்ற புனிதன-— மருவுபுகழ்‌ 
அத்தன்‌ அசோகன்‌ அணியா தழகியான்‌ 
சித்தனுல கப்பிர சித்தனே- நித்தனாம்‌ 
நித்த கலியாணன்‌ நின்மல நின்னாமன்‌ 
கத்தன்‌ கதிகடந்த காவலன்‌ -ித்தம்‌ 
பகைபிணி பாவம்‌ பழியுமி லா தோன்‌ 
செகமூன்‌ றுடையதிகழ்‌ தேசன்‌—அகமமிழும்‌ 
அம்புயத்தின்‌ மேல்கடந்தோன்‌ ஆதிக்‌ கடவுளெங்கள்‌ 
சம்பு சினதர்ம சக்கரத்தன்‌--இன்பமாம்‌ 
அனந்ததிரு ஞானத்‌ தனாதிப்‌ பொருளாம்‌ 
அனந்த தெரிசனத்த னளன்‌—அனந்தமாம்‌ 
வீரியத்த னாமனந்த வீறு சுகமுடையன்‌ 
சரியத்தின்‌ செல்வச்‌ சிறப்புடையன்‌-— பாரின்‌ 


அப்பாண்டைகாதர்‌ உலா 
அனக னமலன்‌ அலோகமொடு லோகங்‌ 
கனக மணிக்கரத்திற்‌ கண்டோன்‌--சினவரன்‌ 
அவ்வினைய மாறும்‌ அகன்றநற்‌ காட்சியான்‌ 
எவ்வினையு மேகெடுத்திட்‌ டீசனே--இவ்வுலகிற்‌ 
காறு முகவன்‌ அருட்கடலு மாயினோன்‌ 
பேறுடைய மூன்றுலகம்‌ பெற்றளித்தோன்‌--வீறுபுகழ்‌ 10 
விக்கினவி நாயகன்‌ வீதரா கன்விமலன்‌ 
தக்கபொரு ளாறுரைத்த தன்மையான்‌--மிக்கவட 


பாழியான்‌ பாறவினை பாழியா நன்மையரு 
ளாழியான்‌ வாழியற வாழியான்‌--வாழும்‌ 


திருவடிப்‌ போற்று 
சனகஞ்ச சேர்கச்சிச்‌ சீர்நாதர்‌ பொற்றாள்‌ 
தினந்தினமு மேத்தித்‌ திறலாய்‌--நினைந்து 
திருப்பருத்திக்‌ குன்றின்மேற்‌ செம்பொற்குன்‌ ராழ்வார்‌ 
மருப்பொதிந்த பாதம்‌ வணங்கித்‌--திருத்தமுடன்‌ 
நீல்‌ மணியொளியு நேரல்லா மேமீசர்‌ 
ஞாலந்‌ தனில்விளங்கும்‌ நாயகர்‌ -சாலமிகு 15 
பச்சைரத்‌ னம்நிரைந்த பாரீ சுவநாதர்‌ 
நச்சரவின்‌ நீழலுறை நாயகர்‌ அச்சுதன்‌ 
சந்திரகாந்‌ தப்படிகச்‌ சம்திரரன்‌ தனே 
சந்திரனேர்‌ முக்குடைநற்‌ சாந்தனியல்‌— நந்திய 
பத்மராகம்‌ போன்ற பதுமப்‌ பிரபதேவர்‌ 
பத்மமலர்ப்‌ பாதம்‌ பணிர்து-சதிராய்‌ 
வரங்கோயி லானை வணங்கிமலர்‌ கொண்டு 
கரங்கூப்பி நின்றே கருதிச்‌--சுருங்காத 
மும்முனிவர்‌ சேரும்‌ முதலாங்‌ குராநீழல்‌ 
அம்முனி வர்தா ளடிவணங்கிச்‌--செம்மை 20 
வரந்தழைத்த சீர்க்கரந்தை வாழ்குந்து நாதர்‌ 
பரந்தபுகழ்ப்‌ பாதம்‌ பரவித்‌ திருந்து 
சிகாமணி நாதன்றன்‌ சீரத்தாள்‌ தொழுதால்‌ 
சகாயமா மாபற்‌ சகாயன்‌ மகாமலையாம்‌ 
பாவராசி போக்கும்‌ பணிந்தவுட னேமிக்க 
தேவராச வல்லபரைச்‌ சேர்க்துறைஞ்சித்‌--தீபமணிக்‌ 
கங்கை குலநாதர்‌ காட்சியருள்‌ சன்னிதியை 
பொங்க முடன்றொழுது போற்றவே--தங்குபுகழ்ச்‌ 
சித்திநகர்‌ தன்னிலுயர்‌ சிங்கபுரி நாதர்தாள்‌ 
பத்தி யுடன்‌ பணிந்து பாங்காக--நித்தநித்தம்‌ 23 


அனநீதவிசயர்‌ ட 


நேமிசின நாதர்பதம்‌ நீங்காம லேயென்றும்‌ ல 
பூமிதனிற்‌ சென்னியுறப்‌ போற்றுவேன்‌--பூமிகவே 
கொண்டுமலை நாதர்‌ குளிர்மா மலர்ப்பதத்தைப்‌ 
பண்டைவினை யாறப்‌ பணிந்தேத்தி--மண்டலமெண்‌ 
சாந்திமுனி தன்னால்‌ தவங்கொண்‌ டெழுபதின்மர்‌ 
ஆய்ரீதுதலங்‌ காத்தோ ரடிவணங்கிச்‌--சேந்தே 


அப்பாண்டை நாதர்‌ அடிபோற்றுதல்‌ 
கருமக்‌ கடலைக்‌ கணத்திற்‌ கடந்தோன்‌ 
தருமக்‌ கடலான்‌ தயாளன்‌ திருமேவும்‌ 
அப்பாண்டை காதன்‌ அடைக்தோர்‌ தமைக்காக்கும்‌ 
பொற்பாந்தள்‌ நீழலுறை போதனாம்‌--இப்பாரெண்‌ 30 
கொண்டை மலையாய்க்‌ கொழும்பசும்பொன்‌ மாமலையாய்‌ 
வண்டமிழோர்‌ போற்றும்‌ வனமலையாய்க்‌ -கண்டோர்‌ 
சினமலையாய்‌ வேணு மலையாய்த்‌ திறவோர்‌ 
மனமகிழ்ந்து போற்றும்‌ மலையாய்‌ வனமுகைய 
நாகம்‌ மிகுமலையாய்‌ நன்மருந்து மாமலையாய்‌ 
ஆகும்‌ புகழஞ்‌ சனமலையாய்‌--சீகரமே 
ஆனபுக ழானமலை ஆணிவிழி காணுமலை 
ஆன சுரனசர னானமலை--கோனுறையும்‌ 
தென்மலைக்கே யானுரைத்த தேவர்‌ புகழ்கிதிதன்‌ 
நன் மறைப்‌ பாதம்‌ நவின்றேத்தப்‌--பன்னுதமிழ்ப்‌ 32 


அவையடக்கம்‌ 

பாவலர்கள்‌ முன்யான்‌ மொழிந்த பருப்பொருளும்‌ 
தாவில்‌ விழுப்பொருளாம்‌ தாந்தானே-மேவியசீர்‌ 
ஒப்பிலிமை யப்பொருப்பை யோர்ந்த கருங்காகம்‌ 
அப்பவது பொன்னிறமே யாமென்றும்‌-மெய்ப்பாய்‌ 
விளக்கிற்‌ புகைக்கொடியுண்‌ டென்றே விளக்கைத்‌ 
துளக்க முறவிகழார்‌ தூயோர்‌--வளர்த்தபுகழ்‌ 
ஒள்ளியர்க ளோர்ந்துகொள்வார்‌ ஓத நெடும்புவியில்‌ 
தெள்ளி யறமுரைக்குச்‌ தீர்த்தகரன்‌--வள்ளியன ற்‌ 
சீர்ப்பதமே தான்போற்றச்‌ சித்தரசஞ்‌ சேர்ந்திரும்பு: 
மார்ப்பதக்கப்‌ பொன்னாளியு மாகுமே--சீர்ப்பதத்தில்‌ 20 

கலைமகள்‌ வாழ்த்து 


பாரதியே பார்மொழியே பன்னு கலைமகளே 
வாரிதியே கல்வி வளர்கொடியே--ஆரதியே 


அப்பாண்டைநாதர்‌ உலா 
அல்லும்‌ பகலும்‌ அகலாது சிந்தித்தால்‌ 
கல்லுஞ்சொற்‌ சொல்லும்‌ கவியாக--மெல்லவே 
நன்றுமறை யோ துகின்‌ ற நாயகியே நல்லோர்கள்‌ 
பன்னு மொழியுரைத்த பாவையே என்றும்‌ 
அழியாத கல்வி அறிவன்‌ திருநா 
ஒழியாமல்‌ வீறும்‌ ஒளியே--அழகாக 
வெள்ளைக்‌ கமலத்தின்‌ மீதி லுறைமாதே 
வெள்ளைக்‌ கொடியுயர்த்த வித்தகியே-வெள்ளியமாம்‌ 
வெள்ளைக்‌ குடையுடைய வேதா கமப்பொருளே 
வெள்ளைப்‌ பளிங்குருவு மேனியே--வெள்ளிதாம்‌ 
அன்னவாக னத்தாய்‌ அறுபத்து நாற்கலையும்‌ 
சொன்னமெய்ம்‌ மாதே சுடரொளியே--நன்றாக்‌ 


தரளமுத்து மாலை தரித்திடும்ஈம்‌ மாதே 
தரளமொத்த வாணியருள்‌ தாயே--திரளாஞ்‌ 


அய்யனார்‌ வாழ்த்து 
சதுர்க்கதி யாம்புதியன்‌ சான்றுழல்வோர்‌ கட்கும்‌ 
மதித்தே யறம்பொழியு மாரி-விதித்தே 
விருஷபசே னாதியர்தங்‌ கெளத்ம நிதியம்‌ 
மறுவில்‌ கணதரர்‌ மன்னர்‌--விரதசீல 
மூல குணத்தர்‌ முதல்வன்‌ பதம்போற்றும்‌ 
சால வரமளிக்கும்‌ தத்துவத்தான்‌--காலாம்‌ 


மதியாஞ்‌ சுருதியவதி மன்னு மனமே 
பதியாத்ம த்யானம்‌ பயில்வோர்‌ விதியாக 


இண்டைநிரை தீவுள்‌ நவகோடித்‌ தீவுள்ரிஷி 


பண்டைவினைப்‌ பாரம்‌ பரிந்திடுவோர்‌--௮ண்டர்தொழும்‌ 


அங்கபூர்‌ வம்முதனூ லார்க்குமருள்‌ மாதவர்கள்‌ 
பொங்க முடன்பரவிப்‌ பூசித்தே--இங்குலகின்‌ 
அப்பர்சம்‌ பந்தர்க்கும்‌ அன்பாய்‌ விழிகொடுத்த 
அப்பன்‌ சினகிரிவா ழய்யன்றுள்‌--மெப்ப்பாம்‌ 
வரப்ரம தேவரென்னும்‌ வாழ்செம்‌ முகத்தோன்‌ 
கரந்தனிற்செண்‌ டாலுலகங்‌ காத்தோன்‌--பரந்தமத 
வாரணத்தின்‌ மீதே வளர்ந்த புகழாகும்‌ 

பூரணை புட்கலையாம்‌ பூவையர்க்கும்‌--காரணனாம்‌ 
பூதப்‌ பசாசு பொறிகலங்கி யேறூற்றுக்‌ 

காத மகன்‌ திடவே காசினியில்‌_ £ீதியாம்‌ 

வட்டப்‌ பரியோன்‌ வரம்புற்கு மாசாத்தன்‌ 
சிட்டர்‌ தொழுந்தர்ம தேசிகன்‌--அட்டகுணக்‌ 


45 


50 


35 


அனந்தவிசயர்‌ J 


கன்‌ நினான்‌ தீவினையைக்‌ கன்‌ றினான்‌ செம்பவழக்‌ 

குன்‌ நினான்‌ தென்பருத்திக்‌ குன்‌ நினான்‌--நன்‌ றியசீர்‌ 6௦ 
ஆதன்‌ அடிமுடிவைத்‌ தம்புவிமுற்‌ டுட்கொண்டே 

ஆதியறங்‌ காத்தருளு மையனே- நீதிசேர்‌ 

ஆலைப்‌ பதிநகரில்‌ அம்புவியி னோர்கடொழுஞ்‌ 

சாலச்‌ சிறப்பாஞ்‌ சதுர்முகத்தான்‌--சிலதரன்‌ 

எத்திசையு மேதுதிக்க ஏகி யறம்வளர்த்து 

வெற்றி படைத்தரு ளும்வீரன்‌-—கத்தன்‌ 

அரிகர புத்திரனாம்‌ அய்யன றங்‌ காத்தோன்‌ 

மருமலர்ச்‌ சேவடியை வாழ்த்தித்‌ திருமேவும்‌ 


இசக்கியம்மை பதம்‌ போற்றுதல்‌ 


கொண்டை மலையாள்‌ கொழும்பதக்க மேதரித்தாள்‌ 
அண்டர்தொழுஞ்‌ சிங்கா சனத்திரு£தாள்‌--மண்டலமெண்‌ 65 
அம்மைதர்ம தேவி அதிசயப்‌ பூங்கமுகுஞ்‌ 

செம்மைபெறு மாபரணத்‌ தின்னியல்பும்‌-—ஈன்மையால்‌ 
எண்ணா யிரமுனிவர்க்‌ கேற்ற வமுதளித்த 

பண்ணார்‌ மொழியே பகவதியே நன்றாகும்‌ 

ஆரணத்தா ளாகமத்தாள்‌ ௮ண்டர்தொழும்‌ ஈற்சமய 
சாரணத்தாள்‌ காரணத்தாள்‌ சற்குணத்தாள்‌--சீரணிகற்‌ 
கன்னல்‌ மொழிச்சி கலைச்சி அருமறைச்சி 

பன்னுதமிழ்‌ வாய்ச்சி பசுங்கொடிச்சி--மன்னியசீர்‌ 

தத்தைக்‌ கரத்தி தருமத்தி வேதத்தி 

பத்தியவி ரோதிப்‌ ப்ரபந்தத்தி--வெற்றிப்‌ 70 
பறம்பா புரியின்‌ பவுத்தர்தமை வென்று 

திறமா யறம்வளர்க்குக்‌ தேசாள்‌--அறமேவும்‌ 

பட்டரக எங்கற்‌ பரிவாக முன்னின்று 

துட்டர்‌ பவுத்தர்‌ தமைத்துரத்தி--அட்டதிக்கும்‌ 

பொய்கையும்‌ பூஞ்சுனையும்‌ பூங்கா வனமிகுந்த 

வய்யம்‌ தனில்வந்த வாழ்நிதியம்‌-மெய்யெலாம்‌ 

பச்சை மரகதமேப்‌ பாளைப்‌ பரிமளத்தாள்‌ 

உச்சயந்த வாழ்மலைமேல்‌ ஓங்குவாள்‌-— மெச்சும்‌ 

பரமாம்‌ இயக்கி பரமா கமத்தி 

வரமளிக்குஞ்‌ சோதி மணியே-திரமாகும்‌ 75 
சித்தை பகவதியே சிங்கார மாமுடிமேல்‌ 

அத்தன்‌ பதமணிந்த ௮ம்பிகையே--நித்தமித்தம்‌ 

வீரைப்‌ பதியுறையும்‌ வித்தகியே வேரிமலர்த்‌ 

தாரை யணிர்திடும்பொற்‌ றையலே- பாரின்மிகும்‌ 


அப்பாண்டைகாதர்‌ உலா 
வீடைப்‌ பதியும்‌ விளங்கவந்த நாயகியே 
தோடவிழும்‌ பொற்கொடியே தோகையே--டீடுபுகழ்‌ 


பொன்னிசக்கி யம்மையே போற்றுவேன்‌ உன்பதத்தை 
என்றுமிடர்‌ தீர்த்தெனையீ டேற்றுவாய்‌--ஈன்றாக 


மாமுனிவர்‌ பாதம்‌ இறைஞ்சுதல்‌ 
பூத மடிவருடப்‌ பொங்குமலை மீதிருந்து 


நாதன்‌ பதம்போற்றும்‌ நற்றவனை-—ஆதியாஞ்‌ 
சோதிடத்தி னன்றுமதி சோதியில்‌ லாதிதியை 
ஆதி பருவ மலங்கரிக்க-- வேதநூல்‌ 

ஆமாரி யார்கள்‌ அமைந்தசத பத்திர 

மாமாலை சொ ற்ிகொண்ட மாதவன்‌ பாமாலை 
மண்டலம காபுருடன்‌ மன்னியவீ ரேந்திரனால்‌ 
கண்ட நிகண்டின்‌ கவிசிறந்தோன்‌--கொண்டை 
குணபத்ர மாமுனிவன்‌ கொண்டுலகம்‌ ஏத்தக்‌ 
கணதரராய்க்‌ காசினியில்‌ வந்தோன்‌--குண தரனாம்‌ 
இம்முனிவன்‌ பாதம்‌ இறைஞ்சி யியல்பாகச்‌ 
செம்மையுடன்‌ நான்றொழுது செப்பவே--நன்மைமிகும்‌ 


திருநறுங்தொண்டையைச்‌ சூழ்ந்த சினாலயங்கள்‌ 


தொண்டைவள நாட்டில்‌ துலங்கும்‌ புகழ்வீறும்‌ 
கொண்டை சினாலயமே கூறுவாம்‌--வண்டமிழ்சேர்‌ 
மஞ்சைக்‌ குளத்தூர்‌ மரக்குண்ணம்‌ மாமுதலூர்‌ 
செஞ்சிநகர்‌ தாசைத்‌ திருக்குழனை-விஞ்சுபுகழ்‌ 
வங்காரம்‌ பொன்னூர்‌ வளத்தி குறக்கோட்டை 
சிங்கபுரி வீரைத்‌ திருப்பரம்பை--தங்குபுகழ்‌ 
ஆடையூர்‌ கன்னலமோ டாலைப்‌ பதிகூனம்‌ 
பரடிவிரு தூர்தச்சாம்‌ பாடியெயில்‌--£ீடுபுகழ்‌ 
வீடை நகர்குளந்தை வேலூர்‌ வயலையுடன்‌ 

பீடு பெறுவிழுக்கம்‌ பேறாவூர்‌- நீடியசிர்‌ 

வாழைப்‌ பதியகலூர்‌ வண்மை வளர்திறக்கோல்‌ 
கீழைக்‌ களைபூர்‌ கிரியருகை--வாழியநற்‌ 
சண்பைககர்‌ தச்சூர்‌ சயலையூர்‌ பூண்டியுடன்‌ 
வெண்குணமோ தல்பாடி வில்விளந்தை--பண்பாம்‌ 
அருகந்த மங்கலமோ டானதிருத்‌ சபை 

வருவிளங்‌ காடுசேந்த மங்கலமும்‌_—அருகியலாம்‌ 
அண்டர்முனி வோர்கடொழும்‌ ஆலயமே சூழ்ந்தநறுங்‌ 
கொண்டை நகர்தழைக்கக்‌ கூறுவாம்‌ புண்டரிக 


80 


82 


90 


அனக்தவிசயர்‌ 7 
கொண்டைநகர்வளம்‌- மலையும்‌ சுனையும்‌ நதியும்‌ 
மாணிக்கம்‌ பச்சை வயிடூ ரியம்வயிரம்‌ 
ஆணிக்க ரத்தினமே ரைந்துமே-— பேணிப்‌ 95 
பிறந்த மலையழகும்‌ பெய்பூஞ்‌ சுனையும்‌ 
நறுந்தா மரைநன்‌ னலமுஞ்‌-— சிறந்த 


கெடில நதியழகுங்‌ கேடில்‌ முனிவர்‌ 
அடைகுகையும்‌ பூங்காவு மாதேர்‌--கடிமலர்சூழ்‌ 


அதிசயப்‌ பூங்கா 
மல்லியிரு வாட்சி மகிழ்புன்னை யானகுட 
மல்லி கரவீரம்‌ மாதுளையும்‌--சொல்லரிய 
செண்பகம்செவ்‌ வக்திசெங்‌ கெத்தி சிறியவாம்‌ 
சண்பகம்‌ நாகமல்லி சாமந்து--ஈண்பாகும்‌ 
மந்தாரம்‌ முல்லை மகிழம்‌ குருக்கத்தி 
செந்தா மரைகுவளை செங்கழுநீர்‌ கந்தாரும்‌ 100 
வெட்டிவிலா மிச்சி விருட்‌ மருக்கொழுந்து 
வட்டமா நந்தியா வட்டமும்‌--மட்டுலாங்‌ 
கோங்குகற்‌ பாதிரியுங்‌ கொன்றை மயிற்கொன்றை 
தாங்கருணை வாடாத தாமரையும்‌--பாங்கினிய 
நற்பாரி சாதமொடு நல்மெளவல்‌ செம்பரத்தைப்‌ 
பொற்பாம்‌ மலர்கிறைந்த பூங்காவும்‌--அற்புதமாம்‌ 
நாரங்கம்‌ நற்குளஞ்சி நன்னாவல்‌ மாவுடனே 
பாரக்‌ கனிசேர்‌ பலாமரமும்‌--சீரொக்குக்‌ 
தேங்கும்‌ கமுகும்‌ சிறந்து வருவாகை 
பாங்கான சம்பீரம்‌ பன்மருந்து--நரீங்காத 105 
சந்தனமு மேமதுகம்‌ சாதி யகில்மரமும்‌ 
சந்தை மகிழ்குரவும்‌ சீராக--நந்தா 
அமலகஞ்‌ சாதி அசோக மரமும்‌ 
கமழ்கடம்பும்‌ வில்லைக்‌ கழிதம்‌- அமர்கழையும்‌ 
புங்கும்‌ பொரிசொரிர்த தொக்குமே பூமிதனில்‌ 
தங்குநிம்ப மாத்தி தழைத்தோங்கப்‌-பொங்கமுடன 
தேமா புளிமாவும்‌ தேவ தருவுடனே 
ஆமா துளுங்கத்தோ டச்சுவத்தம்‌—தாமாகும்‌ 
ஆல முதுமரமும்‌ ஆனகூர்‌ தற்கமுகுஞ்‌ 
சாலப்‌ புகழ்பெற்ற சான்மலியும்‌--தாலமொடு 110 
திந்த்ருணி தரணி திகழ்காக மேகதம்பம்‌ 
அந்தமிகு வாழை அரிதகியும்‌-சுக்தரமாயக 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


கூவுங்‌ குயிலும்‌ குருகு புறுக்கிள்ளை 

காவெங்கும்‌ பூவை கலகலென--மேவியே 
வானரங்கள்‌ கூடி வளர்கிளையிற்‌ கூத்தாட 
ஆனதும்பி வண்டுமிக வார்ப்பரிக்கத்‌--தான தனால்‌ 
ஆடரங்கம்‌ போன்ற அதிசயப்‌ பூங்காவும்‌ 

சூடு முகிற்கணத்தைச்‌ சூழவே--ஈடில்‌ 


நீர்வளமும்‌ நிலவளமும்‌ 
அலைதவழும்‌ வாவிதனில்‌ ஆனவரால்‌ துள்ளி 
மலர்ப்பொழிலைத்‌ தாண்டி மதியாக்‌-குலைரெருங்கும்‌ 115 
வாழைபலா தேமாவின்‌ வன்கனிகள்‌ தாம்சிதறத்‌ 
தாழை மலர்சிதைத்துத்‌ தாவிவிழ--வீழுங்‌ 
கனிகள்‌ பலரசமும்‌ காவின்‌ மதுவும்‌ 
வனமலையின்‌ வீழருவி வாரி--வசனமொடு 
மாமலர்கள்‌ கொண்டு வயல்தோறும்‌ பாய்கின்ற 
பூமலரும்‌ மூதூர்‌ பொலிவாக--மாமலராள்‌ 


மூதூரில்‌ அப்பாண்டை நாதர்‌ தேரில்‌ எழுந்தருளல்‌ 
(இருபத்தேழு நட்சத்திரப்‌ பெயர்ச்‌ சிலேடை) 

தங்குநறுங்‌ கொண்டை தழைத்து விளங்கவரும்‌ 
புங்கவன்‌ பொன்னெயிலன்‌ பூரணன்‌--இங்குலகின்‌ 
அச்சுபதி தேரில்‌ அலங்கார மாயமர்ந்தோன்‌ 
நச்சு வினவென்ற நாயகன்‌ மெய்ச்சொல்‌ 120 
அனாபரணி யானோன்‌ அருந்தொண்டர்‌ தங்கள்‌ 
மனாபரணி யாயமர்ந்த வாமன்‌--அனாதியாம்‌ 
கார்த்திகைகள்‌ தோற்றக்‌ கதிரும்‌ தொளீர்கோடி 
ஆர்த்தமிகு தேக மழகுடையான்‌-- தீர்த்தன்‌ 
சிரோகணியாய்த்‌ தேவர்‌ திருமுடி மீதின்‌ 
நிரோபநிரு பர்க்கிறையாம்‌ நீதன்‌—சுரேசன்‌ 
மிருக சீரிட ராசன்‌ மீதுவரு போதித்‌ 
திருவா திரைக்கடலான்‌ தேர்ந்தோன்‌-— திருமூர்த்தி 
மாதைப்‌ புனர்ப்பூச மாபொருப்பி லேநின்று 
ஆதித்‌ தபசுறையும்‌ ஆனந்தன்‌-ரீதிசேர்‌ 125 
பூசம்பூத்‌ தீவின்‌ புகழ்பரத மீதிலுயர்‌ 
காசிநாட்‌ டிற்செனித்த காவலன்‌—ஆசிலா 


மாதவர்போற்‌ றும்மகத்‌ தன்விசுவ சேநமன்னன்‌ 
ஆதி சுதனபி ராமியருள்‌--போதிசேர்‌ 


27 


அனந்தவிசயர்‌ 
பொங்குகடல்‌ பூரத்தன்‌ பூமாரி கற்பூரம்‌ 
தங்கு மலர்ப்பதத்தன்‌ தானியலாம்‌—இங்குலகின்‌ 
உத்தரங்கள்‌ சொல்ல உதவு புகழான்‌ 
தத்துவங்கள்‌ ஓதும்‌ தகைமையான்‌--நித்தகித்தம்‌ 
அத்தம்‌ பயத்தம ஆருயிர்க்கு மேயீந்தோன்‌ 
சித்திரைத்தன்‌ முக்குடைக்கீழ்ச்‌ செல்வன்‌— வித்தகன்‌ 
சோதி மணிப்ரபையான்‌ சோதியொரு சூன்‌ நிலெழு 
சோதிவரஞ்‌ சோதிபரஞ்‌ சோதியான்‌—தாதுமலர்‌ 
ஆனசேெம்‌ பூவிருட்சத்‌ தவ்விசா கத்திருந்தோன்‌ 
வரனவிசா கத்தெழில்காள்‌ வந்துதித்தோன்‌--காணின்‌ 
அனுஷனெனக கல்மழையா லக்கமடன்‌ பெய்ய 
சதுவிற்‌ செயிற்றனத்தைச்‌ சாத்தி--௮னுதபனால்‌ 
நாகமிது நங்கேட்டை நன்ஞானத்‌ தாலறிந்து 
ஆக மகிழ்மம்‌ தரமருளி--வாகமுடன்‌ 
காலன்‌ றனைக்கடிந்து கன்ம மலத்தருவை 
மூல மறக்கெடுக்‌ கும்முத்தன்‌--மூலமேல்‌ 
பூராட கற்பகத்தின்‌ பொங்குவினை யான்கன்‌ ம 
பேரார்‌ விதேகத்துப்‌ பெம்மானான்‌--சீராரும்‌ 
உத்தர வாடகமே ஒள்ளியனா மாதவர்தஞ்‌ 
சத்துக்‌ கதியைத்‌ தொலைத்திட்டோன்‌- நித்தன்‌ 
திருவோணப்‌ புள்ளுறையும்‌ திண்கொடிக்கு காதன்‌ 
மருமேவும்‌ பிண்டி மகேசன்‌ பெரியோர்‌ 
இதைய மவிட்டமானோன்‌ இருவினைகள்‌ தன்னைச்‌ 
சதையவிட்ட சித்திக்‌ கறையான்‌--சிதையாத 
மோகனிய மாமலையை முன்னின்‌ தசசதையம்‌ 
வாருசுக்‌ கிலத்தியான வாளொளி--ஆகியகற்‌ 
கற்பூரட்‌ டாதி கமழ்குங்‌ குமமுடனே 
செப்பரிய கெந்தாபி ஷேகத்தன்‌--மெய்ப்பாகும்‌ 
தீவுத்‌ திரட்டாதித்‌ தரெளக சோதியத்தன்‌ 
பாவத்‌ இரட்டாதிப்‌ பண்ணவன்‌--மேவுற்ற 
சீரே வதினூலான்‌ செல்வன லாமலினி 
ஆரே வதினூல்‌ அருளுவான்‌ -ஆரேசொல்‌ 


பன்னிரு இராசிப்‌ பேர்‌ 


மேடனமூன்‌ றின்மீது மேவுபா தாம்புயத்தன்‌ 
சாடிவினை சாடிமறஞ்‌ சாடினோன்‌- நீடும்‌ 
விடபசர்ப்பத்‌ துச்சத்தன்‌ வீறும்‌ விமலன்‌ 
விடபமறக்‌ கேடுற்ற வீரன்‌--வடிவாம்‌ 


120 


135 


140 


145 


10 


அப்பாண்டைநாதர்‌ உலா 
நகமிதுன தேசத்தன்‌ காவலர்கள்‌ தங்கள்‌ 
அகமகிழ ஓதுகின்‌ ற ஆசான்‌---செகமகிழ 


கற்கடகக்‌ கையால்‌ கடமறாப்‌ பால்கிறைத்து 
அற்திபெறுஞ்‌ சென்மாபி ஷேகத்தன்‌—சொற்கரிய 


சிங்கம்‌ பொதுந்தரத்னச்‌ சீரியலு மாசனத்தின்‌ 
சிங்கவணை மீதுறை யுஞ்செல்வன்‌--பொங்குமின்னு 


கன்னிக்‌ கொடிவல்லி கற்பதருச்‌ சேர்ந்ததுபோல்‌ 
அன்னமுத்திக்‌ கன்னி தனையடைந்தோன்‌_— மன்னும்‌ 


மதியிலா மாந்தமலை யாபற்‌ நுலையாக்‌ 
கெதிவிதி யைத்தொலைத்த கேள்வன்‌--மதியா 
விறட்சகாதித்‌ தரவர்‌ விடமெந்தன்‌ கைதரும்‌ 
விறுட்சிமல ரொத்துங்க வேதனே—அறத்திண்‌ 


தனுசு மகரத்தின்‌ றன்முழமு மூன்றாம்‌ 
பனகநிழற்‌ பாரீச நாதன்‌--இனிதாம்‌ 


மகரக்‌ குழையணிந்த மாதருண தேவி 
பகர வருச்சித்த பாதன்‌-— திகழும்‌ 


நற்சொர்ண கும்பாதி நன்மங்‌ கலமேந்தி 
விச்சா தரர்பரவ வீறுடனே--மெச்சவே 


தேனத்துப்‌ பூமுடியாஞ்‌ சீர்சேர னுஞ்சோழன்‌ 
மீனக்‌ கொடியுடைய மீனவனும்‌-—தேனெத்துச்‌ 


சித்திரை முதலிய பன்னிரு திங்களின்‌ பேர்‌ 
சித்திரை மண்டபத்துச்‌ சிர்சிறப்புஞ்‌ செய்தவராய்‌ 
சிந்திரைகற்‌ பூசை தனிற்சிறந்தோன்‌--சித்திரைமே 
லவ்வையா சிக்கும்‌ அருங்கலச்‌ செப்பீந்த 

திவ்வியாக மப்பொருளாம்‌ தீர்த்தனே--செவ்வையாம்‌ 


மானி யடிச்சுருதி மாதவற்குத்‌ தானளித்து 

மாநிய மத்தை யறிவிப்போன்‌--ஆனிமேல்‌ 

ஆடி யமரர்கோன்‌ ஆயிரம்‌ திண்புயத்தாய்‌ 

ஆடிச்‌ சிறப்புடனே யாடவே--வீடுடையான்‌ 
ஒவ்வா வணியா துருவே திருமூர்த்தி 

ஒவ்வாத ரத்தின த்ரையமுடன்‌--ஒவ்வாத 
சிங்கபுரட்‌ டாசியான்‌ சீர்தேவ தாருநிழல்‌ 

தங்கு தவயோகம்‌ தான்தரித்தோன்‌--சங்கரன்‌ 
அற்பதி கோயிலா வாதி பரமேசன்‌ 

அற்பசிக்கு மாமந்‌ திரமருள்வோன்‌—அற்பசிமேல்‌ 


150 


155 


160 


அ௮னந்தவிசயர்‌ 11 
கார்த்திகை யம்பரவன்‌ காலன்‌ றனைக்கடிந்தோன்‌ 
ஆர்த்திக மில்லா அருளுடையான்‌--கார்த்திகைபால்‌ 


அம்மார்‌ கழிகிமலர்‌ அற்புதமாய்கீ்‌ கொண்டேத்தும்‌ 
இம்மா கிலத்தோர்க்‌ கதமுடையோன்‌--௮ம்மார்கண்‌ 


தையல்‌ மயல்தீர்ந்த தயாபரனாம்‌ எங்களிறை 
தையி பரதமா தேயுதித்தோன்‌-- தையின் மேல்‌ 165 


மாசிலா மேனியான்‌ மாமுனிவர்‌ கொண்டேத்தும்‌ 
மாசுமறு வில்லா மதிக்குடையான்‌--மாசினர்சேர்‌ 


பங்குனிகள்‌ பொன்னெயிலைப்‌ பாற்றுகடை பேத்திநித்தம்‌ 
பங்குனிகள்‌ போற்றும்‌ படியருள்வான்‌—பொங்குகதிர்‌ 


நாதரின்‌ திருமேனி வருணனை - கேசாதிபாதம்‌ 
(ஏழு கிழமைப்‌ பெயர்‌) 

நாயறு திங்களொளி ஈற்காந்தி ரூபத்தின்‌ 
வாயமுக விற்புருவ மாமன்‌ றல்‌_—வாயதனில்‌ 
செவ்வா யிதழுடையோன்‌ செவ்வியகன்‌ >றேசெவில்கு 
அவ்வள்ளைத்‌ தாளதுவும்‌ பேரல்லான்‌-— ஒவ்வாத 
அற்புதனா மெங்கள்‌ அருகர்‌ திருக்கழுத்துக்‌ 
கொப்புவமை தானில்லை யோதவே--பொற்பாகும்‌ 770 
அவ்வியா ழம்போன்‌ றணிமறுவார்‌ நன்மார்பன்‌ 
எவ்வுயிர்க்கு மன்பா யிதமுடையோன்‌--கவ்வுமுகில்‌ 
வெள்ளிமலை நேரான வேணுதண்ட மேபுயத்தன்‌ 
கள்ளச்‌ சனிப்பகைநோய்க்‌ காதித்தோன்‌--வெள்ளம்‌ 
நிறைந்த நிதிதனவன்‌ நீர்ச்சுழியை யொத்த 
வரையுடன்‌ நாபி வனசன்‌--அரையதனில்‌ 


ஆடை யணியா வழகனலர்‌ வாழைத்தண்‌ 

டீடில்‌ தொடையாகு நல்லீசன்‌--நீடிய 

நன்முழந்‌ தாளுக்கு நற்கெண்டை தானொவ்வா 

நன்காலிற்‌ பாதம்‌ நளினமலர்‌--நன்கான 175 
ஆயிரத்‌ தின்மேலெட்‌ டானசுப லக்கணத்தின்‌ 

ஆயிரமே லெட்டாம்‌ திருகாமம்‌--ஆயிரமாம்‌ 

நரவிலம ரேந்திரனால்‌ நற்றுதிசெய்‌ தேமுடியா 

தாவு புகழாகுக்‌ தன்மையான்‌--மேவியே 

மானவருக்‌ தானவரும்‌ வானவர்கள்‌ ஏல்வகையால்‌ 

ஆன சுரர்வக தடிபரவக்‌-கோனடியின்‌ 


அப்பாண்டைகாதர்‌ உலா 


இசை முழக்கம்‌ 
பேரிசங்க நாதம்‌ பிறழபஞ்ச வாத்தியமும்‌ 
வாரிதி யோசை மறுத்தொலிப்பப்‌--பேருலகின்‌ 
வருகைக்‌ கட்டியம்‌ 
நரத னவன்வந்தரன்‌ நற்கே வலன்வந்தான்‌ 
வேத முரைத்த விதிவந்தான்‌--போதவே 180 


வானவர்‌ கோன்வந்தான்‌ வாக்கொன்‌ றதிசயமாய்‌ 
ஆனபதி னெண்பா டையன்வந்தான்‌--தானியலாம்‌ 


பொன்னினெயி லான்வந்தான்‌ போதில்வரு வான்வம்தான்‌ 
நன்றெண்‌ குணநா யகன்வந்தான்‌— மன்னிய 


சர்பத்தான்‌ வந்தான்‌ சேர்ந்துறையும்‌ நன்னெஞ்சின்‌ 
ஆர்வத்தான்‌ வந்தான்‌ அயன்வந்தான்‌]— பார்மேல்‌ 
நறுங்கொண்டை யான்வந்தான்‌ ஈன்ஞானன்‌ வந்தான்‌ 
வறுந்தமியே னுள்ளிருந்தோன்‌ வந்தான்‌--திறங்கொண்டு 


அப்பாண்டை நாதன்‌ அருள்முனிகோன்‌ வந்தானே 
இப்பார்‌ துதித்து மிறைஞ்சியே--மெய்ப்பான 165 


இந்திர விமானத்து எழுந்தருளல்‌ 


பொன்னுமணி முத்தும்‌ புனைந்து மிகவழுத்தும்‌ 
மின்னுமலர்ப்‌ பூவும்‌ மிககிறைத்து--மின்னொளிசேர்‌ 


இரந்திரநவ மாணிக்க மிட்டிழைத்த மேகலைமேல்‌ 
இந்திரவி மானத்‌ தியல்பாக--இந்திரர்கோன்‌ 


வெற்றிபெறும்‌ வெண்கவரி விண்ணவர்கள்‌ வீசவே 
எத்திசையும்‌ ஏத்த வெழுக்தருளிச்‌--சித்திரமா 


மண்டபத்தை மேவ மணிமுத்த முக்குடையை 
அண்டர்‌ நிழற்றவலங்‌ காரமுடன்‌--தண்‌ டலர்சூழ்‌ 


மாதேவ தேவர்‌ மகிழ்ந்து கரங்குவித்துப்‌ 

போதே மலர்பொழியப்‌ பூதேவி- மீதே 190 
இறைவன்‌ உலாக்‌ காட்சி 

இறைவ னுலாவெழ வேபுளக மாகி 

இறைஞ்சி அடிதொழு தேத்த--கிறைச்தெங்கும்‌ 


பொன்னால வட்டமுடன்‌ பூச்சகீர வண்கவிகை 
இஞ்ஞால மேத்தத்‌ திசை திசையின்‌— கன்றாக 


தூபக்‌ குடமேந்துத்‌ தூங்கி இருமருங்கும்‌ 
தீப மணிகள்‌ திசைவிளக்கத்‌--தாபிதமாம்‌ 


அனந்தவிசயர்‌ 13 
பல்லக்கு சேவை 


முத்துவ ரத்ன முழுப்பச்சை தானிழைத்த 

சித்திரத்தின்‌ பல்லக்கின்‌ சீராக--மெத்தவே 

பொற்பட்டுக்‌ குச்சும்‌ புனைந்த மணியணிசும்‌ 

நற்பட்‌ டினியொருகி நன்றாக--மெய்ப்பட்ட 195 
பல்லக்கு சேவை பணிந்தமரர்‌ தாமேத்திச்‌ 

செல்லச்‌ செயகோ டணைமுழங்க- மெல்லக்‌ 

கொடிகள்‌ பலநிரைத்த கோபுர வாயிற்‌ 

படிகள்‌ பலகடந்து பாங்காய்‌_அடைய 


கோபுரவாயிலில்‌ தேர்மேல்‌ திசை விளங்கத்‌ தோன்றுதல்‌ 


வச்சிரத்தா லச்சு வயிடூர்ய மேற்பலகை 

நச்சரவின்‌ மாணிக்கம்‌ ஈன்கிழைத்து--விச்சித்திர 
முத்துரத்ன மார்ந்த முழுப்பவழக்‌ காலதன்‌ மேல்‌ 
சித்திரத்தின்‌ போதிகையுஞ்‌ சேர்த்தினிதாய-அர்த்திபெறும்‌ 
பைம்பொன்மணி உத்தரமேல்‌ பத்மரா கக்கொடுங்கை 
பண்பி னொளிகள்‌ பரந்தெறிப்ப--அ௮ம்புவியெண்‌ 200 
பூமாலை பொன்மாலை புண்டரிகப்‌ பொற்கமல 

மாமாலை பச்சை வனமாலை--தாமாகும்‌ 

பொற்பாளை சோலை பொதிந்த கொடிநிரைத்து 

நற்சா மரைசல்லி நாற்றியே--பொற்பாக 

நற்பதும ராக நயந்தசித்ர கூடத்தின்‌ 

பொற்பதுமை தான்வீசப்‌ பூங்கவரி- அற்புதமாய்‌ 

நீடா ரொளிபரவ நீளுஞ்‌ சிகரமேல்‌ 

சூடா மணிக்கலச மேற்குட்டிப்‌ -பீடான 

கோமே தகமுங்‌ கொழும்பொன்‌ மிகவணிந்து 

மாமேரு வன்ன மணித்தேரில்‌--தாமேறி 205 
ஆயிரங்‌ கோடிகதிர்‌ ஆர்ந்த மணிவரைபேரற்‌ 

தூய திசைவிளங்கத்‌ தோன்‌ நிறான்‌--தூ.யனாம்‌ 


இந்திரன்‌ முதலாம்‌ தேவர்‌ பணிசெய்தல்‌ 


இந்திரனை ராவதத்தின்‌ ஏறிச்‌ சசியோடு 

வந்து மலர்பொழிந்து வாழ்த்தவே--இந்திரன்பால்‌ 
அக்கினி யாங்குமரன்‌ ஆயிரக்‌ திண்புயமாய்‌ 

டன்‌ பக்கடத்தை மீதேக்த--தக்க 

யமன்வேத்ர கொண்ட மியல்பாய்த்‌ தரித்துச்‌ 

சமனிருபக்‌ கம்விலக்கத்‌ தானே-யமன்பால்‌ 


14 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


நிருதியாக்‌ தேவனம்‌ நீள்பலி யேந்தி 

வருதிக்கின்‌ பிண்டமிட வாழ்த்தித்‌-திருவார்‌ 210 
வருண குமாரன்‌ வருசுகந்தப்‌ பன்னீர்‌ 

திருமா நிலத்திற்‌ றெளிப்ப--வருணன்பால்‌ 

வாயு குமாரன்‌ வருசுகந்த மாருதமாய்‌ 

தூயதல மெங்கும்‌ துகளகற்ற-— யுங்‌ 

குபேரனவ மாணிக்கக்‌ கூட்டம்‌ விளக்காய்ச்‌ 

சுபேச னெதிர்துதிக்கச்‌ சோதி--குபேரன்பால்‌ 

ஈசானன்‌ வந்துயூ கத்தின்‌ கணமுடனே 

ஈசனென வேத்த இயல்பாகத்‌--தேசாம்‌ 


அசுரர்‌, கின்னரர்‌ முதலிய பல்கணத்தார்‌ பணிதல்‌ 


அசுர குமாராதி யான பதின்மர்‌ 

பசும்பொன்‌ பவணர்‌ பணிந்து திசைதோறும்‌ 215 
கின்னரர்‌ தம்முடனே கீத வியந்தரர்கள்‌ 

பன்னிப்‌ புகழ்ந்தெண்‌ மரும்பணிந்து-சின்னமுடன்‌ 

சந்திரன்‌ றன்முதலாய்த்‌ தாஞ்சோ திடரைவர்‌ 

அந்தரத்‌ தின்வந்து அடிபரவச்‌-—சந்தரமாச்‌ 

சோதமீ சானச்‌ சுதமான கற்பத்தில்‌ 

சாதமுடி பன்னிருவர்‌ தாம்பரவப்‌- போதவே 

விஞ்சையர்‌ வந்து விரைவின்‌ மலர்கொண்டு 

அஞ்சலி தான்செய்‌ தடிபரவத்‌--தஞ்சமெனப்‌ 


மன்னரும்‌ மாமுனிவரும்‌ இறைஞ்சுதல்‌ 

பார்போற்று மன்னர்‌ பதினாறு மேபடைத்த 
சீர்பெற்ற வாயிரவர்‌ சேர்ந்திறைஞ்ச--ஆர்வமுடன்‌ 220 
மாதவத்தின்‌ மாமுனிவர்‌ மாகணங்கள்‌ தாம்சூழ்ந்து 
வேதமொழி கூறி மிகவோதப்‌- போதவே 

சின்னங்கள்‌ எடுத்தல்‌ 
வண்மைப்‌ பதாகையாம்‌ வைசயந்தி முன்செல்ல 
நன்மை யறவா ழிநடகக--எண்மையுடன்‌ 
பேரிசங்க நாதம்‌ பெருமுரசு நின்றார்ப்பப்‌ 
பாரிட மாரமிகப்‌ பாடிரட்டத்‌--தாரியமாம்‌ 

இசைக்‌ கருவிகளின்‌ முழக்கம்‌ 


எக்காள நாகசர மேதூது பூரிகையும்‌ 
திக்கார்க்‌ தொலிப்பத்‌ திசை திசையும்‌அதொக்கார்ந்த 


அனந்தவிசயர்‌ 15 
கண்டை கரதாளம்‌ கைச்சாரி கைம்மணியும்‌ 
தெண்டிரையி னாோசைமிகச்‌ சேர்க்தொலித்துக_கொண்டே 225 
நரகெச மேளம்‌ நவரி கரணை 
சரமண்‌ டலமான தட்டொலியும்‌--அரவமிகத்‌ 
தித்திமிக வீணை திகழ்கின்‌ னரமுழவம்‌ 
வெற்றிபெறும்‌ யாழ்வேணு காதமுடன்‌--மெத்தவே 
கொண்டலுரு முங்கடலுங்‌ கூடிக்‌ கலந்தனபோல்‌ 
அண்டருல கும்மதிர வார்ந்தொலிப்ப--அண்டித்‌ 


குடை, கொடி, ஆலவட்டம்‌ கொண்டு செல்லுதல்‌ 


தவளக்‌ குடையொருபால்‌ தான்பொன்‌ னிழைத்த 
பவளக்‌ குடையே பரந்து திவளுமணி 


A 


முத்துக்‌ குடையொருபால்‌ மொய்த்துமிடை யந்தரத்தை 
உற்று நெருங்கி ஒளிவெறிப்ப-— மற்றும்‌ 220 
அதிகத்‌ துசக்கொடிகள்‌ அந்தரமே சேர்ந்து 

மதியின்‌ மறுத்துடைத்து மன்னி--விதியாக 

முற்றுகவ ரத்ன மிடைநதுபூம்‌ பட்டணிந்து 

வெற்றிபெறு மாலவட்ட. மேகெருங்கி--மற்றும்‌ 


மகரமாந்‌ தோரணமு மன்னி நடப்பப்‌ 
பகர சுரரே பணிய நிகரிலா 


வானவர்கோன்‌ தேவியர்‌ சூழவந்து வணங்குதல்‌ 
வானவர்‌ கோனங்கே வாக்கு மனங்கரமும்‌ 
ஆன மலாக்கரங்கள்‌ ஆயிரமாய்க்‌--காணும்‌ 
குணங்கள்‌ பலதுதித்துக்‌ கூப்பியும்‌ போற்றி 
வணங்கிமலர்‌ தூவி மகிழ்ந்தும்‌. -இணையிலா 225 
மின்னுக்‌ கொடிபோல்‌ மிகுதேவி யர்குழப்‌ 
பொன்னின்‌ முடியசைத்துப்‌ புங்கவன்றாள்‌--மன்னியே 


அனந்த நாட்யம்‌ அதிசயமாப்த்‌ தான்செய்தும்‌ 
ஆனந்த மீறநிறை யார்ப்பருகிக்_கோனவன்முன்‌ 


கடவுளடி போற்றுதல்‌ 
காமாதி வென்ற கடவு எடிபோற்றி 
பூமாலை பூணாப்‌ பொருள்போற்றி--தாமெண்‌ 
குணமுடையாய்‌ போற்றி கோதி லறமே 
மணமலிந்த கெந்தாடி மால்போற்றி--குணமார்நத 
நீதியாய்‌ போற்றி நிலாவெயிலாய்‌ தாள்போற்றி 
ஆதியாய்‌ போற்றி அயன்போற்றி--நீதிசேர்‌ 240 


அப்பாண்டைகாதர்‌ உலா 
மூவொளியாய்‌ போற்றி மூவா முதலான 
பூவலரும்‌ பிண்டிப்‌ பொருள்போற்றி- தேவனே 
நின்மலனே போற்றி நிராயுத னேபோற்றி 
கன்மமிலா ஞானக்‌ கடல்போற்றி--நன்மைப்‌ 
பரஞ்சோதி போற்றி பணாமிழலோய்‌ போற்றி 
நிரஞ்சனனே போற்றிநிழல்‌ போற்றி--பரவுவினை 
மாற்றிவரு வாய்போற்றி மன்னுபுக ழாய்போற்றி 
போற்றியே போற்றி யெனப்போற்றி--நாற்றிசையும்‌ 


நால்வகைத்‌ தேவர்‌ நயந்து துதித்திறைஞ்ச 
மால்வரைவிஞ்‌ சையர்‌ மகிழ்ந்தேத்த--கால்வகையால்‌ 245 


பூமிதனில்‌ மன்னர்‌ புரசனமும்‌ சாவகரும்‌ 
பாமிகவே பாடிப்‌ பணிந்தேத்த வேல்விழியார்‌ 


மடவார்‌ வந்து திரளுதல்‌ 
ஓவியமே போல்வார்‌ ஒலிக்குங்‌ குயில்வென்றோர்‌ 
காவி விழியளகக்‌ கார்மடவார்‌--மேவிவரும்‌ 
அன்னமே போல்வார்‌ அரவிந்த மேயடியார்‌ 
வன்னப்‌ பசுங்கிளியின்‌ வண்ணத்தார்‌--மன்னியசீர்‌ 
மின்னுக்‌ கொடியிடையார்‌ மேகலைப்பூம்‌ பட்டுடையார்‌ 
பொன்னின்‌ கலசநிகர்‌ பூண்முலையார்‌--துன்னும்‌ 
இலங்குபொன்‌ ஜஹோேலை யெரிமணிகள்‌ மேவ 
அலங்கல்முத்‌ தாரத்‌ தழகா--இலங்குகின்்‌ ற 250 
நீல மணிக்கதிர்போல்‌ நீள்வயிற்றின்‌ மீதினுறை 
கோல மயிரின்‌ கொழுந்திஞா்‌--சாலவே 
தட்டுப்‌ புழுகு சவாது மிகவணிவார்‌ 
மட்டுவிரி யோதி மலரணிவார்‌--வட்டமதி 
ஒத்த முகத்தின்‌ ஒளிர்திலத மேயிடுவார்‌ 
வெற்றிவிழி மையெழுதி மேவுவார்‌—ஓஒத்தநிலைக்‌ 
கண்ணாடி பார்த்துக்‌ களித்து மனமகிழ்ந்து 
கண்ணாடி மாலை கலனணிவார்‌--நன்றாடிப்‌ 
பூம்பந்து தாம்புடைப்பார்‌ பூவையர்க ளெல்லோரும்‌ 
பூம்பதுமத்‌ தார்நாணும்‌ பொற்புடையார்‌--அம்பின்‌ 295 
பவழத்தூ ணாட்டிப்‌ பசும்பொன்மணி உத்ரப்‌ 
பவழ மணேசேர்த்துப்‌ பாங்காய்த்‌-தவழுமணி 
மின்னுங்‌ குழாங்கூடி மேவு மணிக்கயிற்றின்‌ 
பொன்னூச லாடும்‌ புகழினர்‌--ஈன்றாக 


அனந்தவிசயர்‌ 17 


இன்பரச மாகு மியல்முக்‌ கனிரசமும்‌ 

அன்‌ பி.னமிர்தின்‌ நலம்பயில்வோர்‌--இன்பாங்‌ 

களிப்பிளவு வெற்றிலையுங்‌ காச்சுண்டைச்‌ சுண்ணம்‌ 
ஒளிவாய்க்‌ கவட்கொண்‌ டுகந்து--பொலிவாய்‌ 

அபரஞ்சி மாணிக்கம்‌ அமைந்தமெத்தை யிட்டு 

சுபரஞ்‌ சிதக்கொடுங்கை சுற்றும்‌--அபரஞ்சின்‌ 260 
சப்பிர கூடமீதின்‌ சார்ந்தன்பர்‌ தம்மோடும்‌ 

செப்பரிய லீலைச்‌ செருக்கினார்‌--ஒப்பில்‌ 

பழக்கோவை வாயாற்‌ பசும்பொனர வல்குல்‌ 

மழைக்கண்ரதி நாணும்‌ வடிவார்‌--கழுத்தார்‌ 

மரகத மாமணியை மாநிலம்வைத்‌ தோர்மின்‌ 

பரம னுலாவதனைப்‌ பார்ப்ப--விரவின்‌ 

கதிரெறிப்ப ஓடிக்‌ கலைமா னணுகிக்‌ 

கதிர்க்கொடிபுல்‌ லென்றே கறிப்ப--விதியாம்‌ 

நகைப்பரான்‌ னாணி நடந்தே ஒதுங்க 

நகைப்பைங்‌ கிளியும்‌ நகைப்ப-— வகையாகும்‌ 265 
பூம்பாவை யில்லொருத்தி பொங்குகொங்கை நேர்பந்தை 
தேம்பாக்‌ கரத்தால்‌ இசைத்தடிப்பப்‌--பூம்பாங்‌ 

கருங்குழலீர்‌ செங்கழுநீர்‌ கண்கணிகர்‌ தானென்‌ 

இரங்கி யடியி விழறைஞ்ச--வருங்கெருட 


மாடத்தின்‌ மேலிருந்து மகளிர்‌ உலாக்‌ காண்டல்‌ 


வீதி யிருபால்‌ விளங்குமணி மாடமிசை 

தாதி யுடன்மடவார்‌ தாமிருப்ப--ஆதி 

முகிற்கூட்டங்‌ கண்ட முழுமா மயில்போல்‌ 

துகிற்கொடிகள்‌ கண்டு துலங்கி--அகிற்புகையும்‌ 

மாடநிரை மீதும்‌ மகிழ்ந்துமலர்‌ தூவி 

ஆடகப்‌ பொற்சிலம்பு மார்ப்பரிக்கச்‌-சூடகமாம்‌ 270 

பூமகளிர்‌ போலவே போற்றி மிகத்துதிக்குக்‌ 

தாமரைக்‌ கண்ணார்‌ தமக்குள்ளே--ஆமொருத்தி 
பேதைப்‌ பருவப்‌ பெண்‌ 

பேதை யெனும்பருவப்‌ பெண்ணேழ்‌ வயதுடையாள்‌ 

பாதமணிக்‌ கச்சை பலவணிந்து--பேதையாய்க்‌ 

கண்முலைதா னில்லதனாற்‌ கண்பிசைந்து தானிற்பாள்‌ 

கன்முலைக்கச்‌ சேதெனக்கு நல்கவெனும்‌-— துன்னும்‌ 

இளங்கரும்பு போல்வா ளிலகியணை தூசாள்‌ 

வளங்கொள்‌ பணிபெய்‌ வளையாள்‌--துளங்குமணி 


முச்சிலிரு கையின்‌ முழுமுத்துத்‌ தான்கொழிக்கும்‌ 
உச்சிமயிர்ப்‌ பின்ன லுறுமலராள்‌--மெச்சுமணிச்‌ 275 


28 


18 


அப்பாண்டைநாதர்‌ உலா 
சிற்றில்‌ மிகவிழைத்துச்‌ சிற்றடிசில்‌ தான்சமைத்து 
ஒத்தே யருந்தும்‌ ஒளியிழையாள்‌--நிதீதிலமார்‌ 
மின்னு மணியின்‌ மிளிர்பொன்‌ மிகறேற்றும்‌ 
மன்னுமணிச்‌ சுட்டி மதிநுதலாள்‌--பொன்னின்‌ 
மணிக்கழ லாடும்‌ மலரின்‌ கொடியாள்‌ 
பணைத்து வளரரும்‌ பன்னாள்‌--மணிக்கனகப்‌ 
பொற்பாவை கொண்டு பொலிவி னியல்பான 
விற்பொற்‌ புருவம்‌ வெறுகோக்காள்‌--பொற்பாகும்‌ 
சிற்றாடை தான்புனைந்து செல்வக்‌ களிப்புடனே 
ஒத்தாடக்‌ கைச்சிலம்பி னோசையாள்‌--உற்றேதன்‌ 
பொற்பாவை வாயிற்‌ புகட்டிபா லென்னநின்‌ ற 
நற்று யொடுபுலம்பி யேகலிவாள்‌--நற்பாகும்‌ 
பைம்பொற்‌ சிறுதொட்டிற்‌ பாவை தனைவளர்த்திப்‌ 
பண்புபெறத்‌ தாலொன்றும்‌ பாடுவாள்‌-—வினையமொடு 
ஏலங்‌ கமழுவா யின்பைங்‌ கிளிமொழியாள்‌ 
நீலவிழி மையெழுதி நின்றவள்‌ தான்‌--கோலமணி 
ஆரமுத்து மாலை அழகிய மார்பகத்தாள்‌ 
மார னடிசேர்‌ மலர்க்கொடியாள்‌--சீரியலும்‌ 
தேர்க்தசின னல்லாத தேவர்களைப்‌ போலவே 
வீந்து பிறந்த வெயிற்றினாள்‌--சேர்ந்து 
மயில்பயில்‌ மேனி மழலைவாய்‌ கொஞ்சங்‌ 
குயில்பயில்‌ கின்ற குழன்மான்‌--துயில்பயிலும்‌ 
ஆடவரோ டன்பாய்‌ அலர்பூ வணைமீதில்‌ 
கூடிப்‌ பிரியாக்‌ குழாத்தினாள்‌--ஈடில்‌ 
சிறுகை தானறியாச்‌ செவ்வா யிதழாள்‌ 
வெறுநகை மேவு மெயிற்றாள்‌--எறியுமலர்க்‌ 
காமனுக்கு மஞ்சாக்‌ கருதுசெவ்‌ வாய்த்தத்தை 
மாமனுக்கு மஞ்சாத மான்கன்று--௮மெண்‌ 
புழுதிக்குள்‌ மாணிக்கம்‌ போலவிளை யாடும்‌ 
எழுதரிய மேனி பிளையாள்‌--அழகார்‌ 


முகத்துகிழல்‌ முன்னோட வோடிக்‌ குறுகிப்‌ 
பகைத்துத்‌ துவைத்தவடிப்‌ பாவை--வகையாகுங்‌ 


கன்னிக்‌ குழாங்கூடிக்‌ கைவளைகள்‌ ஓசையெழப்‌ 
பொன்னின்‌ மணிச்சிலம்பு பூசலெழ--மன்னுதிரு 


 வைம்பாவை தன்னின்‌ அருகர்‌ பதம்போற்றி 


நண்பாகக்‌ கூறி ஈடந்தளவில்‌--விண்பால 


260 


265 


290 


அனந்தவிசயர்‌ 19 
வாரண வாசிககர்‌ மாவிசுவ தேவிகெற்ப 
தாரணத்தின்‌ கல்யாணம்‌ தானமைந்து-— பூரணமாய்‌ 
சத்தியோ சாதனெனச்‌ சாற்ற வமரர்கோன்‌ 
வெற்றியோ டொத்தமர்ந்த விண்ணவன்‌--ஒத்தொளிரும்‌ 295 
திங்கள்கிகர்‌ முக்குடைக்கீழ்த்‌ தேவர்‌ பெருமானார்‌ 
இங்குலக மேத்தி இனிமையடன்‌--எங்கோமான்‌ 
புட்பக்‌ கனகப்‌ பொகுட்டின்‌ மிசையுறைந்து 
நட்பா யுலாப்பவனி தானடப்ப--இப்பாரின்‌ 
இன்னிய மார இயல்மங்‌ கலம்பாட 
பன்னுமொழி யானுணர்ந்து பண்பாக--மின்னொெளியாம்‌ 
பொற்சதங்கைக்‌ கண்டுணிகள்‌ போத வொலிபரவ 
இச்சையி னோடி இறைஞ்சினாள்‌--மெச்சும்‌ 


பெதும்பைப்‌ பருவப்‌ பாவை 
பெதும்பையாள்‌ பன்னொன்றே பேராம்‌ வயதாள்‌ 
பசும்பொன்‌ னிறமேனிப்‌ பாவை--விசும்புதனில்‌ 300 
இந்திரசா பம்போல்‌ இயன்ற புருவத்தாள்‌ 
சந்திரனென்‌ றேவதனஞ்‌ சாற்றலாம்‌--சுந்தரமாம்‌ 
மாமகளிர்‌ நேரிளையாள்‌ மாநில மாணிக்கத்‌ . 
தாமக்‌ கதிர்வாங்குக்‌ தன்மைபோல்‌—ஆமயிரைக்‌ 
கூட்டி முடித்த குழலினா எம்மழலை 
யோட்டி யுரைசெய்‌ யுரையினாள்‌--காட்டின்‌ 
மதியெழுகப்‌ பானணுகி வீழ்மாலைச்‌ சிறந்த 
புதியகுவ னப்பருவம்‌ போல்வாள்‌--விதியாகக்‌ 
கோமளமுஞ்‌ சாமளமுங்‌ கொண்ட உருவத்தாள்‌ 
ஆமளகசக்‌ கன்னத்‌ தணைவிழியாள்‌-—தாமிகவே 305 
ஈட்டிய காமத்‌ இயல்பை யுரைப்போர்முன்‌ 
கேட்டுங்கே ளாதுபோற்‌ கேட்டிருப்பாள்‌--நாட்டியநற்‌ 


கழங்காடுதல்‌ 
பொற்கா வணமிழலில்‌ போந்துமட மானென்ன 
நற்பாவை யாயமொடு காணின்றிப்‌-- பொற்பார்‌ 
பளிங்குநிழற்‌ பீடத்திற்‌ பாவை யிருந்து 
துலங்கு மயிற்றோகை யென்ன-- விளங்கும்‌ 
பணக்கா வணகிழலாள்‌ பாரமலை வெற்பில்‌ 
மணக்காக்‌ கழைமுத்தம்‌ வாரி--வணக்கமுடன்‌ 


சேந்திட்ட முத்தத்தைச்‌ சேயிழையாள்‌ தானெடுத்து 
ஆர்ந்து கழங்காட வேயமர்க்து-ஏம்திழையின்‌ ' 310 


20 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


கழற்பாட்டு 
அன்னைமார்‌ கற்பித்த ஆடுங்‌ கழற்பாட்டை 
வன்னமொடு சொற்பற்றி வாழ்த்தியே--தன்னருகன்‌ 
ஏதமிலீ ரொன்பான்‌ இயல்பாஷை யொன்றாக 
ஓதிய தீவத்‌ தொளியொன்றும்‌--நீதியாய்ப்‌ 
பத்தியுடன்‌ சம்பர்தர்‌ பாடப்பத்‌ தும்பதியம்‌ 
வெற்றிபெறப்‌ பெற்ற விழியிரண்டும்‌--மெத்தவே 
அத்தி பெறுந்தரணன்‌ அற்புதமாய்த்‌ தான்செய்த 
தொத்து விளங்கும்‌ ஒளிமூன்றும்‌- நித்தம்‌ 
அடர்ந்த மலர்ப்பிண்டி யான திருநாள்‌ 
நடந்த விழாவீ தி நான்கும்‌--அடும்பொன்‌ 315 
அமர்ந்த கிரீடத்‌ தமரேம்‌ திரனால்‌ 
அமைந்ததிருக்‌ கல்யாணம்‌ ஜஐந்தும்‌--சுமந்தே 
அகன்றமலர்த்‌ தாளான்‌ ஆதி யருகன்‌ 
புகன்று நிறைந்தபொரு ளாறுஞ்‌-—சிகனேகன்‌ 
வென்றி யறவாழி வேந்தன்‌ அருட்கடலான்‌ 
நன்றி யுரைத்த நயமேமும்‌—ஒன்‌ றியனாம்‌ 
போதாதி காதன்‌ புகழ்பாடி யாடுமவள்‌ 
வேதாதி வேதாதி வேதனாக்‌--தாதார்‌ 


அருகன்‌ கழலின்‌ வீறுபுகழ்‌ 
நறுந்தர மரைமீது நன்றுகழ லென்றுஞ்‌ 
சிறந்தோர்‌ தொழுஞ்சீர்க்‌ கழலோன்‌--சிறந்த 220 
அயிரா வதமீதில்‌ ஆர்ந்தகழல்‌ என்றும்‌ 
௮யிராணி கையின்‌ அமர்க்தே-குயிறாத 
பாண்டுசிலை மீது பதிந்தகழல்‌ என்றேமார்த்‌ 
தாண்டமண்ட மீது தயங்குகழல்‌--வீண்டாக்‌ 
கமடன்விடு கல்மழையுங்‌ காலின்‌ மலராய்‌ 
அமடன்‌ இறைஞ்ச அருளாய்‌ -சுமடனெனும்‌ 
கூற்றை யுதைகழலாங்‌ கூறு மரும்பிறவிச்‌ 
சேற்றைக்‌ கழுவிமிகச்‌ சேர்த்தகழல்‌--ஏற்றமுடன்‌ 
வெற்றிக்‌ கழலென்று வீறு புகழ்பாடி 
அத்தியுடன்‌ ஆடும்‌ அளவிலே--வித்தகனாம்‌ 325 
தெய்வவுலாக்‌ கண்டு மகிழ்தல்‌ 
வாமனன்‌ சென்மாபி டேகத்தன்‌ வானவர்கோன்‌ 
தாமறந்து செய்யுஞ்‌ சதுர்முகத்தன்‌--நாமமுயர்‌ 
போதிமணிப்‌ பொன்னெயிலிற்‌ பூவிதழி லாதிமணி 
காதி யுரகக்‌ கருடமணி--கோதிலா 


அனந்தவிசயர்‌ 21 


முத்து சுமந்தமணி மூவுலகிற்‌ சோதிமணி 

நற்றவர்சிக்‌ தாமணிரண்‌ ணாயமணீவெற்றிமணி 
தேவாதி தேவரிஷி தேர்ந்து துதித்தமணி 

தேவாதி தேவமா தேவமணி-தாவாய்‌ 

நயக்த உயர்ந்தகன்‌ ஞானத்தன்‌ முத்தன்‌ 

சயந்தங்‌ குலவும்ஈற்‌ சாந்தன்‌--வியந்தன்‌ 330 
அலைப்பிறவி வெம்பிணிக்‌ கான மருந்து 

திலப்பமுதற்‌ கற்றோர்கள்‌ தெய்வம்‌--கலைப்பொருளின்‌ 
ஞான மெனுங்கொழுந்து நன்றிப்பே ரின்பம்‌ 
ஈனமத்தோர்‌ தங்கட்‌ கெதிராணி--வானுலகின்‌ 
மாக்கொண்டல்‌ போல வருள்புலவர்‌ செஞ்சொல்லாம்‌ 
பாக்கொண்டு முத்தி பணித்திட்டோன்‌--அக்கமுடன்‌ 
வெற்றி ரதமேறி வீதி தனில்௩டப்ப 

மற்றொரு தோழி மகிழவே-- முத்தின்‌ 


பெதும்பையர்‌ கழங்காடல்‌ மறந்து 
அருட்கடலை இறைஞ்சுதல்‌ 
கழங்காடல்‌ கைம்மறுத்துக்‌ காரிகையார்‌ கூடி 
வழங்கு மருட்கடலை மன்னிக—கொழுங்கன்‌ றி 335 
பூணாரம்‌ தானாடப்‌ பொற்கிண்‌ கிணியார்ப்பச்‌ 
சேணாட ரேத்துஞ்‌ சிலம்பலம்பத்‌-தோணும்‌ 


திருநுதல்‌ முத்தரும்பத்‌ தேரெதிரே சென்று 
இருகரமுங்‌ கூப்பி இறைஞ்சிப்‌ பரவவே 


நீண்ட புகழான்‌ நிகரிலான்‌ மற்றுமொரு 
பூண்டவயல்‌ வீதி புகுதலால்‌--௮ண்டொருத்தி 


மங்கைப்‌ பருவ நல்லாள்‌ 


மங்கை யெனும்பருவம்‌ மன்னியே சீர்பன்மூன்‌ 

றென்கை வயதி னியலுடையாள்‌--தங்குபுகழ்ப்‌ 

பொங்குமுலை யங்குரித்துப்‌ போத வடிக்கொண்டு 

சங்கரிக்கு தன்றோ தவத்தோரை--இஙகுலகின்‌ 340 
கூற்றம்‌ விழியென்றே கூறும்‌ பரிபுரங்கள்‌ 

ஏற்றவுயிர்‌ ஒன்‌ றுடையீர்‌ ஏற்றமெனப்‌-பூத்தோய்‌ 

அளக முடிமீ தணிவண்டு கூடி 

இளகா மனமொன்‌ றிரங்கப்‌-—புளகவிளங்‌ 

கூட்டுகிகர்‌ திங்கள்‌ குலாவுமுத்து நாதர்தான்‌ 

காட்டுமட மான்பாவைக்‌ கன்‌ நினாள்‌]— பாட்டியலும்‌ 


22 


அப்பாண்டைகாதர்‌ உலா 


பாலமணி யாழென்றும்‌ பைங்கிளிசொல்‌ வாய்மையென்றும்‌ 


வேலைய கண்ணாள்‌ விறல்மொழிக்குச்‌_ சாலக்‌ 
கரும்பின்‌ ரசம்பிழிந்து காய்ச்சித்‌ திரண்ட 
விரும்பியபா கென்ன விளம்பின்‌--திருந்திய 
வாழ்முகத்தைக்‌ கண்ட மதிவடுவுண்‌ டென்றேதான்‌ 
தாழ்விலுயர்‌ வானுலகஞ்‌ சார்ந்ததே--வரழ்வாம்‌ 
புருவநிக ரல்லவென்று போந்தே யொளிக்கும்‌ 
திருவினெளி வானிந்திர சாபம்‌--இருவிழிக்கு 
நேரல்ல நாமென்று நீடு கயற்குவளை 

பாரறியப்‌ பூந்தடத்திற்‌ பாய்க்ததே- சீரியலும்‌ 
நங்கோன்‌ சுனையருவி நாடு முவள்கணீர்ப்‌ 
பொங்கி வலஞ்சுழித்த போலுந்தி.-பொங்கமாய்‌ 


அண்டி அடிசேர்ம்‌ தருகிருந்த தாயருக்கு 
உண்டில்லை யென்னும்‌ நுசுப்பினாள்‌--கண்டோர்கள்‌ 
அன்ன மெனுந்தேனே ஆரணங்கே பொற்கொம்பே 
நன்பவழப்‌ பூங்கொடியே நன்மானே--மின்னரசே 


என்‌ றுமயல்‌ கொண்டுருகு மேந்திழை யும்பொன்னாங்‌ 


கன்னிக்‌ கொடியென்னக்‌ காட்சியாள்‌--பெண்பெருமாள்‌ 


மங்கையர்‌ பந்தடித்தல்‌ 
என்னமயி லென்னவழு தென்னவர சென்னமதி 
என்னமணி யென்னநிதி யென்னவே--துன்னி 
இருந்து மெழுந்து மிழைந்து மிடைந்து 
வருந்திப்‌ பொருந்தி மகிழ்ந்து திருந்தி 
அடிக்கடி கைக்கெழுக அர்த்தியுடன்‌ பந்தைப்‌ 
பிடித்து மடித்தும்‌ பிடித்தாள்‌--அடுத்தடுத்‌ 
தெத்தன்மை யேங்கொல்‌ இமைய மலைச்சாரல்‌ 
அத்திமயி லாடும்‌ அழற்றுப்போல்‌--வெற்றியுடன்‌ 
மங்கை முதலரும்ப மாரன்செங்‌ கோல்செலுத்தும்‌ 
தங்கு துருவ தனதடத்தாள்‌--நங்கை 
சுரும்பை அழைத்துச்‌ சுகந்தமன்‌ றம்நடத்தித்‌ 
திருந்து மளகம்‌ திருத்திப்‌ -பொருந்தியே 
காற்சிலம்பு பூசலெழக்‌ கைவளைகள்‌ ஓசையெழ 
ஆர்க்க முடன்பம்‌ தடித்தளவில்‌--தீர்க்கற்குச்‌ 
பரமனருளால்‌ பவனிவரும்‌ காட்சி காண்டல்‌ 


குட்சிலெள காந்தியரே சொல்லத்‌ துறவறமாம்‌ 
தீட்சாகல்‌ யாணலஞ்‌ சிறப்பித்து--சாட்சாத்‌ 


345 


350 


352 


260 


அனந்தவிசயர்‌ இ 
தகோர னாமகிற்‌ றமரர்‌ போற்றும்‌ 
சகோ ரஞ்சிதனைச்‌ சார்ந்தனன்‌--அகோசப்‌ 
பவக்கடலை நீந்தப்‌ பணையாகித்‌ தோன்றும்‌ 
தவக்கட லான தயாளன்‌] புவிக்குணம்‌ 
கேட்ட புரத்தரசன்‌ கேள்வி தனிற்கற்றும்‌ 
ஈட்டிய நற்பா ரணை இசைந்து--காட்டின்மிகு 
பஞ்சாச்‌ சரியனாய்ப்‌ பார்த்திப னுக்கிசைந்து 
விஞ்சு தருக்குருவு மேயளித்தோன்‌--செஞ்சொல்புகழ்‌ 
ஆன பரமன்‌ அருளால்‌ பவனிவர 
மரனனையாள்‌ வந்து மனமகிழ்ந்து--கோனடியின்‌ 305 
ஆர்ந்த மலர்த்தாள்‌ அழகிய கற்பூரம்‌ 
சேர்ந்த குழம்பு செயற்சுண்ணம்‌]— வாய்ந்து 
மணிமலர்கள்‌ தூவி மலரடியில்‌ வீழ்ந்து 
தணிவிலா இன்பத்‌ தமர்ந்தாள்‌--௮ணியா 


மடந்தை 


மடந்தைப்‌ பருவத்தின்‌ வாழும்‌ வயதின்‌ 
தொடர்ந்தபதி னொன்பான்‌ நுலங்கும்‌--தடங்கண்ணாள்‌ 
மாரன்முன்‌ பின்பருவ மாறு நடைவைத்துச்‌ 

சரர சாளுஞ்‌ செயல்மடந்தை- சேரவே 

இன்பப்‌ பயிர்செய்‌ இயல்முக்‌ கனிமொழியாள்‌ 
நன்பவளக்‌ கோட்டின்‌ கலமுடையாள்‌— துன்பமறும்‌ 370 
தூமாரி கோதை தொகுத்த வனமுலையாள்‌ 

தேமனக தப்பால்‌ திரவூட்‌டி காமக்‌ 

குழவி மிகவளர்ப்பாள்‌ கோதையரிற்‌ கொம்பே 
மழலைக்‌ கிளிச்சொல்‌ மயிலின்‌--அழகாம்‌ 

முகத்திற்‌ நிலதம்‌ முகில்கே ரளகம்‌ 

வகைப்பொன்‌ மணிக்குச்சி மன்னத்‌-- திகழ்ந்து 

புருவச்‌ சிலைவளைத்த போன்று புகழும்‌ 

பருவப்‌ பிறைநுதலாம்‌ பாவை--வரிசைபெறக்‌ 
காய்ந்து மிகத்தோய்ந்து கடைந்து கனலுமிழந்து 
வாய்ந்தமைந்த வைவேல்‌ வரும்விழியாள்‌--ஏய்ந்தம்‌ 375 
மடமானின்‌ கோக்குவிலை மாநிலமும்‌ ஒவ்வா 
கடைசிவந்து நீண்டகயற்‌ கண்ணாள்‌-— வடிவாய்‌ 
இலங்குபொற்‌ றோடும்‌ எரிமணிகற்‌ கொப்பும்‌ 
குலுங்கியசை காதின்‌ குழையாள்‌--விலங்கிய 
கண்ணாரு மையாள்‌ கருதிமதி யின்வட்டக்‌ 

கண்ணாடி யொத்த கபோலத்தாள்‌--நன்றாங்‌ 


24 


அப்பாண்டைகாதர்‌ உலா 
குமிழடிப்பூ தானொத்துக்‌ கூர்ந்து கிரணம்‌ 
உமிழ்தருக்காம்‌ நாசி ஒளியாள்‌--கமழ்கின்‌ ற 
தொண்டைக்‌ கனிவாய்‌ துலங்குமுல்லைத்‌ தந்தத்தாள்‌ 
அண்டர்‌ மயங்கும்‌ மருங்கையாள்‌--மண்டலமெண்‌ 
கன்னிக்‌ கழுத்தங்‌ காய்பொன்‌ கலந்தாழ்ந்து 
மின்னுமணி மாலை மிகப்புனைந்து--மன்னியசீர்‌ 
வேய்த்தோள்‌ வளையணிந்து வீணையெனுங்‌ கையதனிற்‌ 
பார்த்தோர்‌ மயங்கும்‌ பலவளையாள்‌--வாய்த்துமிகத்‌ 
தீந்தமணி ரத்னம்‌ திரண்ட கடகத்தாள்‌ 
காந்தட்செங்‌ காந்தட்‌ கரத்தினாள்‌-—ஏந்திழைதன்‌ 
ஒற்றைவிரல்‌ தன்னில்‌ ஒளியாழி தானழுத்தி 
மற்றும்‌ பலமோ திரமணிந்து--உற்றுமிக 
ஆங்கிடையை நோவித்‌ தணிவட்டம்‌ தானொத்து 
வீங்கித்‌ திரண்டெழுக்த வெம்முலையின்‌--பாங்கினிய 
நீலமணி யன்ன நிகராத கண்படைத்துக்‌ 
கோல மிகுகுங்‌ குமமெழுதி--சாலக்‌ 
கடைந்ததிருப்‌ பொன்னால்‌ கலசங்‌ கதித்தே 
வடஞ்சுமந்த கொங்கையிணை மார்பாள்‌--வடிவாகும்‌ 
அலிலை நேர்வயிற்றின்‌ அந்நீர்ச்‌ சுழியென்ன 
போலியலா முந்திப்‌ பொறிச்சுழியாள்‌--சாலவே 
உட்பகையாஞ்‌ செல்வம்‌ ஒடுங்கிய போலிடையின்‌ 
நற்செம்பொன்‌ ஒட்யாணம்‌ ஈல்கிய-பொற்பான 
வேழத்தின்‌ மத்தகம்போல்‌ மேவுஞ்‌ சகனத்தாள்‌ 
நீழலர வப்பண நேரல்குல்‌--சூழும்‌ 
௮ரசிலைத்‌ தொங்கல்‌ அணீமுத்து ரத்னம்‌ 
வரிசைபெறத்‌ தேக்கி வளமாய்‌--அருகின்‌ 
எழுமுருக்கம்‌ பூவோத்‌ தெழுநூற்‌ றெழுபொன்‌ 
வழுவா விலைச்சேலை வாங்டெைபழுதில்‌ 
அரையதனிற்‌ சேர்த்தி அணிமே கலையைப்‌ 
பரவை யுலகம்‌ பகர-- விரவின்‌ 
கதலித்தண்‌ டொத்த கதித்த துடைக்கீழ்‌ 
பொதியுமல வன்சாநுப்‌ போல்வாள்‌-—அதியதொரு 


அப்புறாத்‌ தோணிகிக ராகு முழந்தாளாம்‌ 


380 


385 


290 


பொற்றராசின்‌ தட்டாகும்‌ பூங்கணைக்கால்‌-பொற்புமிகுஞ்‌ 395 


சீ றடிய கிண்கிணியாஞ்‌ சீர்சிலம்பு பாடகத்தாள்‌ 
போருடைய வாமைப்‌ புறவடியாள்‌--கூறவே 
சேர்ந்தவிர லாழி சிறந்த வுகிர்சேர்த்தாள்‌ 
வேய்ர்துசெம்‌ பஞ்சூட்டு மெல்லடியாள்‌ -வாய்ந்துவளர்‌ 


29 


அனந்தவிசயர்‌ 


வல்லிக்‌ கொடியோ வளரும்‌ பசுங்கிளியோ 
சொல்லுங்‌ குமிலோபொற்‌ ரேகையோ- மெல்ல 
நடக்குமிவள்‌ அன்னமோ நாகர்தல மின்னே 
வடக்குமலை தன்னிலுறை மாதோ--நுடக்குமிடை 
ரம்பை யுருவசியோ ராக்குயில்‌ பூமகளோ 
அம்பிற்‌ கொடியகண்ணா ளாரோவென்‌--றன்புற்றுக்‌ 
கண்டோர்‌ மனங்களித்துக்‌ காதல்‌ மிகக்கூர்க்து 
வண்டார்‌ மலர்வாடி வன்மத்தம்‌_-கொண்டே 
மடந்தைதனைக்‌ கண்டு மலரடியின்‌ வீழ்ந்து 
தொடர்ந்துபின்‌ சென்று தொழுது-அடைந்தே 
மடலெழுதி நிற்போரும்‌ மாதவஞ்செய்‌ வோமென்‌ 
றடர்க்த மலர்கீகா வடைந்து--தொடர்ந்துருகி 


இவ்வுலகத்‌ தோர்க ளியன்ற விதிதன்னை 
வெவ்விமிகச்‌ சொல்லி வெறுப்போரும்‌---அவ்வென்‌ 


கிளியொடும்‌ பூவையொடும்‌ கிளத்தல்‌ 
மயங்குந்‌ இருப்பதத்தாள்‌ மாதலர்மா தன்னாள்‌ 
வியன்கொள்‌ புரிசைதனில்‌ மேவி--நயங்கொண் 


டிழைக்குமிகு பொற்கூ டினிதா யெடுத்துப்‌ 


பழக்கோவை வாய்க்கிளியும்‌ பண்போ--டழைத்தினிதாம்‌ 


பூவைகளை நோக்கிப்‌ புகழ்ந்து பொலிவாகத்‌ 
தேவர்‌ துதிபாடல்‌ செப்பென்னப்‌--பூவைதான்‌ 


தத்தை குலத்தரசே சாமளப்பொற்‌ கிஞ்சுகமே 
ஒத்தினி தாய்ப்பாடென்‌ ரோதவே--உற்றுக்‌ 


குடதிசை யான்பதத்தைக்‌ கூடியது பாட 
மடமாதும்‌ கேட்டு மகிழ்ந்தும்‌--அடவாக 


ஆன்பால்கெய்‌ முப்பழமோ டானநற்‌ சக்கரையும்‌ 


25 


400 


405 ' 


தேன்மொழியாள்‌ ஊட்டிச செழித்தளவில்‌—நூன்மொழியால்‌ 


சினேந்திரனின்‌ சீர்ப்பவனி 


இல்லறமே பாரின்‌ இனிய துறவறமும்‌ 

புல்ல வுரைத்துப்‌ புரிதவத்தின்‌--எல்லையெலாங்‌ 
காவல்‌ புரிந்தியல்பாய்க்‌ காதி வினைகெடுத்து 
கேவல ஞானக்‌ கிளர்மணத்தின்‌—தேவர்புகழ்‌ 
ஈசா நனனென்‌ றிறைஞ்சி இயல்பாகத்‌ 
தேசாய்‌ விளங்கு சினேந்திரன்‌--தேசாகும்‌ 
ஞான மெனுந்தேசம்‌ கற்பொறை யாமமைச்சும்‌ 
மானதனங்‌ கோச மருட்சியாம்‌-ஈனமில்சீர்‌ 


410 


26 அப்பாண்டைநாதர்‌ உலா 
வாய்மை யெனும்பலத்தான்‌ மன்னுதம மேதுருவம்‌ 
தூய்மைபுகழ்‌ வாகன்‌ றுரகம்‌--தீமையிலாச்‌ 415 
சித்தி ஈகர்ச்செல்வன்‌ சீர்மன்‌ னியபொற்பாம்‌ 
முத்தியெனுங்‌ கன்னியுடை மோகத்தன்‌--ஒத்த 
அனந்தகுண சந்தானன்‌ ஆன்ம மரணம்‌ 
புனைந்த திருவாளாம்‌ புல்கச்‌--சினர்தவிராத்‌ 
துன்பமறச்‌ சேதிக்கும்‌ தொல்தேல ராசனாம்‌ 
சண்மதமே போற்றுஞ்‌ சதுர்முகத்தான்‌--வண்மைபெறத்‌ 
தேனொத்‌ திசைபாடச்‌ சேர்ந்து நகைத்தலர்ந்து 
தானொத்துப்‌ பூப்பொகுட்டின்‌ தண்மையுடன்‌—கோனெத்து 
இப்பா ரருளால்‌ எழுந்தே யுலாநடப்பப்‌ 
பொற்பா மணிரெணம்‌ போந்தெறிப்ப--வைப்பார்‌ 420 
முளரிமல்லி முல்லை முழுநீலப்‌ பூக்கொண் 
டுளமகிழ்ந்து தோத்திரங்கள்‌ ஓதி-வளமையுடன்‌ 
சிந்தா மணிபோல்‌ திசைவிளங்க வேதோன்‌ நிக்‌ 
கொந்தார்‌ மலர்ப்பிண்டிக்‌ கோமான்‌ றன்‌] கந்தாரும்‌ 
ஈனந்தீர்‌ பாதத்‌ திறைஞ்சி யடிவணங்கி 
ஆனந்த வெள்ளத்‌ தழுச்தினுள்‌--மாநல்‌ 


அரிவைப்‌ பருவத்து அணங்கின்‌ கேசாதி பாத வருணனை 


அரிவைப்‌ பருவத்தை யைந்து வயதாள்‌ 

தெரிவைக்‌ களையசெழுக்‌ தென்றல்‌--திருவைகிகர்‌ 

தோற்றத்‌ தழகுற்றாள்‌ தூங்கிய வீரியமாம்‌ 

ஏற்ற நிலமா மிவளளகஞ்‌---சாற்றரிய 425 
சஞ்சரிக புஞ்சச்‌ சகோர மெனுமுலையாள்‌ 

கொஞ்சுகிளி யின்சொற்‌ குயில்மொழியாள்‌--செஞ்சொல்மிக 
வாய்ந்ததறுங்‌ கொண்டை வருமம்‌ பிகையவள்‌ தன்‌ 

கூந்தற்‌ கமுகனைய கூந்தலாள்‌--அர்ந்தவயன்‌ 

அன்றுரும மந்தற்‌ கருளினான்‌ வெற்பிலே 

நின்று தவழ்ந்தபிறை நெற்றியாள்‌--ஈன்‌ நியே 

மெய்ம்மை யுடன்முழுக மேலாம்‌ பதமருள்வோன்‌ 

பொய்கைத்‌ தரங்கப்‌ புருவத்தாள்‌--வெய்ய 

பவரோகப்‌ பாகடவன்‌ பார்புகழும்‌ வெற்பில்‌ 

நவமாகுஞ்‌ செண்பகப்பூ நாசிப்‌ புவிமீதின்‌ 430 
சொற்குரியான்‌ வெற்பதனைச்‌ சூழ்ந்த சுனை தன்னில்‌ 

நற்குவளை போன்ற ஈயனத்தாள்‌_—பொற்பணமாம்‌ 

ஐம்‌ தலைஈன்‌ னாகத்‌ தணிநிழலோன்‌ பூஞ்சுனையில்‌ 

வந்தகொடி வள்ளை மணிக்குழையாள்‌--சுந்தரமாம்‌ 


அனந்தலவிசயர்‌ 27 
நற்கமல மீதுறையும்‌ நாதன்‌ சினகிரிமேல்‌ 
சொற்கரிய தொண்டைத்‌ துவர்வாயாள்‌--௩ற்கிழங்கு 
கல்லு குருடனுக்குக்‌ கண்பலிப்பா னன்பொருப்பில்‌ 
முல்லைமுகை யன்ன முறுவலாள்‌- மெல்லவே 
நன்றி யமரர்முடி நாடுப தன்மலைமேற்‌ 
கன்னிக்‌ கமுகுநிகர்‌ கண்டத்தாள்‌--துன்னி 435 
விசும்பு நிமிர்ந்தோங்கும்‌ வேதன்‌ பொருப்பில்‌ 
பசும்பொற்‌ கழையனபைந்‌ தோளாள்‌--இசைந்ததவம்‌ 
மெய்ம்மையெண்‌ ணாயிரவர்‌ வீறு முனிகிரியில்‌ 
மொய்கின்‌ னரர்வீணை முன்கையாள்‌--துய்யபுகழ்ச்‌ 
செவ்வியர்வந்‌ தேத்தும்‌ சிரிகொண்டை வேணுகிரிச்‌ 
செவவிளமீர்‌ ஒத்த செழுமுலையாள்‌--ஒவ்வா 
மலைகுனிய நின்‌ றபிரான்‌ வாழ்தென்‌ மலைபோல்‌ 
மலைகுனிய வென்ற முலையாள்‌--வலம்புரியும்‌ 
கொல்லா வதமருளுங்‌ கோமான்‌ றனக்குநிகர்‌ 
இல்லாத போலும்‌ இடையினாள்‌--சல்லாபஞ்‌ 440 
சாடி வினையறுத்த சாந்தனுறை நற்சயிலத்‌ 
தாடு மணிகாக வல்குலாள்‌--நாடினரைத்‌ 
குன்னடிமை யாக்கும்‌ தலைவனுறை நற்சயிலந்‌ 
துன்னுங்‌ கதலித்‌ துடையினாள்‌--உன்னியே 
மர்க்கடம்‌ நண்ணுபொழில்‌ வாழ்தென்‌ மலையருவிக்‌ 
கர்க்கடக மன்னமுழங்‌ சாலினாள்‌--மிக்கவயன்‌ 
அன்றுசம்‌ பந்தருக்‌ கன்பாய்‌ அளித்தபார்‌ 
கன்றி வராலின்‌ கணைக்காலாள்‌--வென்றியாங 
கொண்டை கிரியருகில்‌ கொண்ட குளந்தன்னில்‌ 
வண்டுறையுஞ்‌ செந்தா மரைத்தாளாள்‌--வண்டமிழோர்‌ 445 
கற்கவர விக்ககடை காட்டுசின்ன வேதமொழி 
நற்கவிதை யன்ன நடையினாள்‌--மிக்க 


தெய்வ மகளிரை ஒத்த பேரழகி 
சுணங்கணிந்த மார்பத்தாள்‌ சொல்லரிய தெய்வ 
வணங்கு நிலத்திழிந்த தன்றாள்‌--வணங்கா 
அதிகவனப்‌ போதில்‌ அரவிந்தப்‌ போதின்‌ 
பொதிந்தமகா லட்சுமியைப்‌ போல்வாள்‌--சிதைந்தமுடி 
செளபாக்கிய போக சரசசல்‌ லாபத்தின்‌ 
செளர்தரவிம்‌ த்ராணியெனுச்‌ தையல்‌- புவனிதனில்‌ 
பாவின்‌ கமலம்‌ படித்தவத னால்மிக்க 
காவின்‌ கிழத்தியென நல்கலாம்‌--மேவியகற்‌ 450 


96 அப்பாண்டைநாதர்‌ உலா 
சிர்மணிகள்‌ தான்புனையச்‌ செவ்விய ளாதலால்‌ 
நீர்மக டன்னை நிகரொப்பாள்‌--பார்முழுதும்‌ 


விற்றலும்‌ போதா விணை நோக்கி னாள்கிலமாம்‌ 
பொற்றொடி போன்ற பொறையினாள்‌--உற்றுமிக 


ஆயத்தாரோடு அமர்ந்து அரிவை வீணை மீட்டிப்‌ பாடுதல்‌ 
நீடும்‌ புரிசைதனில்‌ நேராயந்‌ தன்னோடு 
பீடும்‌ பெறுமணிசெய்‌ பீடத்தின்‌--கூடமர்ந்து 
சொல்லரிய மாதுஞ்‌ சுகோடலன்யாழ்‌ வீணைதனை 
மெல்ல நரம்பி னிசைமீட்டி--ஈல்ல 
குயில்பயில்‌ மென்மொழியாள்‌ கோமா னறங்காத்‌ 
தியல்பயில்‌ வாரணமே லீசன்‌--செயலாம்‌ 455 
அரியினன்‌ மைந்தன்‌ அயனைப்‌ புகன்று 
பரவி விரவிமிகப்‌ பாடி--சரஸ்வதிதன்‌ 
குங்குமங்கள்‌ தங்குகொங்கை கொண்டிலங்கு மங்கையங்கம்‌ 
பொங்கவங்கஞ்‌ சேர்ந்து புணர்ந்துமிக--இங்கிதமாய்‌ 
மின்னைப்பொன்‌ னாக்கினீர்‌ மீதணையினே சேர்ந்து 
என்னைப்பொன்‌ னாக விதுவேளை- என்றென்றே 
எண்ணரசி பாடுமியலே ரிசைகேட்டே 
மண்ணவரும்‌ வாடி மயங்கினார்‌--விண்ணவரும்‌ - 
வீணை தனைவீழ்த்தார்‌ விஞ்சையர்‌ மெய்சோர்ந்தார்‌ 
நாணி மதனற்‌ கணைமறந்தான்‌--காணரிய 460 


ஆகாயப்‌ புள்ளும்‌ அறிவிழந்து வீழவே 
வாகாய்‌ இவள்பாடும்‌ ௮அவ்வளவில்‌--ஏகாத 


வரதன்‌ இரதத்தில்‌ வந்து அரிவையின்‌ எதிர்ப்படுதல்‌ 
ஐந்தாங்‌ கதியடைய அ௮காதிகே டுற்றளவில்‌ 
ஐந்தாங்‌ கல்யாணம்‌ அவற்கியற்றி--ஐந்தாகும்‌ 
தற்புருட காமஞ்‌ சதுவர்ண வீரியத்துச்‌ 
சற்புருடர்‌ போற்றிய நற்சாந்தன்‌--அற்புதன்‌ 
வேண்டுதல்‌ வேண்டாமை யில்லாத வீரனாம்‌ 
பூண்டமலர்த்‌ தாள்காணிப்‌ பூணிலான்‌--பூண்டமதி 
யொத்த குடையன்‌ உவமை தனிலொவ்வான்‌ 
பற்றுபுக ழான்மிக்க பற்றிலான்‌--நித்தன்‌ 465 


வரதன்‌ திருமூர்த்தி மாதி மணாளன்‌ 
இரதம்‌ தனில்வந்‌ தெதிர்ந்தான்‌_— அருகின்‌ 


அனந்தவிசயர்‌ 2 

அருகன்‌ பக்கலிலே அரிவை சென்று தெளிந்து போற்றுதல்‌ 

அனைத்தாய மோடும்‌ அவர்மாட்‌ டணுகி 

உனைத்தெளிந்து பேசுவதே உண்மை--எனத்தொழுது 

பாரரசே பேரரசே பண்ணரசே விண்ணாசே 

சீரரசே வேணு கிரியரசே--தேரரசே 

திவ்யசின நாதனே தேவாதி தேவனே 

பவ்யசென மாங்கமலப்‌ பானுவே--செவ்வி 


கடவா வுலகங்‌ கடந்த பிரானே 
மடவார்‌ வலைகடந்த மாலே-தடமாம்‌ 470 


பமாண மெனுநூலைப்‌ பாரி லுதவும்‌ 

புமானே ௮மாண னெலும்பெம்‌ மானே சிமாணற்‌ 
படைவாளு மில்லாமற்‌ பாரேழு மாளு 

முடையாய்‌ திருமுக்‌ குடையாய்‌ குடியாகும்‌ 
தக்கதிரு ஞானத்திற்‌ றான்மதனை வீத்திட்ட 
முக்கணனே முன்னால்வாய்‌ மொய்கரனே_ தொக்க 
அதிக வினைதன்னா லாற்றுமே லீந்தேன்‌ 
விதிதனிற்புற்‌ பற்றானே வாடி-மதியா 

தடர்வெம்‌ பிணிநகோயின்‌ முற்றுமே லீந்தேன்‌ 
கடல்வீழ்‌ துரும்பாய்க்‌ கலந்தேன்‌--தொடர்ந்துமிக 475 
அண்டிவருங்‌ கூற்றால்‌ அத்தி விளாங்கனியை 
உண்டதுபோல்‌ உள்ளம்‌ உருகினேன்‌-எண்டிசையுங்‌ 
கறங்காய்ச்‌ சுழன்றே கதிநான்கு தன்னில்‌ 

இறந்து பிறக்தேன்‌ இசைந்தேன்‌-நிறைந்தேதான்‌ 
மாயமிகு மானத்தில்‌ மன்னி மலிந்ததனால்‌ 

ஆயன்‌ சிதைத்தமர மாயினேன்‌--சீயவணை 

அத்தி பெறவமர்கத ஆதி முதற்பொருளே 
உற்றதுணை நீயென்றே ஓதிப்பின்‌-- வெற்றிப்‌ 
பரன்றாள்‌ பசுந்தாள்‌ படிர்தாள்‌ பணிந்தாள்‌ 
விரைந்தாள்‌ எழுந்தாள்‌ வியந்தாள்‌-வரந்தாளின்‌ 480 
கின்றுமலர்‌ தூவ நெடுந்தே ரயல்வீதி 

சென்று திசைவிளக்கிச்‌ சென்றதே-- என்ற 


தெரிவைப்‌ பருவத்தாளின்‌ பண்பு நலம்‌ 


தெரிவையெனு மாறைந்தின்‌ சீர்தினமே லொன்றாம்‌ 
பருவ வயதுதனிற்‌ பண்பாள்‌--மருவியகறி 

காதற்‌ குளிகை கருதி னதிசுரத 

தீதிற்‌ பனிதரசத்‌ தின்தேனாம்‌— மா துபர 


30 


அப்பாண்டைநாதர்‌ உலா 
மானந்த வெள்ள மமிர்த ரசபானம்‌ 
வானினதே னுன்கையின்‌ வாழ்வல்லி--தானன்‌ 
மரகத மெய்யொளியா மனோகர மஞ்சரி 
விரகவலங்‌ காரி விபூதி--வருவேள்‌ 485 
கணைக்கி லக்க மாகியகற்‌ காமநிதி யன்னாள்‌ 
இணைக்குலக்கக்‌ தன்னி லிணையாள்‌--வணக்கமுயர்‌ 
தெரிவைப்‌ பெண்ணின்‌ உருவ கலம்‌ 
ஆனபடி யானை£டை ஆனமட மானின்‌ விழி 
யானகுயி லான மொழியானாள்‌--வானினிடு 


சாபவன ரூபச்‌ சலாப மயிலிந்த்ர 
கோபவன ரூபக்‌ கொடிப்பவள--சோபிதமாம்‌ 


மையொப்‌ பனகுஞ்சி வஞ்சி யபரஞ்சி 

மெய்யைம்பான்‌ வண்கிளி மிஞ்சுகொஞ்சி--எய்யும்‌ 

வனச முகிழுடனே வாது பொரவோ 

வனமா மலைமற்‌ பொரவோ--கனிரச 490 

சூதுடனே வாது தொடங்கவோ சொல்லரிய 

கோதிலிள நீர்கண்ணில்‌ குத்தவோ--காதல்மிகு 

மாரன்‌ முடிக்கு மணிதா னவிடவோ/பொஜற்‌/ 

பூரண கும்பம்‌ புடைக்கவோ-கூறிட்டு 

பட்டுக்கச்‌ சிட்டுச்செப்‌ பொத்தொப்பற்‌ றுக்குப்புற்றுக்‌ 

திட்டிக்‌ கொட்டிக்கப்பட்‌ டுக்கென்ன--மட்டுக்கற்‌ 

பூரத்தைச்‌ சாரித்துப்‌ பூரித்திட்‌ டாரித்துச்‌ 

சீரொத்திட்‌ டாரத்தைச்‌ சேர்வித்துப்‌--பாரிதத 

கொங்கையாள்‌ ஆகாய கொங்கையாள்‌ செங்காந்தள்‌ 

நங்கையாள்‌ நன்கமல நங்கையாள்‌--மங்கை 495 
மகளிர்‌ நீராடல்‌ 

பவளக்‌ கொடியிடையீர்‌ பாகின்‌ மொழியீர்‌ 

தவளத்‌ தரளநகை தாரீர்‌ தவனாகும்‌ 

அத்தனெங்கள்‌ கோமான்‌ அனகன்‌ அறவாழி 

முத்தன்‌ முழுதுணர்ந்த மூர்த்தியே நித்தமாய்‌ 

கொண்டை மலையருவி கொண்ட குளந்தன்னில்‌ 

மண்டல மெண்கொண்ட மானனையீர்‌--௮ண்டியே 

நீராட என்னோடு நீராட நன்னீர 

நீராட வாருமென நீராடச்‌ சீரார்‌ 

பளிங்கு மாடத்தை அணுகிய பாவை பரமன்‌ 
உலாக்‌ காண்டல்‌ 

பளிங்குகெழு மாடத்தைப்‌ பாவை அணுகி 

விளங்கு மணுவில்‌ விளங்கத்‌--துளங்கியே 500 


அனந்தளிசயர்‌ 31 
ரத்தினபீ டத்திருந்து நாகரிக மாம்பஞ்ச 
ரதீதினவன்‌ னந்தன்னா லர்ச்சிக்க]_ ரத்தினத்தின்‌ 
வட்டிகைமேற்‌ பூந்தாரி வண்மை யுடன்கொண்டு 
தொட்டினிமை யாக வேதொகுத்துத்‌--திட்டமாய்க்‌ 
கொண்டை மலைமீது கோமான்‌ நிருகிலைய 
மண்டபங்கள்‌ சூழ்ந்த மஇள்வாயில்‌--உண்டாம்‌ 
படியும்‌ பரம நறுங்காத்‌ தொனிப்பும்‌ 
வடிவா யமைத்து மகிழ்ந்த--முடிவெல்லை 
குற்றசெற்ற பத்தற துத்தி சதபத்திற்‌ 
பற்றறப்பற்‌ றற்ற பராபரன்‌--மற்றுமிகு 505 
தேஜெத்து வானெத்து சீரொத்து நேரோத்து 
பூமொய்த்தும்‌ பேர்பெற்றுப்‌ பூரித்துத்‌-தானெத்த 
பிண்டியான்‌ அண்டர்தொழப்‌ பிண்டியான்‌ மண்டலமெண்‌ 
கொண்டையான்‌ கொண்டைநறுங்‌ கொண்டையான்‌-— 

[வண்டமிழோர்‌ 

என்னவிறை யென்னபர னென்னசின னென்னசெய 
னென்னகுண னென்னநிதி யென்னவே_வன்னமொடு 
வாத்தியங்க ளேயொலிப்ப வண்புலவர்‌ தாம்படிப்ப 
நாற்றிசையும்‌ ஏத்தி நலஞ்சிறப்ப--மேற்றிசையின்‌ 
நின்றான்‌ நடந்தான்‌ நெடுந்தே ரெதிரோடிச்‌ 
சென்றாள்‌ வணங்கி மிகச்சேர்க்து--நன்றாக 510 


தேரெதிரே சென்று தெரிவை வணங்கி வேண்டுதல்‌ 


ஈரைர்‌ தவதார மொன்றின்‌ இயல்பாகச்‌ 

சீரின்‌ கணத்துதியைச்‌ செப்பவே--பாரின்௧ண்‌ 
ஆதி மருபூதி அய்ய வருளென்றாள்‌ 

சோதிமரு பூதிச்‌ சுடரென்றாள்‌--நீதியாம்‌ 

அவச்சிர கோடனாம்‌ அத்திமத மேயென்றாள்‌ 
வவச்சிரக்‌ கோட்டுக்‌ கிறையென்றாள்‌ ஒவ்வாத 
சகசிரா கற்பகத்திற்‌ சாரமர வென்றாள்‌ 

சகசாரம்‌ பூணாச்‌ சயம்பு--செகம்போற்றும்‌ 
அக்கினி வேகத்‌ தருந்தவனே காமத்தின்‌ 
அக்கனிவே கந்தீர்த்த அய்யனென்றாள்‌-—விஃகினமில்‌ 3515 
வானச்‌ சுதத்தின்‌ வருமரனே யென்றாள்‌ 
கோனச்‌ சுதநற்‌ குணவென்றாள்‌ -தானியலாம்‌ 
மானவச்சிர நாபியெனும்‌ வாழ்சக்‌ கரவென்றாள்‌ 
நானவச்சர நாபி நளினவென்றாள்‌-— மன்னும்‌ 


அப்பாண்டைநாதர்‌ உலா 
நவக்கிர வேத்தின்‌ கனமத்‌ திபதேவா 
நவக்கிரகவே கந்தீர்த்த நாதா--புவிமீதின்‌ 
அனந்த மகராய வருள்பாரு மென்றாள்‌ 
௮னந்தகுண மிக்க வயனென்றாள்‌--சினந்தவிர்ந்த 
ஆனந்த கற்பத்‌ தமரேட்‌ இரவென்றாுள்‌ 
ஆனந்த வேகத்‌ தவனென்றாள்‌--ஞானமிகு 320 
பாரீச நாதப்‌ பராபரனே காவென்றாள்‌ 
பாரிசர்‌ போற்றும்‌ பதவென்றே--தேரிசர்‌ 
தம்மைத்‌ துதிப்பதற்குத்‌ தக்க தவஞ்செய்தேம்‌ 
இம்மைதனிற்‌ பெண்பிறந்த யாமன்றே-செம்மரைந£ற்‌ 
பாதந்‌ தனில்வணங்கிப்‌ பாதம்‌ தனில்நுடங்கிப்‌ 
பாதந்‌ தனிலமரர்‌ தான்பரவப்‌-—போதவே 
பன்மணிநற்‌ பொற்றேரின்‌ பார்விளங்க வேதோன்றி 
நன்மணிசேர்‌ வீதி தனில்நஈடந்தார்‌--மின்னனை யாள்‌ 


பேரிளம்பெண்‌ வந்து பெருமானைப்‌ பணிதல்‌ 


பேரிளம்பெண்‌ ணென்பாள்‌ பெருக்கிய வாறாறின 
சீரியலு மேவயதாள்‌ செப்பவே- பாரின்‌ 325 


கலையி னகலமெலாங்‌ கற்றுதெரி சிக்கும்‌ 
கலையின்‌ வசனமொழிக்‌ கல்வி விலையில்‌ 
கொடிசேர்ந்த மரதரமே கூறுகெனச்‌ சற்றே 
முடிசாய்ந்து நின்ற முலையாள்‌-— வடிவாகும்‌ 
மாடக வீணை மதுரமொழிச்‌ செங்கனிவாய்ப்‌ 
பாடகி வந்து பணிந்தாளை--நீடுபுகழ்‌ 


சேடியர்‌ வினாவும்‌ பேரிளம்‌ பெண்ணின்‌ மறுமொழியும்‌ 

அங்கங்களுக்கு அழகு அவனைப்‌ போற்றுதலே 

ஆர்ந்த மடமாதே அன்னநடை மின்னரசே 

கூந்த லழகேது கூறென்ன--வரய்ந்தசினன்‌ 

திர்த்தமலர்ச்‌ சேடை திருவழக தாமென்றாள்‌ 

எத்துநுதற்‌ கேதழகி தேதென்ன--தீர்த்தற்கு 320 
நன்றர்ச்‌ சனைகெந்தம்‌ நல்கு திலதமிரு 

கண்ணுக்‌ கழகேது காட்டென்ன--புண்ணியகற்‌ 

சுந்தரமா முச்சவத்தின்‌ சூழ்பா லியல்முளேயே 

அம்தவிழிக்‌ கானந்தம்‌ அல்லவோ-பைந்தாள்‌ 


செவிக்கழ கேதென்ன திருமேற்‌ நிசையான்‌ 
மொழிச்சுருதிச்‌ சொல்லதைமுன்‌ கேட்பப்‌--புவிமீதே 


௮னந்தவிசயர்‌ 33 
நாவு தனக்கழ கேதென்ன நயந்துரைப்ப 
மேவுமெழுத்‌ தைந்தோது மேன்மையே--பூவையே 
கண்டம்‌ தனக்கழகு காட்டென்‌ நியம்பினாள்‌ 
கொண்டையான்‌ தங்குமருங்‌ கோயிலே--உண்டழகா 335 
கைக்கழ கேதென்னக்‌ கவளமுனி வர்க்கிதல்‌ 
மெய்க்கழ கேதென்று விளம்பினாள்‌-—மிக்கசினன்‌ 
பாத மலரிற்‌ பணித லழகென்றாள்‌ 
பாதந்‌ தனக்கழகே பாரர்த்துரையாய்‌-ரீதமுடன்‌ 
தீர்த்ததி வந்தனையே சேர்ந்த வழகென்றே 
பேர்த்தகுயில்‌ வவ்வுமொழி யாரிருப்ப--வார்த்தைமொழி 


அவ்வையொருத்தி அங்கு வருதலும்‌ அவனை வரவேற்றுப்‌ 
பேரிளம்பெண்‌ தன்‌ ஐயம்‌ வினாவித்‌ தெளிதலும்‌ 
அவ்வை யொருத்தி பவளணுகா வாசலின்கண்‌ 
செவ்வடியாள்‌ சேடிகண்டு செப்பவே--ஒவவும்‌ 
வரவிடு வென்றுரைத்து வந்தெதிர்‌ கொண்டு 
புரிசை தனிலழைத்துப்‌ போந்து--வரிசைபெறும்‌ 340 


ஆசனத்தின்‌ மீதிருத்தி அவ்வை தனைநோக்கி 
வாச மலர்க்குழலாள்‌ வண்மையுடன்‌-—தேசுடனே 


முப்பொருளில்‌ முதற்பொருள்‌ 
மெய்ப்பாக வேநின்று மேதினியிற்‌ பேரான 
முப்பொருளி லாரே முதலாவார்‌- செப்பின்‌ 
உரையென்‌ னெனக்கென்றாள்‌ ஓதுமவவை சொல்வாள்‌ 
வரிசைபெறக்‌ கேளினிதாய்‌ மாதே--பிரமன்றான்‌ 
மெளஞ்சியுடன்‌ குஞ்சி மணிச்சரமுங்‌ கைத்தண்டும்‌ 
பெளஞ்சிமுக ஐன்காகப்‌ பண்ணி--சமைஞ்சமகள்‌ 
ஆகும்‌ தலோத்தமைமேல்‌ ஆசையாய்‌ மோகித்தான்‌ 
வாகு பெறுமாலும்‌ வாழசுரன்‌--தேகத்தின்‌ 545 
மார்பு தனைப்பிளந்தும்‌ வன்சமரில்‌ அர்ச்சுனர்க்காய்‌ 
பாரிலச்‌ சியோதனனைப்‌ பாற்றியும்‌— பூரித்த 
வாசுகி மேற்பள்ளி வண்மை பெறத்துயின்றும்‌ 
தூசெடுத்து நன்மரத்தில்‌ தொத்தியும்‌-தேசொளியார்‌ 
ஈரெட்டி ஒயிரமாம்‌ இந்துநுத லார்போகஞ்‌ 
சேர்மிகு மோகமுறச்‌ சேர்ந்தார்‌ காரீசன்‌ 
முப்புரமே தானெரித்து முன்கைக்‌ கபாலமொடு 
அப்ப வினையால்‌ அவனிரந்தும்‌— செப்பின்‌ 
மசானத்தின்‌ நீறதனை மன்னியங்‌ கம்பூசிப்‌ 
பிசாசினுடன்‌ ஆடுகின்ற பித்தன்‌--வசீகரமாய 550 
30 


அப்பாண்டைநாதர்‌ உலா 
என்புபுனை மாலை இயல்பாக வேதரித்துக்‌ 
கொம்புபுனை வாரணத்தை யேகொன்றும்‌--செம்பாய்‌ 
சருமம்‌ தனையுரித்துச்‌ சாத்திமெய்‌ போர்த்தும்‌ 
உருவத்திற்‌ பா தியுமைக்‌ சீந்தும்‌--விரிசடைமேல்‌ 
கங்கை தனைச்சுமந்தும்‌ கைச்சூலர தான்பிடித்தும்‌ 
அங்கை தனில்மழுவும்‌ மான்‌ றரித்தான்‌-—மங்கைநல்லாய்‌ 
மற்றும்‌ பலவென்ன மால்கொண்டு மோகத்தால்‌ 
பித்த ரெனவே பிரமித்தார்‌--உற்றதுகேள்‌ 


வினை செற்ற அருகனே மேலாம்‌ முதல்வன்‌ 


இந்தியங்க ளைந்தும்‌ இயலாக மோகமுடன்‌ 

சிந்தைதனில்‌ அற்றுவிழுஞ்‌ செல்லாதால்‌--நிந்தைமிகு 555 
குற்றமெனும்‌ ஈரொன்பான்‌ கூறரிய காதிவினை 

செற்றம்‌ முதலகன்‌ ற செல்வனே- மற்றும்‌ 

அனந்தகுணம்‌ நான்கால்‌ அகிலம்‌ உணர்ந்து 

மணந்திகழும்‌ பொன்னெயிலுள்‌ மன்னிக்‌--கணஞ்சூழ்ந்த 
கெந்தகுடி. தன்னில்‌ கிளரவரி தான 

அந்த மிகுமடங்க லாசனமேல்‌--நந்தார்‌ 

கமலமலர்க்‌ கர்ணிகையிற்‌ கையிற்றான்‌ விரல்விட்டு 

அமைய விருந்த அருகேசன்‌--சமியன்றான்‌ 

அல்லாம்‌ லாமத்தார்‌ அரவு தனக்கன்று 

உல்லாச மந்திரமே ஓதினோன்‌— சொல்லின்‌ 560 


சுருதிமொழி நாலெடுத்துச்‌ சொன்ன னெனவே 
பருதி தனிலிருந்து பண்பாய்க்‌— கருதி 


வினாவுரையாக அருகன்‌ புகழைப்‌ பேசுதல்‌ 
உலக முழுதும்‌ உணர்ந்தோ னவனே 

இலகிய முக்குடையன்‌ யாரே உலகெலாஞ்‌ 
சாரவுரைப்‌ போன வனே சன்னிதியில்‌ வந்தளவில்‌ 
தீரா வினைதீர்ப்‌ பவன வனே-— பாரின்‌ 

பணப்பந்த லானவனே பார மகமேரின்‌ 

மணப்பந்தல்‌ வந்தே மூழ்ந்து--தணிப்பாய்‌ 

இறந்தும்‌ பிறவா வியல்புடையோ னார்தான்‌ 
அறந்தழுவ மானைய னார்தான்‌--ச றந்தபுகழ்‌ 365 
கொல்லா வதமே கூறியுரைப்‌ போனார்தான்‌ 

வில்லாள்‌ மதனைவென்றோன்‌ வேறார்சொல்- எல்லாரும்‌ 
துன்னி யமரர்‌ துலங்கு மணிமகுடம்‌ 

மனனுபா தாம்புயத்தன்‌ மற்றார்சொல்‌-உன்னித்‌ 


அனந்தவிசயர்‌ 35 
தனக்குவமை யில்லாமல்‌ தன்னடியைச்‌ சேர்ந்தோர்‌ 
மனக்கவலை நீக்கும்‌ வரத்தார்‌ -இணக்கத்‌ 
தவனே யயனாம்‌ அவனேமால்‌ என்றும்‌ 
அவனே தேதீச னாகும்‌-அவன்றன்மேற்‌ 
பாடல்‌ புகழ்பரவின்‌ படித்து மிகவோ தக்‌ 
கூடு மமரர்‌ குழாம்பரவல்‌— நாடியே 570 


பொன்னுலகி னுய்க்கும்‌ புகழுத்‌ தியர்பதமும்‌ 
மன்னுமென வேசொன்னாள்‌ மற்றினிதாய்‌--மின்னையே 
பாகம்‌ பெண்ணுடையார்‌ பரமராவரோ 2 
மோகம்‌ தனில்நீடி முன்தபசு மேயழித்துப்‌ 

பாகத்திற்‌ பெண்ணுடைய பண்பினரை- மோகத்தால்‌ 
குன்றி தனைச்செம்பொற்‌ குன்‌ றகுன்‌ ற மோடேதான்‌ 
என்றி நடப்போரை என்செய்வோ--மின்‌ மினியே 
துன்னி யிருட்டறுக்கும்‌ தோற்று மதியொளியால்‌ 
என்னவெணு மேழரை என்செயலாம்‌--மின்னொளியாரச்‌ 
சல்லாப மோகத்தின்‌ சார்ந்து மிகவழுந்தும்‌ 
எல்லரரை யுந்தெய்வ மென்றுரைத்தால்‌--நல்லாய்கேள்‌ 37/5 


மாற்றற்ற பொன்றனக்கு மன்னுதரா வேற்குமோ 
ஏற்றமணிக்‌ காச மிசையாதென்‌--வாய்த்தபுகழ்‌ 


அவ்வை அறமொழி உணர்ந்து அருகனடியைப்‌ 
புகழ்ந்து போற்றுதல்‌ 
அவ்வை யறமொழியை அன்பாக வேயுணர்ந்து : 
கொவ்வைக்‌ கனிவாயாள்‌ கொண்டாடி--அவ்வையே 
அன்பாக வென்றன்‌ அகமகிழப்‌ போதித்தே 
நன்பாக வென்சென்மம்‌ நல்கினாய்‌--பண்பாக 
அவ்வையடி தான்பரவி ஆனம்‌ தமிர்தமிகச்‌ 
செவ்வி யுடன்பருக யேசெழிக்கும்‌--அவ்வளவில்‌ 
அப்பாண்டை நாதரின்‌ தெய்வப்‌ புகழ்‌ 
அப்பாண்டை நாதன்‌ அகில சினனாதன்‌ 
கற்பாந்த நாதன்‌ கணகசகாதன்‌--மெய்ப்பாக 580 


மாமுனிவர்‌ தங்கள்கோன்‌ மண்ணவர்கோன்‌ 
/விண்ணவர்கோன்‌ 
தாம மணிந்த தரணர்கோன்‌-—நாமமுயா 


திவ்வியவாக்‌ சீசன்‌ திருமூன்‌ றநுல€சன்‌ 
செவ்வி யறவாழி சேர்த்தீசன்‌--ஒவ்வுமையின்‌ 
முத்த னவர்தனித்தன்‌ மூவுலக மேயுணர்ந்த 
சித்த னசித்தன்‌ செகப்ரசித்தன்‌--வித்தகர்செய்‌ 


36 அப்பாண்டைநாதர்‌ உலா 
அந்தரத்த மந்திரத்தின்‌ அந்தநற்‌ சிந்தனை க்கண்‌ 
அந்தபர மன்றங கும்மருகன்‌--சுந்தரமாம்‌ 


அண்டர்‌ பரவ அருமணிநற்‌ பொன்முரசுந்‌ 

தெண்டிரை யோசைத திசைத்தொலிப்பக்‌--கொண்டைதனில்‌ 
385 

பொற்புநவ ரத்னம்‌ புனைந்து கதிரிலங்கும்‌ 

புற்ப மிகநிறைந்த பொற்றேரின்‌--சற்பகிழல்‌ 

சங்க ரனமரத்‌ தக்க துதிபாடி 

பொங்க முடன்பூப்‌ பெயல்பொழியப்‌--பொங்கும்‌ 


மணிமாட வண்கதலி மன்னுகொடி பூகம்‌ 
மணிவீதி தன்னி லவரேக--மணிசேர்‌ 
மடவார்‌ அருகன்‌ தேரெதிரே வந்து வணங்கி வாழ்த்துதல்‌ 
சிலம்பு கலகலெனச்‌ செம்மே கலையை 
புலம்பச்‌ சலசலெனப்‌ போர்த்து-கலஞ்சிறப்ப 
வந்தா னெனவே வணங்கி யெதிரே 
கொந்தா ரிருகரமே கூப்பி சிர்தா 590 
மணியேநற்‌ பச்சை மலையேநன்‌ னெஞ்சின்‌ 
அணியே அயனே அருளே--தனிமையே 
வேத விழுப்பொருளே வேதமே வேதத்தின்‌ 
பாத மயமே பரஞ்சுடரே மாது 
பரமே பராபரமே பண்ணவனே விண்ணவனோர்‌ 
விரவிய தத்துவத்தின்‌ வித்தே-அ௮ரசனே 
ஆதி முதலே அமரர்தொழு மர்ச்சனையே 
சோதியே மூவுலகின்‌ சொர்ணமே-— போத 


மதியே நெடுமாலே வானோர்க்கு மெட்டாத 
கதியே விதியே கதிரே துதிமிக்க 595 


வானே ரமுதமே வண்மைப்‌ பொருளே 

தானே மிகத்தேடு வார்தனமே--கோனேமுன்‌ 
கற்றோர்க்கு ஞாலமே கல்லோர்க ளாலமே 
பெற்றோர்‌ மனத்திற்‌ பெருந்தகவே--உற்றோர்‌ 
சிவமே தவத்தோர்கள்‌ செல்வமே சீலத்‌ 
தவமே வரமளிக்குக்‌ தாயே புவிமீதின்‌ 
நாடிச்‌ சுரந்தொழுகி நல்லன்ப ராங்கன்றை 
தேடியறப்‌ பாலூட்டுக்‌ தேனுவே--கூடித்தன்‌ 


தஞ்சமெனுஞ்‌ சொன்னாரஞ்‌ சாலிக்‌ கொழுந்தெழுந்து 
மிஞ்சச்‌ சொரிகாள மேகமே--பஞ்சமித்தர்‌ 600 


அனந்தவிசயர்‌ 37 
கூக்கொண்டு சொல்மாரர்‌ குற்றமெனுஞ்‌ செற்றைகளைப்‌ 
போக்குக்‌ தரங்கப்‌ புனைகடலே--ஆக்கமாம்‌ 
புள்ளினங்கள்‌ வண்டினங்கள்‌ போலு மிகச்சேர்வே 
உள்ள மகிழுமுயர்‌ கற்பகமே--மெள்ளவே 
மண்‌ மீ தடியார்த மாற்றம்‌ வினைப்பனியைக்‌ 
கன்ற வெறிக்குங்‌ கதிரவனே--நின்னையே 
அன்னையே வந்தடைந்தோர்‌ அஞ்ஞான மாமிருளை 
முன்னி யகற்று முழுமதியே--துன்னியே 
மன்றாடு பத்தர்‌ மனமிடியைப்‌ போக்குதற்கு 
நன்றாக வாய்த்த நவநிதியே_வென்றேர்கள்‌ 605 


ஆதாரத்‌ தானே அடியேன்‌ மனமகலாப்‌ 
போ தாரும்‌ பிண்டிகிழற்‌ பூரணனே--பாதார 


விந்தா ரவிந்தத்தின்‌ மீது வருபோதா 
சிந்தா சுசிந்தா நிசிந்தாவெண்‌--கொரந்தார்‌ 


மங்கையரின்‌ மங்கல வாழ்த்து 
மலர்ப்பிண்டி யானடியில்‌ வாழ்த்தி மலர்தூவி 
சிலமா னனையரொடு சேர்க்தே விலையில்‌ 
கொடிநே ரிடைதுவளக்‌ கோலம்‌ திவளப்‌ 
புடைமுலை முற்றம்‌ புணர்க்து-துடியிடையாள்‌ 
குங்குமநன்‌ னீரால்‌ குளிர்வசந்தர்‌ தானாடிப்‌ 
பொங்கி மிகவாழ்த்தி யேபுகல்வாள்‌--இங்குலகின்‌ 610 
திங்கள்மும்‌ மாரி திறலாக வேபொழிய 
எங்க ளருகனற மேலீறச்‌--செங்கோலே 
நன்மை யரசாள்க நாடுசெழித்‌ தேவிளைக 
தன்ம மிகுசெனமே தான்தழைக்க-- நன்மையாம்‌ 
முத்தமிழே பாரில்‌ முயற்சிபெற வேவீற 
மற்று மிகப்புலவர்‌ வாழ்கவே--நித்தநித்தம்‌ 
புங்கவன்றன்‌ பாடல்‌ பொலிவு பெறவீரக்‌ 
கங்கைகுலத்‌ தோர்வாழ்க காசினியில்‌--இங்கிதமாப்‌ 
உண்மை முனிவ ருலகில்மிக வாழ்கவென 
வண்மை பெறத்துதித்து வாழ்த்தினுள்‌--செம்மை 615 


எல்லாரும்‌ போற்ற ஈறுங்கொண்டை அருகம்தன்‌ 
உலாப்போந்தான்‌ 


நிலமடவார்‌ நீர்மடவார்‌ நீடுபுகழ்‌ வெள்ளி 
மலைமடவார்‌ காக மடலார்‌--குலமடவார்‌ 
பேதை முதலாகப்‌ பேரினம்பெண்‌ ணந்தமாய்‌ 
ஏதமி லெப்பருவத்‌ தெல்லோரும்‌--நீதியால்‌ 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


வந்திறைஞ்சி வாழ்த்தி மலர்மாரி தூவவே 
அந்த£றுங்‌ கொண்டை அருகந்தன்‌--சுந்தரமரய்‌ 


பொல்லா வினைசனத்திற்‌ போக்கி விடும்புனிதன்‌ 
எல்லோரு மேத்த யினிமையுடன்‌--சொல்லால்‌ 


நிறைக்க மிகுபொருளாம்‌ நீடுங்‌ கிரிமேல்‌ 
உறைத்தபிரான்‌ போந்தான்‌ உலா. 620 


நூற்பயன்‌ 
வெண்பா 


ஏழுல கத்தோரும்‌ ஏழுகிரி யுற்றோரும்‌ 

ஏழுபரு வத்தோரும்‌ ஏத்தவே--சூழும்‌ 

மலையுடை பானப்பன்‌ வாழருச னிம்மூன்‌ 

துலகுடையான்‌ போந்தான்‌ உலா, 1 


கருதித்‌ தொழுமன்பர்‌ காட்சியான்‌ கொண்டை 

அருகன றங்‌ காத்தருளு மையன்‌--விரவியசீர்‌ 
தொங்குகண்டை யங்கண்விஞ்சு துங்கவெங்க யற்கணிங்கு 
தங்குதுங்கப்‌ பங்கயங்கத்‌ தாள்‌. 2 


மன்னியுல காளலாம்‌ வாழ்நிதியைச்‌ சேரலாம்‌ 

துன்னி வினையைத்‌ துணிக்கலாம்‌--நன்மைபுகழ்‌ 

வித்தைக்‌ கனந்த விசய னுரைத்தவுலா 

நித்தம்‌ படித்தால்‌ நினைந்து, 3 


உலா இலக்கியம்‌' 


அம்மையப்பர்‌ 
கனகசபை நாதன்‌ உலா 
அருணாசலக்‌ கவிராயர்‌ 
அவிநாசி உலா 
பேரூர்‌ உலா 
அழகிய கூத்த தேசிகர்‌ 
செப்பறை உலா 
அனந்தவிசயர்‌ 
அப்பாண்டை நாதர்‌ உலா 
ஆதித்தர்‌, ௮, க. 
காரம்ராசார உலர 
இரட்டையர்‌ 
ஏகாம்பரநாதர்‌ உலா 
எல்லப்பப்‌ பூபதி 
திருப்பனந்தாள்‌ உலா 
ஒட்டக்கூத்தர்‌ 
இராசராசசோழன்‌ உலா 
குலோத்துங்கசோழன்‌ உலா 
விக்கிரமசோழன்‌ உலா 
கந்தசாமிப்‌ புலவர்‌ 
திருப்பூவணநாதர்‌ உலா 
கந்தப்பையர்‌ 
திருத்தணிகை உலர 
கபாலமூர்தீதிப்‌ பிள்ள 
சிவசுப்பிரமணியர்‌ 
திரு முருக உலா 
காளமேகப்‌ புலவர்‌ 
திருக்காளத்திகாதர்‌ உலா 
சங்கராச்சாரியர்‌ 
ஞான உலா 





சரவணமுத்துப்‌ புலவர்‌ 
நெல்லை வேலவர்‌ உலா 
சிவக்கொழுந்து தேசிகர்‌ 
கோடீச்சுர உலா 
தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ உலா 
சிவபிரகாச சுவாமிகள்‌ 
திருவெங்கை உலா 
சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌ 
திருக்கடவூர்‌ உலா 
சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ 
மயூரகிரி உலா 
சேரமான்‌ பெருமாள்‌ தாயனார்‌ 
திருக்கைலாய ஞான உலா 
சேறைக்‌ கவிராச பிள்ளை 
சேயூர்‌ முருகன்‌ உலா 
திருக்காளத்திநாதர்‌ உலா 
வாட்போக்கொதர்‌ உலா 
தீத்துவராயர்‌ 
சிலேடை உலா 
ஞானவிகோதன்‌ உலா 


திரிகூடராசப்ப கவிராயர்‌ 
திருக்குற்றாலநாதர்‌ உலா 
நம்பியாண்டார்‌ நம்பி 
ஆளுடைய பிள்ளாயார்‌ 
திருவுலா மாலை 
நாராயணசாமி ஐயர்‌, 
பின்னத்தூர்‌ 
தென்தில்லை உலா 
படிக்காசுப்‌ புலவர்‌ 
சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ 
உலா 


1. இப்‌ பட்டியலில்‌ தரப்பட்டுள்ள விவரம்‌ சிதம்பரம்‌ மணிவாசகர்‌ நூலகம்‌ 
வெளியிட்டுள்ள இறா. ௩. வி. செயராமன்‌ எழுதிய £ உலா இலக்கியங்கள * என்னும்‌ 
நூலைத்‌ தழுவி அமைக்கப்பெற்றது. உலா இலக்கியங்கள்‌ பற்றிய விரிவான 
செய்திகளை அந்நூலுள்‌ காணலாம்‌. 


40 அப்பாண்டைகாதர்‌ உலா 


பண்டாரக்‌ கவிராயர்‌ 
திருவிலஞ்சி முருகன்‌ உலா 
பல பட்டடைச்‌ சொக்கநாதப்‌ 
புலவர்‌ 
தேவை உலா 
பிச்சுவையர்‌, சிலேடைப்‌ புலி 
குன்றக்குடி சண்முகநாதர்‌ உலா 
புராணத்‌ திருமலை நாதர்‌ 
மதுரைச்‌ சொக்கநாதர்‌ உலா 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
திருவிடைமருதூர்‌ உலா 
வீரராகவ முதலியார்‌, அந்தகக்‌ 
கவி 
கயத்தாற்றரசன்‌ உலா 
கீழ்வேளூர்‌ உலா 
திருக்கழுக்குன்றத்து உலா 
திருவாரூர்‌ உலா 
வெறிமங்கைபாகக்‌ கவிராயர்‌ 
மருங்காபுரி உலா 
வேத நாயக சாஸ்திரி, 
சுவிசேடக்‌ கவிராயர்‌ 
ஞான உலா 
வேலைய தேசிகர்‌ 
மயிலத்து உலா 


ஆசிரியர்‌ பெயர்‌ காணா உலா 


காலகள்‌ 


அழகியமம்பி உலா 
உண்மை உலா 
கடம்பர்‌ கோயில்‌ உலா 
காளி உலா 
குலசை உலா 
சங்கரசோழன்‌ உலா 
சங்கரநயினார்‌ கோயில்‌ 
சங்கரலிங்க உலா 
சிறுத்தொண்டன்‌ உலா 
சேனைத்தலைவர்‌ உலா 
தருமைஞான சம்பந்தசாமி 
உலா 
திரிசிரகிரி உலா 
திருக்குவளை தியாகராச 
சுவாமி உலா 
திருச்சிறப்புலியூர்‌ உலா 
திருச்செந்தூர்‌ உலா 
இருப்புத்தூர்‌ உலா 
திருவேங்கட உலா 
தில்லை உலா 
நடுத்தீர்வை உலர 
பரராசசேகரன்‌ உலா 
புதுவை உலா 
முப்பன்தொட்டி உலா 
விருத்தாசல உலா 


சிறப்புப்பேயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 


எண்‌: 


விர்‌ 


அக்கினி 206 
அக்கினி வேகத்து அருந்தவன்‌ 515 
அக்கினி வேகம்‌ தீர்த்த அய்யன்‌ 


515 
அகலூர்‌ 91 
அகளங்கன்‌ 0௪ 
அகன்ற மலர்த்தாளான்‌ ஆதி 
அருகன்‌ 317 
அகாதி 462 
அகில்‌ மரம்‌ 106 
அகில சினனாதன்‌ 580 
அகிலம்‌ 557 
அகிற்புகை 269 
அகோச பவக்கடல்‌ 861-362 
அகோசம்‌ 361 
அகோரன்‌ 361 
அங்க பூர்வம்‌ முதனூல்‌ 54 
அங்கம்‌ 550 
அச்சு 198 
அச்சுதன்‌ 16, 516 
அச்சுபதி 120 
அச்சுவத்தம்‌ 109 
அசுரகுமாராதி 215 
அசுர குமாராதியான 
பதின்மர்‌ 215 
அசுரன்‌ 545 
அசோகமரம்‌ 107 
அசோகன்‌ 2 
அஞ்சன மலை 33 
அஞ்ஞானம்‌ 604 


கண்ணி எண்‌] 


அட்ட குணக்‌ கன்‌ நினான்‌ 59-60 
அட்ட திக்கு 72 
அடர்ந்த மலர்ப்பிண்டி ௮45 
அடி 367 


அடும்பொன்‌ ...அமரேந்திரன்‌ 316 


அண்டர்‌ 65, 68, 94, 189, 228, 

380, 507, 5835 
அண்டர்‌ உலகு 228 
அண்டர்‌ முனிவோர்‌ 04 
அணி 591 
அணிசு 195 


அணிமறுவார்‌ நன்மார்பன்‌ 171 
அணியா உருவே திருமூர்த்தி 160 


அணியா தழகியான்‌ 2 
அணு 500 
அணுகா வாசல்‌ 539 
அணை 274 
அத்தம்‌ 130 
அத்தன்‌ 2; 497 
அத்தி 476, 479, 513 
அத்தி பெறுந்தரணன்‌ 314 
அத்தி மதம்‌ 513 
அத்தி விளாங்கனி 476 
அத்தி விளாங்கனியை உண்‌ 
டதுபோல்‌ 476 
அதிசயப்‌ பூங்கா 114 
அதிசுரதம்‌ 483 
அந்தரம்‌ 230, 231 
அந்தரத்த மந்திரம்‌ 564 
அந்தன்‌ 428 
அப்பச்‌ 33 


42 அப்பாண்டைநாதர்‌ உலா 


அப்பன்‌ 55, தூ. ப. 1 
அப்பாண்டைநாதன்‌ 30, 185, 560 
௮ப்பரண்டை நாயகர்‌ தா.” 2 
அப்புறுக்தோணி 395 
அபரஞ்சி 260, 489 
அபிராமி 127 
அம்பிகை 76, 427 
அம்பிற்கொடிய கண்ணாள்‌ 400 
அம்புயத்தின்மேல்‌ கடந்தோன்‌ 5 
அம்புயம்‌ 9 
அமடன்‌ 323 
அமரர்‌ 159, 196, 295, 361, 435, 
523, 567, 570, 594 
அமரர்‌ குழாம்‌ 570 
அமரர்கோன்‌ 159, 295 
௮மரேந்திரன்‌ 177, 316, 520 
அமரேக்நிரனால்‌ நற்றுதி...... 
தாவுபுகழாகும்‌ தன்மையான்‌ 17/ 
அமலகம்‌ 107 
அமலன்‌ 6 
அமாணன்‌ 471 
அமிர்தம்‌ 484, 570 
அமிர்தரச பானம்‌ 464 
அமுதம்‌ 596 
அமுது 353 
அமைச்சு 414 
அய்யன்‌ 55, 64, 512, 515 
அயல்வீதி 481 
அயன்‌ 181, 183, 240, 427, 456, 
919, 569, 591 
அயிராணி 321 
அயிரா வதம்‌ 321 
அயிராவதமீதில்‌ ஆர்ந்த கழல்‌ 321 
அர்ச்சனை 531, 544 
அர்ச்சுனன்‌ 546 
அரசனே 593 
௮ரசி 459 
அரசிலை 391 
அரசிலைத்‌ தொங்கல்‌ 391 
அரசு 353, 369, 408, 612 
அரவப்பணம்‌ 390 


1. நூ.ப. நூற்பயன்‌. 
2. கா. காப்பு, 


அரவல்குல்‌ 262 
அரவிந்தப்‌ போதின்‌ பொதிந்த 


மகாலட்சுமி 448 
அரவிந்தம்‌ 248, 448, 607 
அரவு 262, 560 
அரன்‌ 516 
௮ரிகரபுத்திரன்‌ 64 
அரிதகி 111 
அரிவை 424 
அருகந்த மங்கலம்‌ 93 
அருகந்தன்‌ 618 
அருகர்‌ 170, 293 
அருகன்‌ கா. 2, 311, 317, 584 

611, தூ. ப. 1,2 
அருகன்‌ அறம்‌ 011 
அருகேசன்‌ 559 
அருங்கலச்செப்பு 157 
அருட்கடல்‌ 335 
அருட்கடலான்‌ 318 
அருட்கடலும்‌ ஆயினோன்‌ 10 
அருக்தவன்‌ 249 
அருவி 117, 349, 443, 498 
அருள்‌ 12, 185, 318, 335, 591 
அருள்‌ புலவர்‌ 333 
அருள்முனிகோன்‌ 185 
அருளாழியான்‌ 12 
அரை 173, 393 
அல்குல்‌ 262, 390, 441 
அலங்கல்‌ 250 
அலமத்தார்‌ 560 
அலர்மாது 405 
அலவன்‌ 394 


அலோகமொடு லோகம்‌ கனக 
மணிக்கரத்திற்‌ கண்டோன்‌ 6 


அவ்வை 539, 541, 543, 577, 579 
அவ்வை அறமொழி 977 
அவச்சிரகோடன்‌ 913 
அவதாரம்‌ 511 
அவிட்டம்‌ 139 
அவிட்டமானோன்‌ 139 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 43 


அவிரோ திப்‌ பிரபந்தத்தி 70 
அழகா 250 
அழகு 122, 529-531, 533-538 
அழகுடையான்‌ 122 
அழுது 356 


அழியாத கல்வி அறிவன்‌ 44 


அளகம்‌ 342, 358, 373, 425 
அளகமுடி 342 
அற்பசி 162 
அற்புதன்‌ 170, 463 
அறம்‌ பொழியும்‌ மாரி 49 


அறமுரைக்குந்‌ தீர்த்தகரன்‌ 39 
அறமே மணமலிந்த கெந்தாடி 


மால்‌ 239 
அறமொழி 577 
அறவாழி 222, 318, 497, 582 
அறவாழி சேர்த்தீசன்‌ 582 
அறவாழியான்‌ 12 
அறவாழி வேந்தன்‌ 318 
அறிவன்‌ 44 
அறிவு 461 
அறுப்பத்து நாற்கலை 47 
அன்பர்‌ காட்சியான்‌ தூ.ப.2 
அன்பு 578 
அன்னம்‌ 47,246, 351, 399, 529 
அன்னநடை மின்னரசு 529 
அன்ன வாகனத்தாய்‌ 47 
அன்னைமார்‌ 311 
அனகன்‌ 8, 497 
அனம்‌ 144 
அனந்தகுண சந்தானன்‌ 417 
அனந்த குணம்‌ 417, 519, 557 
அனந்த குணம்‌ நான்கு 557 
அனந்த குணமிக்க அயன்‌ 519 
அனந்த தெரிசனத்தன்‌ 6 
அனந்தம்‌ 519 
அனந்தமாம்‌ வீரியத்தன்‌ 7 
அனந்தவிசயன்‌ தூ.ப.8 
அனந்த வீறு சுகமுடையன்‌ 7 
அனுபரணியானோன்‌ 121 


ர்‌ 

ஆகாய கொங்கையாள்‌ 495 
ஆகாயப்புள்‌ 461 
ஆகாயம்‌ 461, 495 
ஆசனம்‌ 541, 558 
ஆசான்‌ 146 
ஆடகப்‌ பொற்சிலம்பு 270 
ஆடரங்கம்‌ 114 
ஆடவர்‌ 287 
ஆடி 159 
அடு மணி நாகம்‌ 44] 
ஆடை அணியாவழகன்‌ 174 
ஆடையூர்‌ 89 
ஆணிக்கரத்தினம்‌ 95 
ஆத்தி 108 
ஆதமத்தியானம்‌ பயில்வோர்‌ 52 
ஆதன்‌ கா. 1, 61 
ஆதாசத்தான்‌ 606 
ஆதி 5, 127, 162, 317, 327,479 
512, 594 
ஆதிச்‌ கடவுள்‌ ம்‌ 
ஆதிசுதன்‌ 127 
ஆதிபரமேசன்‌ 102 
ஆதி மணி 327 
ஆதி மருபூதி அய்யன்‌ 5312 
ஆதிமுதல்‌ 594 
ஆதிமுதற்பொருள்‌ 579 
ஆதியருகன்‌ 217 
ஆதியாய்‌ 240 
ஆபரணம்‌ 66 
ஆபற்சகாயன்‌ 22 
ஆமைப்புறவடியாள்‌ 296 
ஆய்ந்துதலங்காத்தோர்‌ 28 
ஆயம்‌ 307, 453, 467 
ஆயன்‌ 478 
ஆயன்‌ சிதைத்த மரம்‌ 478 

ஆயிரங்கோடி கதிர்‌ 
ஆர்ந்த மணிவரை 206 


ஆயிரமேலெட்டாம்‌ திருநாமம்‌ 176 


அர்னையளு 351 
ஆரதி 4] 


44 அப்பாண்டைநாதர்‌ உலா 


ஆரியார்கள்‌ 82 
ஆல்‌ 110, 388 
ஆலம்‌ 597 
அறிமுகத்‌ 110 
ஆலவட்டம்‌ 192, 232 
ஆலிலை 388 
ஆலைப்பதி 62, 89 
ஆவணி 160 
அழி 384, 397 
ஆரு றின்‌ சீரியலுமே வயதாள்‌525 
ஆறுமுகவன்‌ 10 
ஆறைந்தின்‌ சீர்தினமே 
லொன்றாம்‌ பருவ வயது 482 
ஆன்பால்‌ 410 
ஆன்ம மரணம்‌ 417 
ஆனந்தமிர்தம்‌ 379 


ஆனந்த கற்பத்தமரேந்திரன்‌ 520 


ஆனந்த கற்பம்‌ 520 
ஆனந்த நாட்யம்‌ 237 
ஆனந்தம்‌ 592 
ஆனந்த வெள்ளம்‌ 423 
ஆனந்த வேகத்தவன்‌ 520 
ஆனந்தன்‌ 125 
ஆனி 158 
இட. 
இசக்கியம்மை 79 
இசை 419, 454 
இசைபாடல்‌ 419 
இடை 369, 440, 609 
இண்டை நிரை தீவு 53 
இணக்கத்தவன்‌ 568, 569 
இகழ்‌ 171, 288 
இந்தியங்கள்‌ லந்து 355 
இந்த்ராணி 449 
இந்திரகோபம்‌ 488 
இந்திரசாபம்‌ 301, 347 
இந்திரர்கோன்‌ 187 
இந்திர நவமாணிக்கம்‌ 157 
இந்திர விமரனம்‌ 187 
இந்திரன்‌ 207 
இந்து 546 
இந்து நுதலார்‌ 248 
இமைப்பொருப்பு 37 


இமையமலை 356 
இயக்கி 75 
இயல்மங்கலம்‌ 298 
இரதம்‌ 466 
இருகரம்‌ 590 
இருட்டு 574 
இருவாட்சி 98 
இருவிழி 347 
இருவினைகள்‌ 139 
இல்லறம்‌ 411 
இலக்கு 486 
இலங்கு பொன்னோலை 250 
இலை 388 
இளங்காடு 93 
இளரீர்‌ 438, 491 
இறை 123, 165, 508, 513 
இறையான்‌ 139 
இறைவனுலா 191 
இன்பப்பயிர்‌ 370 
இன்னியம்‌ 298 
FF 
ஈசன்‌ 9, 174, 455, 569 
ஈசானம்‌ 218 
ஈசானன்‌ 214, 413 
ஈரெட்டி னாயிரமாம்‌ இந்து 
நுதலார்‌ 548 
ஈரைந்தவதாரம்‌ 511 


ஈரொன்பான்‌ இயல்பாஜஷை 312 
ஈரொன்பான்‌ கூறரிய 


காதிவினை 956 
ஈனமத்தோர்‌ 332 
ஈன்மத்தோர்‌ தங்கட்‌ 

கெதிராணி 332 

௨ 
உகிர்‌ 397 
உச்சயந்த வாழ்மலை 74 
உச்சவம்‌ 532 
உத்தரம்‌ 129, 200, 256 
உத்தியர்‌ பதம்‌ 5971 
உத்திரட்டாதி 142 
உத்திரவாடகம்‌ 137 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 45 


உதைகழல்‌ 324 
உந்தி 349, 388 
உந்துப்போறிச்‌ சுழியாள்‌ 388 
உம்பர்‌ உலகு கா. 1 
உமை 532 
உருமு 226 
உருவி 400 
உல்லாச மந்திரம்‌ 560 
உலகப்‌ பிரசித்தன்‌ 2 
உலகம்‌ 404, 470, 562 
உலகம்‌ முழுதும்‌ உணர்நீ 
தோன்‌ 562 
உலகு நூ. ப.3 
உலகெலாம்‌ சார உரைப்‌ 
போன்‌ 562-563 
உலா கா. 2, 191, 263, 420, 
620, நூ. ப. 1,3 
உலா நடப்ப 420 
உலாப்‌ பவனி 297 
உவமைதனில்‌ ஒவ்வான்‌ 465 
உள்ளம்‌ 7 476 
உள்ளிருந்தோன்‌ 184 
எ 
எக்காளை 224 
எண்குணமுடையாய்‌ 236-239 
எண்ணாயிர முனிவர்‌ 07 
எண்ணாயிரவர்‌ 437 
எண்பாடயன்‌ 18! 
எண்மர்‌ 216 
எதிராணி 332 
எயில்‌ 89, 927, 597 
எயிலான்‌ 132 
எயிறு 285, 288 
எவ்வினையுமே கெடுத்திட்‌ 
டீசன்‌ 
எழுத்தைந்து 534 
எழுநூற்ழெழுபொன்‌ வழுவா 
விலைச்சேலை 392 
எழுபதின்மர்‌ 28 
எழுபதின்மர்‌ ஆய்ந்து தலங்‌ 
காத்தோர்‌ 
551 


என்புபுனைமாலை 


௪ 
ஏழர்‌ 374 
ஏழுகிரியுற்றோர்‌ நா. ப, 1] 
ஏழு பருவத்தோர்‌ நா. ப.1 
எழுலுலகத்தோர்‌ தூ. ப. 1 
ய்‌ 
ஓந்தலை நன்னாகம்‌ 432 
ஐந்தாகும்‌ தற்புருடம்‌ 402-403 
ஓந்தாங்கது 402 
ஜர்தாங்‌ கல்யாணம்‌ 402 
ஐம்பால்‌ 489 
ஓம்பாவை 293 
ஐயன்‌ 01,505, நூ. ப. 2 
ஐயைந்து வயது 424 
ஐராவதம்‌ 207 
8 
ஒட்யாணம்‌ 389 
ஒத்தேயருந்தும்‌ ஒளியிழை 276 
ஒப்பில்‌ பழக்கோவை வாய்‌ 
261-262 
ஒப்புவமை 170 
ஒவ்வா வணியா துருவே 
இருமூர்த்தி 160 
ஒளிமூன்று 314 
ஒன்‌ றியன்‌ 318 
ஓஒ 
ஓதல்பாடி 92 
ஓவியம்‌ 247 
க 
கங்கை 24, 553, 614 
கங்கை குலநா தர்‌ 24 
கங்கை குலத்தோர்‌ 614 
கச்சி 13 
கச்சை 272 
கடகம்‌ 383 
கடம்‌ 147 
கடம்பு 107 
கடல்‌ 028, 475, 601 
கடல்வீழ்‌ துரும்பு 475 


46 அப்பாண்டைநாதர்‌ உலா 


கடவா வுலகம்‌ கடந்த பிரான்‌ 470 


கடவுள்‌ 238 
கண்‌ 434, 531 
கண்டம்‌ 435, 535 
கண்டை 225 
கண்முலை 223 
கணத்துதி 511 
கணதரர்‌ 50, 84 
கணநாதன்‌ 580 
கணம்‌ குழ்ந்த கெந்தகுடி 557-556 
கணை 460, 486 
கணைக்கால்‌ 395, 444 
கத்தன்‌ a, 5 
கதம்பம்‌ 11] 
கதலி 394, 442, 596 
கதலித்தண்டு 394 
கதி 2, 17/4 525 
கதி கடந்த காவலன்‌ 3 
கதி நான்கு 477 
கதிர்‌ 122, 206, 586, 595 
கதிரவன்‌ 603 
கபாலம்‌ 949 
கபோலம்‌ 377 
கமடன்‌ 133, 323 
கமலகங்கை 495 
கமலப்பானு 569 
கமலம்‌ 201, 433, 450, 559 


கமலமலர்க்‌ கர்ணிகை 359 
கமல மீதுறையும்‌ நாதன்‌ 433 
கமுகு 66, 105, 110, 427, 435 
கயல்‌ 348 
கய ற்கண்ணாள்‌ 376 
கயிற்றர 505 
கர்க்கடகம்‌ 443 
கரணை 296 
கரதாளம்‌ 995 
கரந்தை 91 
கரம்‌ 337, 383 
கரவீரம்‌ 98 
கருங்காகம்‌ 27 
கருடமணி 994 
கரும்பின்‌ ரசம்‌ 24 


கரும்பு 27/4, 345 
கரும்‌ கடலைச்‌ கணத்திற்‌ 
கடந்தோன்‌ 23 
கல்மழை 393 
கல்யாணம்‌ 294 
கல்வி 41, 526 
கல்வி வளர்கொடி 41 
கலசம்‌ 387 
கலம்‌ 381 
கலன்‌ 254 
கலையினகலம்‌ 526 
கலைமான்‌ 204 
கலைப்பொருள்‌ 331 
கலைப்பொருளின்‌... கொழுந்து 
831-332 
கலைமகள்‌ 41 
கவளம்‌ 536 
கவிகை 192 
கவிதை 446 
கவிதையன்ன நடையினாள்‌ 446 
கவுள்‌ 209 
கழங்காடல்‌ 335 
கழங்காடுதல்‌ 310 
கழங்கு 310, 335 
கழல்‌ 278, 311, 320-325 
கழலோன்‌ 320 
கழற்பாட்டு 311 
கழிதம்‌ 107 
கழுநிமலர்‌ 164 
கழுத்து 170, 381 
கழை 107, 309, 436 
கழை முத்தம்‌ 309 
களிப்பிளவு 259 
களிப்பிளவு வெற்றிலை 259 
கற்கடகம்‌ 147 
கற்பதரு 149 
கற்பம்‌ 218, 602 
கற்பாந்த நாதன்‌ 580 
கற்பூரம்‌ 128, 366, 493-494 
கறங்கு 477 
கன்ம மலத்தரு 135 
கன்மமிலா ஞானக்கடல்‌ 242 


கன்னம்‌ 905 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 


கன்னலமோரடு 
கன்னி 
கன்னிக்கமுகு 
கன்னிக்‌ குழாம்‌ 
கனக பொகுட்டு 


கனல்‌ 
கனிமொழியாள்‌ 

கா 
காசம்‌ 


காச்சண்டைச்‌ சுண்ணம்‌ 

காசிநாட்டிற்‌ செனித்த 
காவலன்‌ 

காசி நாடு 

காசினி 

காட்டு மடமான்‌ 

காட்டு மடமான்‌ பாவை 

காதற்‌ குளிகை 

காதியுரகக்‌ சருடமணி 

காஇவினை 


௦9 


149, 416 


43. 
292 
297 
375 
370 


37 
259 


126 
126 
014 
343 
343 
483 
327 


412, 556 


காந்தட்‌ செங்காந்தட்‌ கரத்தி 


னாள்‌ 
காந்தள்‌ 
காமக்குழவி 
காமத்தியல்பு 
காமநிதியன்றாள்‌ 
காமம்‌ 
காமன்‌ 
காமாதி வென்ற கடவுள்‌ 
காய்ந்து ..விழியாள்‌ 
கார்த்திகை 
கால்‌ 
காலன்‌ 


காலன்தனைக்‌ கடிந்தோன்‌ 


கரவணம்‌ 
காவலன்‌ 
காவி 
காளமேகம்‌ 
காற்சிலம்பு 


கிஞ்சுகம்‌ 
கிண்கிணி 
கிரணம்‌ 


199, 


383 

383 
371-372 
306 

486 

515 

289 

238 

375 
129, 163 
323, 443 
135, 163 
163 
307, 309 
3 

247 

600 

359 


408 


299, 336, 396 


379, 420 


47 
விரி 620 
கிரி யருகை 0] 
கிரீடம்‌ 316 
கிழங்கு 433 
கிழங்கு கல்லு குருடன்‌ 433-434 
வள்ளை 112 
கிளி 248, 372, 398, 406, 426, 489 
கிளி இன்சொல்‌ 426 
கிளிச்சொல்‌ 272 
கின்னரம்‌ 227 
கின்னரர்‌ 216, 437 
கீ 
கீதப்பால்‌ 371 
கீதம்‌ 371 
கீதவியந்தரர்கள்‌ 216 
கீழைக்களையூர்‌ 91 
ச 
குங்குமங்கள்‌...மங்கை 457 
குங்கும நன்னீர்‌ 610 
குங்குமம்‌ 141, 386, 457, 610 
குச்சு 195 
குஞ்சி 469, 544 
குடதிசையான்‌ 409 
குடம்‌ 193 
குடமல்லி 03 
குண்தரன்‌ 84 
குணபத்ர மாமுனிவன்‌ 84 
குணன்‌ 206 
குந்துகாதர்‌ 21 
குபேசன்‌ 215 
கும்பம்‌ 154 
குமிழ்‌ 379 
குயில்‌ 112, 247, 286, 398, 400, 
426, 455, 487, 538 
குயில்மொழி 426 
குயில்‌ வவ்வு மொழியினார்‌ 538 
குரவு 106 
குரா 20 
குருக்கத்தி 100 
குருகு 112 
குருடன்‌ 434 
குலமடவார்‌ 616 


46 


குவளை 100, 304, 348, 431 
குழம்பு பகல 
குழை 377, 432, 541 
குழையாள்‌ 377 
குளஞ்சி 104 
குளத்தூர்‌ i 
குளந்தை 90 
குளம்‌ 445, 499 
குற்றம்‌ 505, 556 
குறக்கோட்டை 88 
குன்‌ றி 573 
கூ 
கூந்தல்‌ 110, 427, 523 
கூந்தற்‌ கமுகனைய கூந்த 
லாள்‌ 427 
கூந்தற்கமுகு 110, 427 
கூற்றம்‌ 34] 
கூற்று 324, 476 
கூனம்பாடி 69 
கெ 
கெடிலநதி 97 
கெண்டை 175 
கெந்தகுடி 058 
கெந்தம்‌ 531 
கெந்தாடி மால்‌ 239 
கெந்தாபிஷேகத்தன்‌ 141 
கெருடவீதி 267-268 
கெற்பதாரணம்‌ 294 
கே 
கேட்டை 134 
கேவலஞானம்‌ 412 
கேவலன்‌ 180 
கை 
கை 382, 437, 484, 536 
கைக்கபாலம்‌ 549 
கைச்சாரி 225 
கைச்சிலம்பு 280 
கைச்சூலம்‌ 553 
கைத்தண்டு 544 


அப்பாண்டைகாதர்‌ உலா 


கைம்மணி 225 
கைவளை 292,359 
கொ 
கொங்கை 387, 457, 495 
கொங்கையாள்‌ 495 
கொடி 197, 202, 278, 527 
கொடி. யிடை 496 

கொடிகள்‌ பல நிரைத்த 

கோபுரம்‌ 197 
கொடிகேர்‌ இடை 609 
கொடிப்பவளம்‌ 488 
கொடிய கண்ணாள்‌ 400 
கொடியிடை 249 
கொடுங்கை 200, 260 
கொண்டல்‌ 228, 333 
கொண்டல்‌ உருமு 228 
கொண்டை கா, 1,2, 83, 86, 94 


119, 427, 438,445, 507,585, 618, 


மூ. ப, 2 

கொண்டைகிறி 445 
கொண்டை சினாலயம்‌ 86 
கொண்டை நறுங்‌ 

கொண்டையான்‌ 507 
கொண்டை மலை 31, 65, 498, 503 
கொண்டை மலையருவி 498 
கொண்டையான்‌ 184, 507, 535 
கொப்பு 377 
கொம்பு 351 
கொல்லாவதம்‌ 440, 566 
கொல்லாவத மருளும்‌ 

கோமான்‌ 440 
கொவ்வைக்கனி 577 
கொவ்வைக்கனி வாய்‌ 577 
கொன்றை 102 

கோ 

கோங்கு 102 
கோடணை 196 
கோதிலா முத்துச்‌ சுமந்த 

மணி 327-328 
கோதையரிற்‌ கொம்பு 379 
கோபுரவாயில்‌ 130 


கோமளம்‌ 905 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 49 


கோமான்‌ 296, 422, 440, 455, 497; 
503 
கோமேதகம்‌ 205 
கோயில்‌ 339 
கோவை 262, 406 
கோன்‌ 34, 185, 237, 365, 
419, 516, 596 
ச 
சக்கரன்‌ 517 
சகசாரம்‌ பூணாச்‌ சயம்பு 314 
சகசிரா கற்பத்திற்‌ 

சாரமரன்‌ 514 
சகசிராகற்பம்‌ 514 
சகனம்‌ 390 
சகோரஞ்சிதன்‌ 361 
சகோரம்‌ 426 
சங்கம்‌ Lie, அலம்‌ 
சங்கரன்‌ 587 
சசி 207 
சஞ்சரிக புஞ்சச்‌ சகோரம்‌ 426 
சடை 552 
சண்பகம்‌ 99 
சண்பை நகர்‌ 92 
சண்மதம்‌ 418 
சத்தியோசாதன்‌ 295 
சதங்கை 299 
சதபத்திர மாமாலை 92 
சதுர்க்கதி 49 
சதுர்முகத்தன்‌ 326 
சதுர்முகத்தான்‌ 62, 418 
சதையம்‌ 140 
சந்தனம்‌ 106 
சந்தானன்‌ , 817 

சந்திரகாந்தப்‌ படிகச்‌ சந்திர 
நன்னாதன்‌ 17 
சந்திரகாந்தப்‌ படிகம்‌ 17 
சந்திரநன்னாதன்‌ 17 
சந்திரன்‌ 17, 217, 301 
சத்திரனேர்‌ முக்குடை 17 
சப்பிரகூடம்‌ 261 
சம்பந்தர்‌ 55, 313, 444 
சம்பு 3 
சம்புத்தீவு 126 


32 


சம்பீரம்‌ 105 
சமர்‌ 540 
சயந்தங்‌ குதவமநற்‌ சாந்தன்‌ 330 


சயம்பு 514 
சயலையூர்‌ 92 
சீயிலத்து...அல்குலாள்‌ 441 
சயிலம்‌ 441, 442 
சர்க்கரை 410 
சர்ப்பம்‌ 145 
சரச சல்லாபம்‌ 449 
சரஸ்வதி 456 
சருமம்‌ 552 
சல்லாப மோகம்‌ 515 
சல்லாபம்‌ 440, 449, 575 
சல்லி 202 
சவாது சடன்‌ 
சற்பநிழல்‌ 586 
சற்புருடர்‌ 463 
சன்னிதி 563 
சனம்‌ 619 
சனி 172 
சனிப்பகை நோய்‌ 
சாதிற்றோன்‌ 172 
சா 
சாட்சாத்‌ தகோரனாமம்‌ 360, 361 
சாம்தன்‌ 390, 441 
சாந்திமுணி 28 
சாது 394 
சாபம்‌ 468 
சாமந்தி 99 
சாமரை 202 
சாலி 600 
சாமளம்‌ 305, 408 
சாவகர்‌ 246 
சான்மலி 110 
சி 
சிகரம்‌ 204 
ரசிகன்‌ 317 
சிகாமணி நாதன்‌ 22 
சிங்கபுரி 25, 88 
சிங்கபுரி காதர்‌ 25 
சிங்கம்‌ 148 
சிங்கவணை 148 


20 
சிங்காசனம்‌ 65 
சிட்டர்‌ 4 52 
சித்திரகர்‌ 25, 416 
சித்தரசம்‌ 40 
சித்தன்‌ 2 
இத்திநகர்ச்‌ செல்வன்‌ 416 
சித்ரகூடம்‌ 203 
சித்திரத்தின்‌ போதிகை 199 
சித்திரத்தின்‌ பல்லக்கு 194 
சித்திரம்‌ 188 
சித்திரமா மண்டபம்‌ 188-189 
இத்திரை 130, 156 
சித்திரை நற்பூசை 156 
சித்திரை மண்டபம்‌ 156 
சிக்தாமணி 328, 422, 590-591 
சினநா தன்‌ 469 
சியோதனன்‌ 546 
சிரிகொண்டை 438 
சிரோகணி 123 
சிலம்பு 270, 280, 292, 336, 
339, 396, 589 
சிவம்‌ 598 
சிற்றடிசில்‌ 276 
சிற்றாடை 280 
சிற்றில்‌ 276 
சிறந்தோர்‌ தொழும்‌ 
சீர்க்கழலோன்‌ 320 
சிறிய சண்பகம்‌ ad 
சிறுதொட்டில்‌ 282 
சின்னம்‌ 216 
சினகஞ்சி 13 
சினகஞ்சி சேர்கச9 13 
சின கரி 35, 433 
சின தர்ம சக்கரத்தன்‌ 
தெரிசனத்த ளன 6 
சினம்‌ 417 
சினவரன்‌ 8 
சினர்‌ 166 
சீனன்‌ 285, 508, 529, 536, 
சினேந்‌இிரன்‌ 413 
சீ 
சியவணை 476 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


சீர்‌ 506 
சீரசாளும்‌ செயல்‌ மடந்தை 369 
சீர்நாதர்‌ 13 
சீர்பத்தான்‌ 183 
சீரரசு 466 
சீரியத்தின்‌ செல்வச்‌ 
சிறப்புடையன்‌ 1 
சீலதரன்‌ 62 
சிலத்தவம்‌ 598 
சு 
சுகீகிலத்தியானம்‌ 140 
சுகந்தப்‌ பன்னீர்‌ 211 
சகர்தும்‌ 211,212 
சுகந்த மன்‌ றம்‌ 358 
சுகந்த மாருதம்‌ 244. 
சுகோடலன்யாழ்‌ வீணை 454 
சுட்டி 277 
சுண்ணம்‌ 259, 366 
சுணங்கு 447 
சுதமான கற்பம்‌ 218 
சுபரஞ்சிதக்‌ கொடுங்கை 260 
சுபேசன்‌ 213 
சுமடன்‌ எனும்‌ கூற்று 323-324 
சுரர்‌ 176, 233 
௬ரனசரன்‌ 24 
சுருதி 533, 561 
சருதிமொழி 561 
சுருதிமொழி நூல்‌ 507 
சுருதியவதி 52 
சுரும்பு 308 
சுரேசன்‌ 123 
சுனை 348, 431, 432 
க 
சூட்சி 360 
சூடகம்‌ 270 
சூடாமணிக்‌ கலசம்‌ 204 
சூடாமணி 204 
சூது 491 
சூலம்‌ 953 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 51 


செ 
செகப்ரசித்தன்‌ 583 
செகம்‌ 4, 514, 583 
செகமூன்று 4 


செகமூன் றுடைய திகழ்‌ தேசன்‌ 4 


செங்கழுநீர்‌ 100, 267 
செங்காந்தள்‌ 393, 495 
செங்கெத்தி 92 
செங்கோல்‌ 357, 611 
செஞ்சி நகர்‌ 87 
செஞ்சொல்‌ புகழான 
பரமன்‌ 364-365 
செஞ்சொலாம்‌... 
பணித்திட்டோன்‌ 333 
செண்டு 56 
செண்பகப்பூ 430 
செண்பகப்பூ நாசி 430 
செண்பகம்‌ 99 
செந்தாமரை 100, 445 
செந்தாமரைக்‌ தாளாள்‌ 445 
செப்பு 493 
செம்பஞ்சு 397 
செம்பஞ்சூட்டு மெல்லடியாள்‌ 397 
செம்பரத்தை 103 
செம்பூவிருட்சம்‌ 132 
செம்பொற்குன்றாழ்வார்‌ [4 
செயகோடணை 190 
செயன்‌ 508 
செல்வக்களிப்பு 280 
செல்வச்‌ சிறப்புடையன்‌ 7 
செல்வம்‌ 998 
செல்வன்‌ 130, 416, 556 
செவ்வடியாள்‌ 539 
செவ்வந்தி 99 
செவ்வாய்‌ 109, 288, 289 
செவ்வா யிதழுடையோன்‌ 169 
செவ்வியள்‌ 451 
செவ்விளநீர்‌ ஒத்த 
செழுமுலையாள்‌ 439 
செவி 169, 533 
செற்றம்‌ முதலகன்ற 
செல்வன்‌ 936 


சென்மாபிடேகத்தன்‌ 326 
சென்மாபிஷேகத்தன்‌ 147 
செனம்‌ 612 
சே 
சேடி 539 
சேணாடர்‌ 336 
சேந்தமங்கலம்‌ 93 
சேர்ந்துறையும்‌ நன்னெஞ்சின்‌ 
ஆர்வத்தான்‌ 183 
சேரன்‌ 155 
சேலை 302 
சொ 
சொர்ணகும்பம்‌ 154 
சொர்ணம்‌ 2094 
சொல்லால்‌ நிறைந்த 
மிகுப்பொருள்‌ 619 
சொல்லுங்குயில்‌ 398 
சோ 
சோதமீசானச்‌ சுதமான 
கற்பம்‌ 218 
சோதி 131, 594 
சோதிடம்‌ A 
சோதிடரைவர்‌ 217 
சோதிமணி 131, 328 
சோதி மணிப்ரபையான்‌ 131 
சோதி மருபூதிச்‌ சுடர்‌ 512 
சோ தியொரு மூன்‌ றிலெழு 
சோதி 131 
சோ தியொரு மூன்று 131 
சோபிதம்‌ 488 
சோழன்‌ 155 
செள 
செளந்தரம்‌ 449 
செளபாக்கிய போக... 
இர்த்ராணி எனுந்தையல்‌ 449 
செளபாக்கியம்‌ 449 
ஞா 
ஞாலங்‌ 15,597 
ஞாலம்தனில்‌ விளங்கும்‌ 
நாயகர்‌ 15 


59 அப்பாண்டைநாதர்‌ உலா 


ஞானக்கடல்‌ 242 
ஞானத்தன்‌ ட்‌ 
ஞானமெனும்‌ கொழுந்து 332 
ஞானமெலனும்‌ தேசம்‌ 414 
ஞானன்‌ 184 
த 
தக்கபொருளாறு 11 
தக்கபொருளாறு உரைத்த 
தன்மையான்‌ 11 
தச்சாம்பாடி 89 
தச்சூர்‌ க 
தட்டொலி 226 
தடங்கண்ணாள்‌ 368 
தணிவிலா இன்பம்‌ 367 
தத்துவங்கள்‌ 129 
தத்துவங்கள்‌ ஓதும்‌ தகைமை 
யான்‌ 129 
தத்துவத்தின்‌ வித்து 395 
தத்தை 80, 289, 408 
தத்தை குலத்தரசு 408 
தபசு 572 
தமமே துருவம்‌ 415 
தமிழ்ப்‌ பாவலர்கள்‌ 35-36 
தமிழோர்‌ 31, 445, 507 
தயா 598 
தயாபரன்‌ 165 
தயாளன்‌ 29, 362 
தர்மதேசிகன்‌ 29 
தரங்கப்‌ புருவத்தாள்‌ 429 
தரங்கப்‌ புனேகடல்‌ 601 
தரங்கம்‌ 429, 601 
தரணர்கோன்‌ 581 
தரணன்‌ 314 
தரணி 111 
.தரளநகை 496 
தரளம்‌ 48, 496 
தராசின்‌ தட்டு 395 
தராசு 395 
தருக்குருவு 364 
தருமக்கடலான்‌ 29 


தர்மதேவி 66 
தவக்கடல்‌ 362 
தவத்தோர்‌ 340 
தவம்‌ 411 
தவயோகம்‌ 161 
தவளக்குடை 229 
தவளம்‌ 220. 496 
தவன்‌ 496 
தற்புருடன்‌ ந்‌ 
தனம்‌ 596 
தனிமை 591 
தனுசு 152 
தா 
தாசை 87 
தாண்டமண்டம்‌ 322 
தாதி 268 
தாமரை 96, 102, 271, 320 
தாய்‌ 598 
தாயர்‌ 350 
தால்‌ 282 
தாழை 116 
தாள்‌ 366, 445, 464 
தானவர்‌ 171 
தி, 
திகையம்பரவன்‌ 163 
இங்கள்‌ 168, 296, 343, 611 
திங்கள்‌ நிகர்முக்குடை 296 
திங்கள்‌ மும்மாரி ௦11 
தித்திமிக வீணை 227 
திந்த்ருணி 111 
திரு 424 
திருக்கல்யாணம்‌ ஐந்து 316 
திருக்குழசை 87 
திருஞானம்‌ 473 
இருகாள்‌ நடநம்தவிழா 915 
திருப்பதத்தாள்‌ 405 
திருப்பரம்பை 88 
திருப்பருத்திக்குன்‌ று 14 
திருமுக்குடை 472 
திருமூர்த்தி 124, 466 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி வலி 


திருமூன்‌ றுல8ீசன்‌ 582 
திருமேற்‌ றிசையான்‌ 933 
திருவாதிரை 124 
திருவாதிரைக்‌ கடலான்‌ 124 
திருவைம்பாவை 292-293 
இருவோணப்புள்‌.... இண்‌ 

கொடி, 138 
திருவோணம்‌ 138 
திலதம்‌ 253, 373, 531 
திலப்பமுதற்‌ கற்றோர்கள்‌ 

தெய்வம்‌ 331 
திலோத்தமை 045 
திறக்கோல்‌ 91 
திறவோர்‌ 32 

தீ 
தீட்சாகல்யாணம்‌ 360 
தீபம்‌ 193 
தீபமணி A 
தீபமணிகள்‌ 193 
தீயை 93 
தீர்க்கன்‌ 359 
தீர்த்தகரன்‌ 39 
தீர்த்ததிவந்தனை 536 
தீர்த்தன்‌ 122, 157, 530 
தீராவினை 263 
தீவம்‌ 312 
தீவு 53 
த! 

துகிற்கொடிகள்‌ 269 
துசக்கொடிகள்‌ 231 
துடியிடை 609 
துடை 442 
துதித்தமணி 329 
துதிபாடல்‌ 407 
தும்பி 113 
துரகம்‌ 415 
துரும்பு 475 
துருவதனம்‌ 357 
துலை 150 
துன்பமறச்‌ சேதிக்கும்‌ தொல்‌ 

தேவராசன்‌ 418 

418 


துன்பம்‌ 


தா 
தூசு 547 
தூபக்கடம்‌ 208 
தூபக்குடம்‌ 193 
தூய்மைபுகழ்‌ வாகன்‌ 415 
தெ 
தெய்வ வணங்கு 447 
தெய்வம்‌ 281, ௮75 
தெரிவை 424, 482 
தென்பருத்திக்‌ குன்று 60 
தென்மலை 439 
தென்றல்‌ 424 
தே 
தேங்கு ்‌ 105 
தேசம்‌ 414 
தேசன்‌ 4 
தேமா 109, 116 
தேர்‌ 120, 205, 337, 468, 481, 
510, 524 
தேர்க்தோன்‌ 124 
தேரரசு 468 
தேரீசர்‌ 521 
தேவதரு 109 
தேவதாரு 161 
தேவமணி 329 
தேவர்‌ 123, 296, 407, 412 
தேவர்‌ பெருமானார்‌ 296 
தேவராச வல்லபர்‌ 23 
தேவராசன்‌ 418 
தேவன்‌ 241, 516 
தேவாதிதேவமா தேவமணி 329 
தேவா திதேவரிஷி 329 
தேவாதிதேவர்‌ 329 
தேவா திதேவரிஷி .. துதித்த 
மணி 
தேவா திதேவன்‌ 1,469 
தேவியர்‌ 236 
தேன்‌ 351, 506 
தேன்மொழியாள்‌ 410 
தேனு 599: 


தேனுன்கையின்‌ வாழ்வல்லி 484 


54 அப்பாண்டைநாதர்‌ உலா 


தை 
றை 
தையல்‌ 

தொ 
தொங்கல்‌ 
தொடை 


தொண்டைக்‌ கனிவாய்‌ 


தொண்டைத்‌ துவர்வாய்‌ 


165 
449 


391 
174, 394 
380 
433 


தொண்டர்‌...மனபரணியாய்‌ 


அமர்ந்த வாமன்‌ 
தொண்டை வளகாடு 


தோ 


தோகை 

தோடு 

தோணி 
தோத்திரங்கள்‌ 
தோரணம்‌ 
தோழி 

தோள்‌ 


நகை 

நங்கை 

நச்சரவின்‌ கீழலுறை 
நாயகர்‌ 

நச்சரவின்‌ மாணிக்கம்‌ 

நச்சரவு 

நடை 

நண்ணாயமணி 

நந்தியாவட்டம்‌ 

நயம்‌ ஏழு 

நயனம்‌ 

நரகெசமேளம்‌ 

நரம்பினிசை 

நன்ஞானத்தன்‌ 

நன்ஞானன்‌ 

நன்மரகத......விபூதி 

நவக்கிரக வேத்து 

நவநிதி 


121 
86 


78, 398 
377 

395 

421 

233 

334 

382, 436 


496 
357, 495 


16 

198 

198 
455, 484 
328 

101 

318 

431 

226 
454 
330 

184 
404-405 
518 

605 


நவமாணிக்கம்‌ 187 
நவரத்தினம்‌ 194, 232, 586 
நவரி 220 
நளினம்‌ 175 
நளினன்‌ 517 
- நற்கமல மீதுறையும்‌ நாதன்‌ 433 
நற்காட்சியான்‌ 9 
நற்குணன்‌ 516 
நற்கேவலன்‌ 180 
நற்காந்தன்‌ 330, 463 
நற்சாமரை 202 
நற்சிந்தனை 584 
நற்பொறை 414 
நற்றவர்‌ சிக்தாமணி 328 
நற்றவன்‌ 80 
நறுங்கொண்டை கா. 1, 2: 94, 
119, 427, 507, 616 
நறுங்கொண்டையான்‌ 184 
நன்றிப்‌ பேரின்பம்‌ 332 
நன்ஞானம்‌ 134 
நன்பு 578 
நன்மங்கலம்‌ 154 
நன்னலம்‌ 90 
நன்னெஞ்சின்‌ ௮ணி 591 
RIT 

நாகசரம்‌ 224 
நாகத்து அணிநிழலோன்‌ 432 


நாகம்‌ 33, 111, 432, 441 
நாகமடவார்‌ 616 
நாகமல்லி 99 
நாகம்‌ மிகுமலை 33 
நாகர்தலமின்‌ 399 
நாசி 430 
நாட்யம்‌ 297 
நாடு 012 
நாதபரம்‌ 592-593 


நாதன்‌ 80, 138, 180, 319, 433, 518 


நாபி 173 
நாபிவனசன்‌ 173 
நாமமுயர்‌ போதிமணி 326-327 
நாயகர்‌ 15, 16 
நாயகன்‌ 1 20 
நாயது 168 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 55 


நாரங்கம்‌ 104 
நாரீசன்‌ 548 
நால்வகைத்‌ தேவர்‌ 245 
நாவல்‌ 104 
நரவலர்கள்‌ 146 
நாவின்‌ கிழத்தி 350 
கரவு 534 
நாற்றிசை 509 
ஙி 
நிகண்டு 83 
நிகரிலான்‌ 338 
நித்த கலியாணன்‌ 3 
நித்தன்‌ 2,137, 465 
நிதி 353 
தீம்பம்‌ 108 
கிரஞ்சனன்‌ 243 
கிராயுதன்‌ 242 
நிருதி 210 
நிரோப நிருபர்‌ 123 
நிலம்‌ 447, 452 
நிலமடவார்‌ 016 
கிலாவெயிலாய்‌ 240 
நிலைக்கண்ணாடி. 253-254 
நின்மலன்‌ 3,242 
நினனாமன்‌ 3 
நீ 


நீடாரொளிபரவ நீளுஞ்சிகரம்‌ 204 


நீடுங்கரிமேல்‌ உறைந்த 
பிரான்‌ 620 
நீண்ட புகழான்‌ 338 
நீதன்‌ 123 
நீதியான 240 
நீர்மகள்‌ 451 
நீர்ச்சுழி 388 
நீர்மடவார்‌ 616 
நீலம்‌ 421 
நீலமணி 15, 251, 386 
நீல மணியொளியும்‌ நேரல்லா 
நேமீசர்‌ 15 
நீள்பலி 210 
959 


நிறு 


ஆ 
நுசுப்பு 350 
நுதல்‌ 337, 374, 530, 548 
நூன்மொழி 410 
கெ 
நெஞ்சு 591 
நெடுந்தேர்‌ 481 
நெடுமால்‌ 595 
கெய்‌ ்‌ 410 
கே 
நேமி சினநாதர்‌ 26 
கேம்சர்‌ 15 
நேர்‌ 506 
கோ 
நோக்கு 452 
நோய்‌ 475 
ப 
பகவதி 67, 76 
பகைபிணி பாவம்‌ பழியும்‌ 
இலாதோன்‌ 
பங்கயத்‌ தாள்‌ தூ.ப.2 
பங்குனி 167 
பங்குனிகள்‌ , 167 
பச்சை 05, 194 
பச்சை மரகதம்‌ 4 
பச்சைமலை 591 
பச்சை ரத்னம்‌ 16 
பச்சை ரத்தினம்‌ நிறைந்த 
பாரீசுவநரதர்‌ 16 
பச்சை வனமாலை 201 
பசுங்கிளி 398 
பசும்பொன்மணி உத்தரம்‌ 256 
பஞ்சாச்சரியன்‌ 304 
பஞ்சமித்தர்‌ 600 
பஞ்சவாத்தியம்‌ 179 
பஞ்சரத்தின வன்னம்‌ 301 
பட்டுடையார்‌ 249 
பட்டுக்‌ கச்சு 493 
பட்டுக்குச்சு 195 
படிகள்‌ 197 
படை 472 
படைவாளும்‌ இல்லான்‌ 472 
பண்ணரசு 468 
பண்ணவன்‌ 142, 593 


50 


பணமேரல்குல்‌ 390 
பணப்பந்தல்‌ 564 
பணம்‌ 390, 421 
பணாநிழலோய்‌ 243 
பணித்திட்டோன்‌ 333 
பணை 302 
பத்தியுடன்‌ சம்பந்தர்‌...விழி 313 
பத்தும்பதியம்‌ 313 
பத்மராகம்‌ 18, 200 
பத்மராகம்‌ போன்ற பதுமப்‌ 
பிரபுதேவர்‌ 

பதக்கம்‌ 40,65 
பதம்‌ 571 
பதாகை 222 
பதாம்புயம்‌ 567 
பதினெண்பாடயன்‌ 181 


பதினாறுமே படைத்த சீர்பெற்ற 
வாயிரவர்‌ 220 


ப்துமப்‌ பிரபுதேவர்‌ 18 
பதுமம்‌ 255 
பதுமராகம்‌ 203 
பதுமை 203 
பந்து 255, 266, 355, 359 
பமாணம்‌ 471 
பரஞ்சுடர்‌ 592 
பரஞ்சோதி 131, 243 
பரணி 121 
பரதம்‌ 126 
பரமன்‌ 268, 365 
பரமன்‌ உலா 263 
பரமானந்தம்‌ 483-484 


பரமானந்த வெள்ளம்‌ 483-484 
பரவுவினை மாற்றி வருவாய்‌ 


243-244 
பரவை 393 
பரவையுலகம்‌ 209 
பரன்‌ 480, 508 
பராபரம்‌ 509 
பராபரன்‌ 505, 521 
பரிபுரங்கள்‌ 94] 
பருதி 561 
பருவம்‌ 369, 482, 617 
பல்லக்கு 194, 196 
பல்லக்குச்‌ சேவை 196 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


பலவளையாள்‌ 302 
பலா 104, 116 
பலி 210 
பவ்யசென்ம்‌ 469 
பவக்கடல்‌ 362 
பவக்கடலை...தவக்கடலான 

தயாளன்‌ 362 
பவணர்‌ 215 
பவரோகப்பாகடவன்‌ 430 
பவரோகம்‌ 430 
பவழத்தூண்‌ 256 
பவழம்‌ 199, 351 
பவழப்‌ பூங்கொடி 351 
பவழமணை 250 
பவளக்குடை 229 
பவளக்‌ கொடி இடை 496 
பவளக்கோடு 370 
பவளக்கோட்டின்‌ ஈல்முடை 

யாள்‌ 370 
பவளம்‌ 496 
பவனி 365 
பவுத்தர்‌ 11,72 
பழக்கோவை வாய்க்கிளி 406 
பள்ளி 547 
பளிங்கு 308, 500 
பளிங்கு நிழற்பீடம்‌ 308 


பற்றறப்பற்றற்ற பராபரன்‌ 505 


பற்றிலான்‌ 465 
பற்று புகழான்‌ 405 
பறம்பாபுரி 7 
பன்னிருவர்‌ 218 
பன்னீர்‌ 21.1 
பனக நிழற்‌ பாரிசஈாதன்‌ 152 
பனகம்‌ 152 
ப 
பாகடவன்‌ 430 
பாகின்மொழி 496 
பாகு 345 
பாடகம்‌ 396 
பாடகி 528 
பாடல்‌ 407, 570, 614 
பாண்டுசிலை 322 


பாண்டுசிலை மீது பதிந்தகழல்‌ 322 
பாதமலர்‌ 537 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 


பாதம்‌ 423, 923, 527; 592 
பாதாரவிந்தா 606-607 
பாதிரி 102 
பாந்தள்‌ நீழலுறை போதன்‌ 30 
பாமாலை 82 
பார்‌ 451, 472, 524 
பார்‌ ஏழ்‌ 472 
பார்த்திபன்‌ 364 
பார்மொழி 41 
பாரடம்‌ 223 
பாரதி 41 
பாரரசு 466 
பாரணை 363 
பாரிசாதம்‌ 103 
பாரீசநாதப்‌ பராபரன்‌ 521 
பாரீசநாதன்‌ 152, 521 
பாரீசர்‌ ௦21 
பாரீசுவநாதர்‌ 16 
பால்‌ 281, 299 
பாலியன்‌ முளை 932 
பாவை 43, 266, 279, 281, 282, 
291, 300, 307, 308, 343, 
374, 500 
பாள 74, 202 
பானம்‌ 484 
பாஷை 312 
பி 
பிசாசு 5௦0 
பிண்டம்‌ 210 
பிண்டி 138, 315, 422, 606 
பிண்டிக்கோமான்‌ 422 
பிண்டி நிழற்‌ பூரணன்‌ 606 
பிண்டிமகேசன்‌ 138 
பிண்டியான்‌ 507 
பிணி 475 
பித்தர்‌ 554 
பித்தன்‌ 550 
பிரமதேவர்‌ 36 
பிரமன்‌ 543 
பிரான்‌ 439, 470 
பிளவு 259 
பிறவிச்‌ சேற்றைக... 
சேர்த்த கழல்‌ 324 


33 


57 
பிறவிச்‌ சேறு 324 
பிறவி வெம்பிணி 331 
பிறவி வெம்பிணிக்கான 
மருந்து 331 
பிறை 374, 426 
பிறைநுதல்‌ 374 
பிறைநெற்நியாள்‌ 428 
டீ 
பீடம்‌ 308, 453 
பு 
புகழான்‌ 465 
புங்கவன்‌ 119, 236, 614 
பங்கு 108 
புட்கலை 57 
புண்டரிகப்‌ பொற்கமலம்‌ 201 
புதன்‌ 170 
புமான்‌ 471 
புயம்‌ 172 
புரசனம்‌ 246 
புரட்டாசியான்‌ 161 
புரத்தரசன்‌ 363 
புரிசை 405, 453, 540 
புருவச்சிலை 97 
புருவம்‌ 168, 301, 347, 374, 429 
புல்‌ 264 
புலவர்‌ 333, 509, 613 
புவனி 449 
புழுகு 252 
புள்‌ 461 
புள்ளினம்‌ 602 
புளிமா 109 
புற்பற்று 474 
புறவடி 397 
புன்னை 98 
புனர்பூசம்‌ 125 
புனிதன்‌ 1,619 
L 
பூங்கவரி 203 
பூங்கா 97, 103, 114 
பூங்காவனம்‌ 73 


59 


பூங்கொடி 


பூச்சக்ர வண்கவிகை 


பூசம்‌ 
பூஞ்சுனை 
பூண்டி. 
பரம்‌ 
பூணிலான்‌ 
பூதப்பசாசு 
பூதம்‌ 
பூதேவி 
பூந்தடம்‌ 
பூர்தாரி 
பூம்பட்டு 
பூம்பந்து 
பூம்பாவை 
பூம்பொகுட்டு 
பூமகள்‌ 
பூமாரி 
பூமாலை 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


232, 


201, 


பூமாலை பூணாப்பொருள்‌ 


பூரட்டாதி 
பூரணகும்பம்‌ 
பூரணன்‌ 
பூரணை 
பூரத்தன்‌ 
பூசம்‌ 

பூராட கற்பம்‌ 
பூராடம்‌ 
பூரிகை 
பூவணை 
பூவலரும்‌ பிண்டி 
பூவை 
பூவைகள்‌ 
பூவையர்கள்‌ 


பெ 


பெண்‌ 

பெண்‌ பெருமாள்‌ 
பெதும்பையாள்‌ 
பெம்மான்‌ 
பெரியோர்‌ 
பெருந்தகம்‌ 
பெருமுரசு 


tL, 


112, 407, 


922, 


351 
192 
126 
73 
பின 
336 
464 
58 
80 
190 
348 
502 
249 
255 
266 
419 
400 
128 
238 
238 
141 
492 
606 
24 
128 
128 
136 
136 
224 
287 
241 
534 
407 
295 


572 
352 
300 
471 
138 
597 
225 


பே 
பேதை 272, 617 
பேரி 179, 223 
பேரிளம்‌ பெண்‌ 525, 617 
பேரின்பம்‌ அவல்‌ 
பேருலகின்‌ நாதன்‌ 179-180 
பேறாவூர்‌ 90 
பேறுடைய மூன்றுலகம்‌ 10 

யை 
பைங்கிளி 265, 283 
பைங்கிளிச்‌ சொல்‌ 344 
பைம்பொற்‌ சிறுதொட்டில்‌ 282 
பைம்பொன்‌ மணி உத்தரம்‌ 200 

பொ 
பொகுட்டு 297, 419 
பொங்குமணி மாடம்‌ 587 
பொங்குமுலை 340 
பொய்கை 73, 429 
பொருப்பு 434, 430 
பொருமதனை வென்ற புனிதன்‌ 1] 
பொரழில்‌ 443 
பொற்கமலம்‌ 201 
பொற்கழை 436 
பொ ற்கிண்கிணி 336 
பொற்குன்‌ றம்‌ 573 
யொ ற்கூடு 406 
பொற்கொம்பு 351 
பொற்றோகை 398 
பொற்பணம்‌ 431 
பொற்பணமாம்‌ ஐந்தலை 

நன்னாகம்‌ 431-432 
பொற்பதுமை 203 
பொற்றேர்‌ 924, 586 
பொற்றொடி 452 
பொற்றோோடு 377 
பொஜற்றோடும்‌ கொப்பும்‌... 
காதின்‌ குழையாள்‌ மிதி 

பொறை 414, 452 
பொன்‌ 186, 576 
பொன்மணிக குச்சி 373 
பொன்மாலை 201 
பொன்முரசு 385 


பொன்னாங்‌ கண்ணிக்‌ கொடி 352 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 50 


பொன்னாலவட்டம்‌ 192 
பொன்னிழைத்த பவளக்‌ 

குடை 220 
பொன்னின்‌ கலசம்‌ 249 
பொன்னுலகு 571 
யொன்னூசல்‌ 257 
பொன்னூர்‌ 98 
பொன்னெயில்‌ 927, 557 
பொன்னெயிலன்‌ 119 
பொன்னெயிலான்‌ 182 

போ 
போகம்‌ 449 
போதன்‌ 30 
போதாதிநாதன்‌ 319 
போதி 127 
போதிகை 199 
போதிமணி 327 
போதில்‌ வருவான்‌ 182 
போற்றி 238-244 
பெள 
பெளஞ்சிமுகன்‌ 944 
| ம 

மகத்தன்‌ 127 
மகம்‌ 127 
மகரமாந்தோரணம்‌ 233 
மகமேரு 564 
மகரக்குழை 153 
மகரம்‌ 9௨. 193, 2353 
மகராயன்‌ 519 
மகாமலை 22 
மகாலட்சுமி 446 
மகிழ்‌, மகிழம்‌ 98, 100 
மகுடம்‌ 567 
மங்கலிம்‌ 298 
மங்கை 339, 357, 457, 495 
மசானம்‌ 550 
மஞ்சை 67 
ம்ஞ்சைக்‌ குளத்தூர்‌ 67 
மடங்கல்‌ 558 
மடங்கலாசனம்‌ 558 
மடந்தை 368, 369, 402 


மடமாது 


409 


மடமான 487 
மடல்‌ 403 
மடலெழுதி நிற்போர்‌ 403 
மடவார்‌ வலை கடந்த மால்‌ 470 
மடவார்‌ 247, 470, 617 
மண்டபங்கள்‌ 503 
மண்டபம்‌ 189, 503 
மண்டலம்‌ 498, 507 
மண்டலமகாபுருடன . 83 
மண்ணவர்‌ 459, 581 
மண்ணவர்‌ கோன்‌ 381 
மணக்காக்‌ கழை முத்தம்‌ 309 
மணப்பந்தல்‌ 564 


மணி 186, 195, 277, 278, 353, 367, 
381, 383, 386, 451, 453, 492, 576 


மணி அணிசு 195 
மணிக்காசம்‌ 376 
மணிக்கழல்‌ 278 
மணிக்கழலாடும்‌ மலரின்‌ கொடி 
278 

மணிக்குழை 432 
மணிகள்‌ 193 
மணிரெணம்‌ 420 
மணிச்சரம்‌ 544 
மணிப்ரபை 131 
மணிமகுடம்‌ 507 
மணிமலர்கள்‌ 307 
மணி மாடம்‌ 587 
மணிமாலை 381 
மணி முத்தம்‌ 189 
மணிமுத்த முக்குடை, 189 
மணியணிசு 195 
மணியாழ்‌ 344 
மணிவரை 206 
மத்தகம்‌ 390 
மத்திபதேவன்‌ 518 
மதன்‌ 1, 460, 473, 566 
மதனை வென்ற புனிதன்‌ l 
மதனை வென்றேன்‌ 566 
மதி 231, 304, 346, 353, 378, 
574, 595 

மதிக்குடையான்‌ 166 
மதிநுதல்‌ 277 


60 அப்பாண்டைநாதர்‌ உலா 


மதியொத்த குடையன்‌ 464-465 
மதிள்‌ 503 
மதுகம்‌ 106 
மதுர மொழி 5926 
மந்தரம்‌ A 
மந்தாரம்‌ 100 
மயிர்ப்பின்னல்‌ 275 
மயில்‌ 269, 286, 353, 356, 372, 
488 
மயிற்கொன்றை 102 
மயிற்றோகை 308 
மர்க்கடம்‌ 443 
மரக்குண்ணம்‌ 87 
மரகதமாமணி 263 
மரகத மெய்யொளியாள்‌ 485 
மரம்‌ 478 
மருக்கொழுந்து 101 
மருங்கை 380 
மருந்து 33, 105, 331 
மருந்து மாமலை 33 
மருபூதி 512 
மருபூதிச்‌ ௬டர்‌ 512 
மல்லி 98, 421 
மலர்‌ 422, 464, 608, 618 
மலர்க்கா 403 
மலர்க்குழலாள்‌ 341 
மலர்ச்சேடை 530 
மலர்த்தாள்‌ 366, 464 
மலர்த்தாள்‌ நாணிப்‌ 
பூணிலான்‌ 464 
மலர்ப்பிண்டி 499 
மலர்ப்பிண்டியான்‌ 608 
மலர்ப்பொழில்‌ 115 
மலர்மாரி 618 
மலரடி 367, 402 
மலராள்‌ ச 118 
மலை 435, 443 


மலை குனிய நின்ற பிரான்‌ 439 
மலைகுனிய வென்ற முலையாள்‌ 439 


மலை நாதர்‌ 97 
மலையருவி 443 
மழலை 286, 303, 372 
மழலைக்‌ கிளிச்சொல்‌ 372 


மழலைவாய்‌ கொஞ்சங்‌ குயில்‌ 286 


ம்ழு 553 
மழை 323 
மன்னர்‌ 220, 246 
மன்னு புகழ்‌ 224: 
மனக்கவலை 508 
மன மிடி 605 
மனாபரணி 121 
மனோகர மஞ்சரி 485 
மா 
மா 104 
மாகணங்கள்‌ 221 
மாசாத்தன்‌ 22 
மாசு 166 
மாசு மறுவில்லா மதிக்குடை 
யான்‌ 166 
மாசிலா மேனியான்‌ 166 
மாசினர்‌ 166 
மாடக்‌ வீணை 528 
மாடநிரை 270 
மாடம்‌ 268 
மாணிக்கம்‌ 95, 187, 196, 213 
- 260, 290 
மாணிக்கமிட்டிறைத்த மேகலை 187 
மாதருணதேவி 153 
மாதவம்‌ 403 
மாதவர்‌ 137 
மாதவன்‌ 158 
மாதி மணாளன்‌ 466 
மாது 399, 409 
மாதுளுங்கம்‌ 109 
மாதுளை 98 
மாதேவதேவர்‌ 190 
மாமலராள்‌ 118 
மாமாலை 201 
மாமுதலூர்‌ 67 
மாமுனிவர்‌ 166, 221 
மாமுனிவர்கோன்‌ 581 
மாமேரு 205 
மார்கழி 164 
மார்பதக்கம்‌ 40 
மார்பாள்‌ 387 
மார்பு 447, 546 
மாரர்‌ குற்றம்‌ 601 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 61 


மாரன்‌ 284, 357, 369, 492 
மாரி 49, 611 
மாருதம்‌ 212 
மால்‌ 545 
மால்வரை 245 
மாலை 351 
மாவிசுவதேவி 294 


மான்‌ 286, 289, 307, 343,351, 365, 
376, 470, 487, 498, 553, 608 


மான்கன்று 289 
மான்றரிதீதான்‌ 553 
மானம்‌ 478 
மானவருந்தானவரும்‌ 1 78 
மானின்‌ விழி 487 
மி 
மிக்க பற்றிலான்‌ 465 
மிதுன தேசத்தன்‌ 146 
மிதுனம்‌ 146 
மிருகசீரிடம்‌ 124 
மிருகசீரிட ராசன்‌ 124 
மின்‌ 249, 458 
மின்னரசு 321, 529 
மின்னுக்கொடி 236, 249 
மின்னுக்‌ கொடியிடை 249 
மின்னு மணிமாலை 381 
மின்னொளி 186 
மீ 
மீனக்கொடியுடைய மீனவன்‌ 155 
மீனவன்‌ 155 
Ce 
முக்கணன்‌ 473 
முக்கனி 258, 370 
முக்கனி மொழியாள்‌ 370 
முக்குடை 1,17, 130, 189, 296 
முக்குடைக்கீழ்ச்‌ செல்வன்‌ 130 
முக்குடையன்‌ 562 
முக்குடையாய்‌ 472 
முகத்‌இற்‌ நிலதம்‌ 373 
முகம்‌ 168, 346, 373 
முகில்‌ 373 
முகில்‌ கேர்‌ அளகம்‌ = 
492, 52 
3 613 


முத்தமிழ்‌ 


முத்தன்‌ 135, 330, 497,583 
முத்தாரம்‌ 250 
முத்தி 333, 416 
முத்தியெனும்‌ கன்னி 416 
முத்திக்கன்னி 149 
முத்தி நாதர்‌ 343 
முத்து 186, 194, 199, 230, 275, 
310, 391 
முத்துக்குடை 230 
முத்துச்‌ சுமந்த மணி 328 
முத்துமாலை 48, 284 
முதல்‌ நூல்‌ 54 
முதற்பொருள்‌ 479 
முதுமரம்‌ 110 
முப்பழம்‌ 410 
முப்புரம்‌ 549 
முப்பொருள்‌ 549 
மும்மாரி 611 
மும்முனிவர்‌ 20 
முரசு 223 
முருக்கம்பூ 392 
முல்லை 100, 380, 421, 434 
முல்லை முகையன்ன 
முறுவலாள்‌ 434 
முலை 249, 340, 385, 426, 438, 
439, 527, 609 
முலைக்கச்சு 273 
முழந்தாள்‌ 175, 395 
முழவம்‌ 227 
முழுதுணர்ந்த மூர்த்தி 497 
முழுநீலம்‌ 421 
முழுப்பவழக்கால்‌ 199 
முழுமதி 604 
முளரி 421 
முறுவல்‌ 434 
முனிகிரி 437 
முனிவர்‌ 536, 615 
முனிவர்‌ அடைகுகை 97 
முனிவோர்‌ 94 
ழ்‌ 
மூதூர்‌ ப 118 
மூலம்‌ 135 


62 அப்பாண்டைநாதர்‌ உலா 


மூவா முதலான பூவலரும்‌ 
241 


பிண்டிப்பொருள்‌ 
மூவலகிற்‌ சோதிமணி 328 
மூவுலகு 583, 594 
மூவுலகுமே யுணர்ந்த சித்தன்‌ 583 
மூவொளியாய்‌ 24] 
மூன்றுலகம்‌ பெற்றளித்தோன்‌ 10 
மூன்‌ றுலகீசன்‌ 382 
மூன்‌ றுலகு 10, 582, நூ. ப. 1 
மூன்‌ றுலகுடையான்‌ தூ. ப. | 

மெ 
மெத்தை 260 
மெய்‌ 460 

ம 
மேகலை 187, 249, 393, 589 
மேடனம்‌ 144 
மேலாம்‌ பதமருள்வோன்‌ 429 
மேளம்‌ 226 
மேற்பலகை 198 


மேற்றிசையின்‌ நடந்தான்‌ 509-510 


மேற்றிசையின்‌ நின்றான்‌ 509-510 
மேனி 290, 300 
மை 
மை 253, 378, 489 
மைந்தன்‌ 456 
மொ 
மொய்கரன்‌ 473 
மொழி 455, 487 
மோ 
மோகத்தன்‌ 416 


மோகம்‌ 548, 554, 555, 572, 575 


மோதிரம்‌ 384 
மெள 
மெளவல்‌ 103 
ய 
யமன்‌ 209 
யர 
யாழ்‌ 227, 344 
யானை நடை 487 


& 
யூகத்தின்‌ கணம்‌ 214 
யூகம்‌ 214 
ச 
ரசத்தின்‌ தேன்‌ 483 
ர்சம்‌ 345, 464 
ரத்தினத்ரையம்‌ 160 
ரத்தின பீடம்‌ 501 
ரத்தினம்‌ 95, 199, 391 
ரதம்‌ 334 
ரதி 262 
ரம்பை 400 
ரூ 
ரூபச்‌ சலாபமயில்‌ 488 
ரே 
ரேவதி 143 
லீ 
லீலைச்‌ செருக்கினார்‌ 201 
லெள 
லெளகாம்தியர்‌ 360 
வ 
வங்காரம்‌ 88 
வச்சிரம்‌ 198 
வச்சிரனாபி 517 
வசந்தம்‌ 610 
வசனமொழிக கல்வி 526 
வஞ்சி 489 
வட்டக்‌ கண்ணாடி 378 
வட்டக்‌ கண்ணாடி யொத்த 
கபோலத்தாள்‌ 378 
வட்டப்பரியோன்‌ 99 
வட்டம்‌ 385 
வட்டமதி 202 
வட்டிகை 502 
வடக்குமலை தன்னிலுறைமாது 399 
வடபாழியான்‌ 11-12 
வடம்‌ 387 
வடிவு 504 
வண்டமிழோர்‌ ட 31,445, 507 
வண்டினம்‌ 602 
வண்டு 113, 342 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 63 


வண்புலவர்‌ 509 
வண்மைப்‌ பதாகையாம்‌ 
வைசயந்தி 299 
வணகிளி 489 
வதனம்‌ 301 
வந்தனை 536 
வய்யம்‌ 73 
வயதாள்‌ 525 
வயது 462 
வயல்‌ 118 
வயலை 90 
வயிடீரியம்‌ 95, 198 
வயிரம்‌ 95 
வயிறு 388 
வரங்கோயிலான்‌ 19 
வரஞ்சோதி 131 
வரத்தார்‌ 568 
வரதன்‌ 466 
வரபிரமதேவர்‌ 50 
வரமளிக்கும்‌ தாயே 398 
வரால்‌ 115, 444 
வருணகுமாரன்‌ 211 
வல்லிக்கொடி 398 
வலம்புரி 435 
வலம்புரியும்‌... கோமான்‌ 439-440 
வலை 470 
வவச்சிரக்‌ கோட்டுக்கிறை 5313 
வள்ளியம்‌ 39 
வள்ளை 169, 432 
வள்ளை மணிக்குழையாள்‌ 432 
வளத்தி 06 
வளை 274, 359, 382 
வன்னப்பசுங்கிளி 248 
வன்னம்‌ 311 
வனசமுகிழ்‌ 117, 490 
வனமாலே 490 
வனமுலையாள்‌ 371 
வா 
வாக்கீசன்‌ 582 


வாக்கொள்று அதிசயமாய்‌ 
ஆன பதினெண்‌ பாடயன்‌ 


181 


வாகன்‌ 415 
வாகை 105 
வாசுகி 547 
வாணி 48 
வாத்தியங்கள்‌ 509 
வாமன்‌ 12] 
வாமனன்‌ 326 
வாய்‌ 168, 288, 289, 380, 

433, 577 
வாய்மை 415 
வாய்மை யெனும்‌ பலத்தான்‌ 415 
வாயில்‌ 503 
வாயிற்படி 197 
வாயுகுமாரன்‌ 212 
வாரணம்‌ 97, 455, 551 
வாரணமேலீசன்‌ 455 
வாரணவாசி நகர்‌ 904 
வாரிதி 41, 179 
வாவி 115 
வாழ்நிதி தூ. ப, 3 
வாழ்முகம்‌ 346 
வாழை 111, 116, 174, 396 
வாழைத்தண்டு 174 
வாழைப்பதி 91 
வாள்‌ 417, 479 
வான்‌ 487, 506, 516 
வானச்‌ சுதத்தின்‌ வருமரன்‌ 516 
வானரங்கள்‌ 113 
வானவர்கள்‌ 178 
வானவர்கோன்‌ 181, 234, 326 
வானினிடு சாபம்‌ 487-488 
வானுலகம்‌ 346 


வானுலகின்‌ மாச்கொண்டல்‌ 
போலவருள்‌ புலவர்‌ 332-333 


வானுலகு 332 
வானோரமுதம்‌ 396 
வி 
விக்கின விநாயகன்‌ 11 
விச்சாதரர்‌ 154 

விசாகத்‌ தெழில்‌ நாள்‌ 
வந்துதித்தோன்‌ 132 
விசாகம்‌ 132 
விசும்பு 436 
விசுவசேந மன்னன்‌ 127 


64 


விசுவ தேவி 294 
விஞ்சையர்‌ 219, 245 . 
விடபம்‌ 145 
விண்ணரசு 468 
விண்ணவர்‌ 459, 581 
விண்ணவர்கள்‌ 188 
விண்ணவர்கோன்‌ 561 
விண்ணவன்‌ 295 
விண்ணவனோர்‌ விரவிய 

தத்துவம்‌ 593 
வித்தகர்‌ 583 
வித்தகன்‌ 130 
வித்தகனாம்‌ வாமனன்‌ 325-326 
வித்தகி சச 
வித்து 593 
வித்தை நா. ப. 3 
விதி 180, 474, 591 
விதேகத்துப்‌ பெம்‌ மானான்‌ 136 
விதேகம்‌ 136 
விநாயகன்‌ 1] 
விபூதி 435 
விமலன்‌ 11, 145 
வியந்தரர்கள்‌ 216 
வியந்தன்‌ 330 
வியாழம்‌ 171 
விரக அலங்காரி 485 
விரதசீல மூல குணத்தர்‌ 50-31 
விரல்‌ 397, 559 
விரலாழி 397 
விரிசடை 5132 
விருட்கி 101 
விருதூர்‌ 89 
விருஷப சேனாதியர்‌ 50 
வில்லாள்‌ மதன்‌ 566 
வில்லை 107 
விலரமிச்கி 101 
விழா வீதி 315 
விழி 253, 305, 347 
விழிமை 203 
விழுக்கம்‌ 90 
விளக்கு 38, 213 
விளந்தை 92 
விளாங்களி 476 
விறுட்சிமலர்‌ 15] 


அப்பாண்டைகாதர்‌ உலா 


வினை மாற்றி வருவான்‌ 243-244 
வினையம்‌ ஆறு 9 
வினையம்‌ ஆறும்‌ அகன்ற 
நற்காட்சியான்‌ ப 
வினை வென்ற நாயகன்‌ 120 
வீ 
வீடுடையான்‌ 159 
வீடை நகர்‌ 90 
வீடைப்பதி 78 
வீண்டாக்‌ கமடன்விடு கல்மழை 
322-323 
வீணே 227, 382, 437, 454, 460, 528 
வீணை முன்கை 437 
வீதராகன்‌ 11 
வீதி 334, 524, 588 
வீரன்‌ 63, 145, 464 
வீரியதீதனாமன்‌ 7 
வீரியற்ற சற்புருடர்‌ 462-463 
வீரேந்திரன்‌ 63 
வீரை 77, 88 
வீறுசுகமுடையன்‌ 7 
வெ 
வெட்டி 101 
வெண்கவரி 188 
வெண்குணம்‌ 92 
வெள்ளம்‌ 423, 484 
வெள்ளி 172 
வெள்ளிமலை 172, 616 
வெள்ளிமலை மடவார்‌ 616 
வெள்ளைக்கமலம்‌ 45 
வெள்ளைக்குடை 46 
வெள்ளைக்கொடி 45 
வெள்ளைப்‌ பளிங்கு 46 
வெற்பு 428, 430, 431 
வெற்றிக்‌ கழல்‌ 325 
வெற்றிமணி 328 
வெற்றிரதம்‌ 334 
வெற்றிலை 259 
வென்றி அறவாழி வேந்தன்‌ 318 
வே 
வேகம்‌ தீர்த்த நாதா 518 
வேண்டுதல்‌ வேண்டாமை 
யில்லாத வீரன்‌ 464 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 


வேணு 

வேணுகிரி 
வேணுகிரியரசு 
வேணு தண்டம்‌ 
வேணு காதம்‌ 
வேணுமலை 
வேத்ரகொண்டம்‌ 
வேதசந்தம்‌ 
வேதத்தின்‌ பாதமயம்‌ 
வேத நூல்‌ 

வேதம்‌ 
வேதமுரைத்த விதி 
வேத மொழி 

வேத விழுப்பொருள்‌ 
வேதன்‌ 


34 


227, 468 
438, 468 
468 
1.22 

227 

32 

209 
கா. 1 
392 

81 

592 
180 
221, 446 
592 
319, 436 


வேதாகமம்‌ 

வேதாதி வேதாதி வேதன்‌ 
வேய்த்தோள்‌ 

வேல்‌ 

வேலூர்‌ 

வேழம்‌ 

வேள்‌ 

வேளை 


வைசயந்தி 

வையாசி 

வைவேல்‌ 

வைவேல்‌ வரும்‌ விழியாள்‌ 


65 


46 
319 
382 
375 

90 
390 
485 
458 


222 
157 
375 
375 


திருநறுங்கோண்டைக்‌ கல்வெட்டுகள்‌ 


தென்னார்க்காடு மாவட்டத்தில்‌ சைனர்கள்‌ சிறப்பாகக்‌ 
கொண்டாடும்‌ திருத்தலம்‌ திருகறுங்கொண்டை. இது 
சைனர்களின்‌ திவ்ய யாத்திரைத்‌ தலங்களுள்‌ ஒன்று. 
இங்கே சர்ப்ப நிழலில்‌ முக்குடையின்&ீழ்‌ பார்சுவகாதர்‌ 
நின்ற திருக்கோலத்தில்‌ காட்சி தருகிறார்‌. இவரை அப்பர்‌ 
என்றும்‌, கனகசினகிரி அப்பர்‌ என்றும்‌, அப்பாண்டார்‌ 
என்றும்‌, அப்பாண்டைநாதர்‌ என்றும்‌ அழைக்கின்றனர்‌. 
இத்‌ திருக்கோயிலேயே சந்திரநாதர்‌ திருக்கோயிலும்‌ 
உள்ளது ; இது கோயிலின்‌ முன்வாயிலை ஒட்டி அமைந்‌ 
துள்ளது. 


இவ்விரு கோயில்களுக்கும்‌ மன்னரும்‌ பிறரும்‌ நிபந்‌ 
தங்கள்‌ அளித்த செய்திகளும்‌ பிறவும்‌ இங்குப்‌ பொறிக்கப்‌ 
பெற்றுள்ள கல்வெட்டுகளால்‌ தெரியவருகின்றன. இவை 
தி. பி. 9ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டு 
வரையிலும்‌ பல காலங்களில்‌ பொறிக்கப்பெற்றனவாகும்‌. 
தென்னிந்திய சாசனவரிசையில்‌ ஏழாம்‌ தொகுதியில்‌ 
திருநறுங்கொண்டைச்‌ சாசனங்கள்‌ சில இடம்‌ பெற்‌ 
றுள்ளன (8.1.1. VII, No 1011-1017. 381 of 1902-385B 
௦11902), பின்னால்‌ படியெடுககப்பெற்ற வேறு சில சாச 
னங்கள்‌ இன்னும்‌ வெளியிடப்பெறவில்லை (299 ௦ 1939-40 
320 ௦1 1939-40). வெளியிடப்பெறாத சாசனங்களின்‌ 
படிகளை எனக்குத்‌ தந்துதவினார்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தொல்பொருள்‌ துறைத்‌ துணைப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ சண்‌ 
பகலட்சுமி அம்மையார்‌. அவர்களுக்கு என்‌ நன்றி உரித்‌ 
தாகுக. 


சந்திரநாதர்‌ திருக்கோயிலைக்‌ கீழைப்பள்ளி என்றும்‌, 
அப்பாண்டைநாதர்‌ திருக்கோயிலை மேலிற்பள்ளி என்றும்‌ 
சாசனங்கள்‌ குறிப்பிடுகின்றன. இரண்டு பள்ளிகளுக்கும்‌ 
தனித்தனியாக நிபந்தம்‌ வைத்த செய்திகளும்‌, இரண்டற் 
கும்‌ சேர்ந்து நிபந்தம்‌ விட்ட செய்திகளும்‌ சாசனங்களில்‌ 
காணப்படுகின்றன. 


திருநறுங்கொண்டைக்‌ கல்வெட்டுகள்‌ 67 


“ரீ இருகறுங்கொண்டைக்‌ இழைப்பள்ளிக்கு கீழ்மண்டகமு 

சதுர்முகத்‌ திருக்கோயிலுஞ்‌ செய்வித்தார்‌” (306 ௦4 1939-40) 
 மேலிற்‌ பள்ளி :' (5. I. I. Vol. VIL. No. 1013) 
 இருகழஞ்சுப்‌ பொன்‌ இரண்டு பள்ளிக்கும்‌” (307 ௦8 1939-40) 
இரண்டு பள்ளிக்கும்‌ பத்துப்‌ பொன்‌ கொடுத்தார்‌ 

(308 of 1939-40) 

ஸரீ திருறுங்கொண்டை இரண்டு பள்ளிக்கும்‌?” 

(309 of 1939-40) 
மேலும்‌, சந்திரநாதர்‌ “பாழியிலாழ்வார்‌” என்றும்‌ குறிக்கப்‌ 
படுகின்றார்‌. இதற்குத்‌ 

“்‌ இருகறுங்கொண்டைத்‌ தேவர்‌ அப்பர்க்கும்‌ 
பாழியிலாழ்வார்க்கும்‌ திருவமுர்துபடிக்கு?” (317 ௦1 1939-40) 


எனவரும்‌ சாசனம்‌ சானறாம்‌. 


இங்குள்ள சாசனங்கள்‌ சோழர்‌, பாண்டியர்‌, விஜயநகர 
அரசர்‌ காலங்களில்‌ அப்‌ பேரரசர்களாலும்‌ அவர்களுக்குட்‌ 
பட்ட குறுநிலமன்னர்‌, வீரர்‌ முதலியோராலும்‌ திருக்கோயி 
லுக்குச்‌ செய்த திருப்பணிகளைக்‌ குறிப்பிடுகின்றன. முதல்‌ 
இராசராசன்‌, முதலாம்‌ இராசேந்தின்‌, முதற்குலோத்‌ 
துங்க சோழன்‌ ஆகியோர்‌ இக்கோயிலில்‌ நந்தாவிளக்‌ 
கெரிக்க நிபந்தம்விட்டதுபற்றிச்‌ சில சாசனங்கள்‌ குறிப்‌ 
டுவி தண இராசராசனின்‌ சகோதரி குந்தவை தனது 
பெயரால்‌ “குந்தவைப்‌ பேரேரி என்னும்‌ ஒரு பெரிய 
ஏரியை இங்கு அமைத்தாள்‌. இந்த ஏரிக்கு ஆறையூரைச்‌ 
சேர்ந்த பெருமாள்‌ என்பவர்‌ நீர்பாய்வதற்கான தூம்பு 
அமைத்த செய்தியை ஒரு சாசனப்பாடல்‌ தெரிவிக்கின்றது 
(325 of 1939 40). 


திருநறுங்கொண்டையைக்‌ குறிப்பிடுமிடத்துச்‌ சாச 
னங்கள்‌ பின்வரும்‌ அடைகளோடு அறிமுகப்‌ படுத்து 
கின்‌ றன. 


“ நடுவில்‌ மண்டலத்து திருமுனைப்படி நாட்டு குறுக்கைக்‌ கூறி 
றத்து ஆதனூர்ப்பற்று திருகறுங்கொண்டையில்‌ கோயில்‌ 
தானத்தாற்கு இப்பற்று நாட்டவரேரம்‌. அப்பாண்டார்‌ 
திருமுன்பே நாங்கள்‌ வைத்த திருகந்தா விளக்கு. 

(304 of 1939-40) 


“ராஜ ராஜ வளநாட்டு திருமுனைப்பாடிக்‌ குன்றத்தூர்‌ நாட்டுத்‌ 


இருகறுங்கொண்டையில்‌..."” 
(310 of 1939-40) 


68 அப்பாண்டைநாதர்‌ உலா 


திருநறுங்கொண்டைத்‌ திருக்கோயில்‌ திருப்பணி 
பல காலங்களில்‌ நடைபெற்று வந்துள்ளது. பின்வரும்‌ 
சாசனப்பகுதி கோபுரத்‌ திருப்பணி நிறைவேறிய செய்தி 
யைக்‌ குறிப்பிடுகிறது. அது வருமாறு : 

“யூவஷ்‌ பங்குனிமீ 2௨ துதியையும்‌ ரேவதி நக்ஷத்திரமும்‌ 
நாயற்று நானாள்‌ திருகறுங்கொண்டை அப்பாண்டார்‌ கோபு 
ரம்‌ கல்‌ வேலைமட்டும்‌ பறமசந தெவசியர்‌ மேலை தெசம்‌ 
தீர்த்த வந்தனை பண்ணி யிதுவே நிமந்தம்‌ ஆக கட்டட முகிஞ்‌ 
சுது தர்மம்‌ சிநநாகள்ளுர்‌ சாத சேர்வை. 

(315 of 1939-40) 

இச்‌ சாசனத்தால்‌ கோபுரத்தின்‌ கல்வேலை முடிந்த 

செய்தி தெரியவருகிறது. பரமசிநதேவசீயர்‌ தீர்த்தவக 

தனை பண்ணினார்‌ என்பது கோபுர வேலை முடிந்து குடமுழுக 
காட்டிய நிகழ்ச்சியைக்‌ குறிப்பதுபோலும்‌. 


மற்றொரு சாசனப்‌ பகுதி, 

“₹ இருநறுங்கொண்டைத்‌ தெற்கில்‌ 
ஸ்ரீ கோயில்த்‌ திருகடை மாளிகை 
செய்தான்‌ பாலையூர்‌ சிங்கனேன்‌ .. 

(313 of 1939-40) 
என்று உள்ளது. இவற்றால்‌ கோயில்‌ திருப்பணி பற்பல 
காலங்களில்‌ பல்லோரால்‌ செய்விக்கப்பெற்றமை தெரிய 
வரும்‌. 


திருநறுங்கொண்டையில்‌ வைகாசித்‌ திங்களில்‌ நடை 
பெறும்‌ திருவிழாவைப்பற்றியும்‌ ஒரு சாசனம்‌ குறிப்பிடு 
திறது. இப்பொழுதும்‌ வைகாசித்‌ திங்களில்‌ சிறப்புத்‌ 
திருவிழா இத்தலத்தில்‌ நடைபெற்று வருகிறது. இதனைக்‌ 
குறிக்கும்‌ சாசனப்பகுதி வருமாறு : 

“ராஜ ராஜ வளநாட்டுத்‌ திருமுனைப்பாடிக்‌ குன்றத்தூர்‌ நாட்டுத்‌ 
திருகறுங்கொண்டையில்‌ வைகாசித்‌ திருநாளில்‌ திருவுத்ஸவம்‌ 
எழுந்தருளும்‌ அருமொழி தேவற்கும்‌ நித்திய கலியாண 
தேவற்கும்‌ திருப்பள்ளிச்‌ சிவிகைப்‌ புறமாக மலையன்‌ மல்ல 
னான விக்கிரமசோழ மலையமான்‌ இத்‌ திருகறுங்கொண்டை 
யில்‌ குந்தவை ஏரிக்கீழ்‌ உடைப்பின்‌ பாடு திருத்திவிட்ட 
நிலத்து...” (310 of 1939-40) 


வைகாசித்‌ திருவிழாவில்‌ அருமொழி தேவரையும்‌ 
நித்திய கலியாண தேவரையும்‌ எழுந்தருளுவிக்கும்‌ பல்லக்‌ 
கிற்கான நிபந்தம்‌ பற்றியது இச்‌ சாசனம்‌. தஇிருநறுங்‌ 


திருகறுங்கொண்டைக்‌ கல்வெட்டுகள்‌ 69 


கொண்டையில்‌ உள்ள குந்தவை ஏரி ஒரு சமயம்‌ உடைப்‌ 
பெடுத்துச்‌ சில நிலங்களைப்‌ பாழ்படுத்திவிட அதனைத்‌ 
திருத்திச்‌ சிவிகைப்‌ புறமாகத்‌ திருக்கோயிலுக்கு மலையன்‌ 
மல்லனான விக்கரசோழ மலையமான்‌ நிபந்தம்‌ வைத்தான்‌ 
என்னும்‌ செய்தியும்‌ இதில்‌ குறிக்கப்பட்டிருத்தல்‌ காண 
லாம்‌. 


திருநாமத்துக்‌ காணியாகத்‌ திருக்கோயிலுக்கு விட்ட 
நிலங்களில்‌ முக்குடைத்‌ தாபனம்‌ பண்ணிக்கொள்ளும்‌ 
படிக்கும்‌ சாசனங்கள்‌ குறிப்பிடுகின்‌ றன. 


நந்தா விளக்கு ஒன்றும்‌ சந்திராதித்தவரையும்‌ எரிவதாக 
சிமுக்குடைத்‌ தாபனம்‌ பண்ணிக்கொள்ளும்படிக்கு கொப்‌ 
பண்ண உடைய...வாங்கு வித்துக்குடுத்த அளவுக்கு சிமுக்‌ 
குடைத்தாபனமு.........அவிக்கொண்டு சந்திராஇத்தவரையும்‌ 
நடத்துிப்போதவும்‌”” (303 of 1939-40) 


: விளக்கு ஒன்றும்‌ சந்திராதித்தவரையும்‌ ஈடத்திப்‌ பொதவும்‌ 
இன்‌]... த்துக்குஞ்‌ முக்குடைத்தாபனம்‌ பண்ணிக்கொள்ளும்‌ 
படிக்கு . உடையார்‌...வித்துக்‌ ... ஒன்றுக்கு ஸ்ரீ முக்கு[ 7... 
வபனமும்‌ பண்ணிக்கொண்டு தாழ்வற நடத்திப்போதவும்‌...” 

(304 of 1939-40) 


முக்குடைத்தாபனம்‌ பண்ணுதலாவது முக்குடை 
பொறிக்கப்‌ பெற்ற எல்லைக்கல்லை நாட்டுதலாகும்‌ என்பர்‌. 


கோயில்‌ வாயிலின்‌ மேல்தளத்தில்‌ குணபத்திர முனி 
வரைத்‌ துதிக்கும்‌ பாடல்‌ ஒன்று காணப்படுகிறது (302 of 
1939-40). இதனை அடுத்துவரும்‌ சாசனப்பாடல்களில்‌ 
முதற்கண்‌ காணலாம்‌. இப்‌ பாடல்‌ பதினாறாம்‌ நூற்றாண்டு 
வழங்கிய எழுத்து வடிவில்‌ உள்ளது. குணபத்திரர்‌ தென்‌ 
னாட்டில்‌ புகழுடன்‌ விளங்கிய சமண முனிவராவர்‌.. இவர்‌ 
இருநறுங்கொண்டையில்‌ சிறந்த ஞானியாயத திகழ்ந்தார்‌. 
வீர சங்கத்தை நிறுவி “வீர சங்கப்‌ பிரதிஷ்டாசாரியார்‌ 
என்னும்‌ பெயரைப்‌ பெற்றார்‌. இவர்‌ சூடாமணி நிகண்டினை 
ஆக்கித்தந்த வீரைமண்டல புருடரின்‌ குருவுமாவா (303 of 
1939-40). இம்‌ மண்டல புருடரையும்‌ குணபத்திர முனி 
வரையும்‌ அப்பாண்டை நாதர்‌ உலாவும்‌ குறிப்பிடுகிறது 
(81-83). 


சாஈளப்‌ பாடல்கள்‌ 


திருநறுங்கொண்டைச்‌ சாசனங்களுள்‌ சில பாடல்‌ 
களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இப்பொழுது கிடைத்துள்ள 
சாசனங்களிலிருந்து இரண்டு வெண்பாக்களும்‌, இரண்டு 
கட்டளைக்‌ கலித்துறைச்‌ செய்யுள்களும்‌ உள்ளமை தெரிய 
வருகின்‌ றன. கட்டளைக்‌ கலித்துறைச்‌ செய்யுள்‌ ஒன்றின்‌ 
ஒரு பகுதி பிற்காலக்‌ கட்டடத்திற்குள்‌ மறைபட்டுப்‌ போன 
மையால்‌ அறைகுறையாகக்‌ காணப்படுகிறது. 


வெண்பா 


வண்டமிழின்‌ பண்பும்‌ வடநூலும்‌ நன்குணர்ந்து 
தெண்டிரைகுழ்‌ மண்மீது சீர்பெற்றான்‌ -கொண்டைமலை 
வித்தகன ருட்கடல்மி குத்தபுகழ்‌ வெற்பிலிசை 

வைத்தகுண பத்திரமுனி வன்‌. (302 ௦ 1939-40) 


மாட மதிளாறை மன்னு புகழ்ப்பெருமா 

ணீடு நறுங்கொண்டை கெல்விளையப்‌--பீடார்க்த 

காருக்கு நேராகு மண்கையன்‌ கார்க்கடல்போ 

லேரிக்குத்‌ தூம்பமைத்தான்‌ இன்று. (325 of 1939-40) 


கட்டளை க்கலித்றை 


வீரன்‌ திருவறம்‌ பேணுமெய்‌ 
வீரசங்‌ கத்தவரே 
சேருங்‌ கனகச்‌ சினரெி 
யப்பர்க்குத்‌ தெய்வமணங்‌ 
கரலும்‌ தெரியற்‌ குலோத்துங்க 
சோழன்‌ கொடுத்த நல்லூர்‌ 
சேலா ரும்பழ னஞ்செறு 
சரந்தைத்‌ தடம்பதியே. (299 of 1939-40) 


இயங்குஞ்‌ செயலு மிருக்குஞ்‌ 
செயலு மருவீனைக்குள்‌ 

முயங்குஞ்‌ செயலும்‌ தவத்தின்‌ 
ஃஃமரனந்திலே 

தயங்குஞ்‌ சதபத்திர தாளா 


ஒலர எர? உரக ௬௯ 


(305 of 1939-40) 


அப்பாண்டை நாதர்‌ உலாவின்‌ 
ஏட்டுப்‌ பிரத 

௪மண சமயச்‌ சார்பாக அப்பாண்டைநாதர்‌ உலா 
உள்ளமை தமிழுலகில்‌ கேள்வி வாயிலாய்த்‌ தெரிந்த ஒன்றா 
யிருந்தது. ஆயினும்‌ இதனை ஆக்கியவர்‌ பெயரோ பிற 
செயதிகளோ எதுவும்‌ தெரியவில்லை. காரணம்‌ இந்நூலின்‌ 
ஏட்டுப்பிரதி மிக அருகியிருந்தமையே. ஏனைய சமயத்தார்‌ 
இர்‌ நூலைப போற்றினாரில்ல; சமண சமயத்தாரிடையே 
தான்‌ இது பெரிதும்‌ புழக்கத்திலிருந்திருக்க வேண்டும்‌, 


இம்‌ நூலை அச்சிடுதற்குக்‌ கிடைத்த பிரதி தென்னார்க்‌ 
காடு மாவட்டம்‌ மேல்‌ சித்தாமூர்‌ ஜைனமடத்திலிருந்து 
கண்டெடுக்கப்‌ பெற்றதாகும்‌. சமயச்‌ சார்பான நூல்களை 
மடங்கள்‌ தொகுத்துள்ளமையால்தான்‌ இதுபோன்ற நால்‌ 
களை நாம்‌ இன்று பெறும்‌ வாய்ப்பினைப்‌ பெறுகிறோம்‌. 
மேல்‌ சித்தாமூர்‌ மடத்திலிருந்து கண்டெடுத்த இச்‌ சுவடி 
யைப்‌ போற்றி இப்‌ பதிப்பிற்கு உதவ முன்வந்த ஜீவபந்து 
7. 5. ஸ்ரீபால்‌ அவர்களுக்குப்‌ பொதுவாகத்‌ தமிழுலகமும்‌ 
சிறப்பாகச்‌ சமண சமய உலகமும்‌ பெரிதும்‌ கடமைப்‌ 
பட்டுள்ளது. 


ஓலைச்சுவடியின்‌ முகப்பு ஏட்டின்‌ நடுப்பகுதியிலே முக 
குடை சித்திரம்‌ வரைந்து, அதன்‌ கீழாக முக்குடை என்றும்‌ 
அதன்‌ கீழாக அருகநீதர்‌ என்றும்‌ ஏடெழுதினார்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளனர்‌. இந்த உலா இலக்கியமும்‌, “திருவுறையும்‌ முக 
குடைக்‌ கீழ்‌ தேவாதி தேவன்‌” என்று முக்குடையைச்‌ சிறப்‌ 
பித்தே தொடங்குகிறது. இது தவிர நூலுள்ளும்‌. * சந்திர 
னேர்‌ முக்குடை' (17) : முக்குடைக்‌ கீழ்ச்செல்வன்‌” (130), 
 மணிமுத்த முக்குடை ' (189) “திங்கள்‌ நிகர்முக்குடைககழ்‌ 
தேவர்‌ பெருமானார்‌” (296), “இலகிய முக்குடையன்‌” (562), 
:இருமுக்குடையாய்‌' (472) என்று இவ்வாறு திருமுக்குடை 
யும்‌ அதன்‌&8ழ்த்‌ திகழும்‌ அருகதேவரும்‌ சிறப்பித்துரைக 
கப்‌ பெற்றிருத்தல்‌ காணலாம்‌. சமணச்‌ சமயச்‌ சார்பான 
பிற தமிழ்‌ நூல்களிலும்‌ இம்‌ முக்குடை முதன்மையாக 
வைத்துப்‌ புகழப்பெறுதல்‌ கவனிக்கத்தககது. 


நூல்‌ வரலாறுபற்றிய ஒரு குறிப்பு" 
மயிலை சீனி. வேங்கடசாமி 


அப்பாண்டை நாதர்‌ உலா என்னும்‌ பெயருள்ள ஏட்டுச்‌ சுவடி 
ஒன்றை மேல்‌ சித்தாமூர்‌ ஜைன மடத்தினின்றும்‌ கொண்டு வந்து 
ஜீவபந்து திரு. டி. எஸ்‌. ஸ்ரீபால்‌ ஜெயின்‌ அவர்கள்‌ சில காலத்துக்கு 
முன்பு என்னிடம்‌ கொடுத்தார்கள்‌. அதனைப்‌ படித்துப்‌ பார்த்தபோது, 
அது சொல்‌ வளமும்‌ பொருள்‌ வளமும்‌ பொதிந்த சிறந்த நூலாகக்‌ 
காணப்பட்டது. அதனைப்‌ பிரதி எழுத நினைத்து எழுதத்‌ தொடங்‌ 
இனேன்‌. ஓய்வு கிடைக்காத படியால்‌ சிறு பகுதியை மட்டும்‌ எழுதி 
னேன்‌. இதற்குள்ளாக அவ்வேட்டுச்‌ சுவடியை வேறு ஒரு புலவர்‌ 
படிக்க விரும்பியபடியால்‌, அச்சுவடியை என்னிடமிருந்து வாங்கிக்‌ 
கொண்டு போய்விட்டார்‌. அந்தப்‌ பிரதி இன்னும்‌ திரும்பிவராத 
படியால்‌, கான்‌ எழுதிவைத்த. சிறு பகுதியை மட்டும்‌ இங்கு வெளியிடு 
இறேன்‌. வேறு பிரதிகள்‌ யாரிடமேனும்‌ இருக்தால்‌, அதனை அனுப்பி 
வைப்பார்களானால்‌, நூல்‌ முழுவதையும்‌ வெளியிட வாய்ப்பாக 
இருக்கும்‌. அப்பாண்டை நாதர்‌ உலா, திருநறுங்கொண்டையில்‌ 
எழுந்தருளியுள்ள அருகப்‌ பெருமான்‌ மீது பாடப்‌ பெற்றது. இம்‌ நூலை 
இயற்றியவர்‌ பெயர்‌ அனந்த விசயர்‌ என்பது. இவரைப்‌ பற்றிய 
வரலாறுகள்‌ இப்போது எனக்குக்‌ இிடைக்கவில்லை. 





* 1961ஆம்‌ ஆண்டு * நல்லறம்‌” இதழ்‌ நான்காம்‌ மலர்‌ முதலிரு இதழ்களில்‌ 
இந்நூலின்‌ முதற்பகுதியில்‌ 47 கண்ணிகளை இவர்‌ வெளியிட்டுள்ளார்‌. அதன்‌ 
முகவுரையே இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. முடிவில்‌ *மற்றப்‌ பகுதிகளை எழுதவில்லை- 
ஒப்பு நோக்குவதற்கு வேறு பிரதி இல்லாதபடியால்‌ எட்டில்‌ கண்டபடியே 
பதிப்பிக்கப்பட்டது. சில இடங்களில்‌ சொல்லும்‌ பொருளும்‌ விளங்கவில்லை? 
என்றும்‌ எழுதியுள்ளார்‌. 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 


காப்பு 1. உறுங்கண்டீர்‌...பணிக்தக்கால்‌ : வேதசந்தம்‌: வேத 
வடிவம்‌. பிரதமானுயோகம்‌, கரணானுயோகம்‌, சரணானுயோகம்‌, 
திரவ்யானுயோகம்‌ முதலிய வேதசந்தங்கள்‌. விந்தம்‌ - அரவிந்தம்‌, 
தாமரை; “விந்தமாப்‌ பிண்டிமுல்லை...ரீலங்‌ கோலவழகு.” (காமதீப, 59) 


காப்பு 2. ௩றுங்கொண்டை...காப்பு : அனிதன்‌ - காலம்‌ இடங்‌ 
களின்‌ கணக்கிறந்தவன்‌. 


1. தருவுறையும்‌ முக்குடை: இரு - அழகு, தெய்வத்தன்மை ; 
முக்குடை - அருகதேவர்‌, ஒன்‌ றன்கீழ்‌ ஒன்றாய்‌ அமைந்த மூன்று குடை 
களின்‌ நிழலில்‌ உறைபவர்‌. மூன்று உலகத்தையும்‌ காப்பதன்‌ சின்ன 
மாய்‌ இம்‌ முக்குடை உள்ளது. இக்குடைகளுக்குக்‌ கீழிருந்து முறையே 
சந்திராதித்தம்‌, நித்தியவினோதம்‌, சகலபாசனம்‌ என்பது பெயர்‌. 


* இங்கள்மூன்‌ றடுக்கிய இருமுக்‌ குடைக&ழ்ச்‌ 
செங்கதிர்‌ ஞாயிற்றுத்‌ திகழொளி சிறந்து 
கோதைதாழ்‌ பிண்டிக்‌ கொழுநிழ லிருந்த 
ஆதியிற்‌ றேற்றத்‌ தறிவனை வணங்கி ” 
(சிலப்‌. 11, காடுகாண்‌. 1-4) 


“முச்சக நிழற்றும்‌ முழுமது முக்குடை 
அச்சுதன்‌ அடிதொழு தறைகுவன்‌ சொல்லே.” (கன்லூல்‌, 256) 


5. அம்புயத்தின்‌ மேல்‌ கடந்தோன்‌ - தாமரை மலர்மேல்‌ நடம்‌ 
தவன்‌. 


“மலர்மிசை யேகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌. (குறள்‌. 3) 


தர்ம சக்கரம்‌ - சன தர்ம சக்கரம்‌. 24 ஆரைகள்‌ கொண்டது ; 
இவை 24 தீர்த்தரர்களைக்‌ குறிக்கும்‌. இச்சக்கரத்தின்கீழ்ப்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ள எருதும்‌ சிங்கமும்‌ ஆதிபகவான்‌ விருஷபதேவச்‌, அக்திய 
பகவான்‌ மகாவீரர்‌ சின்னங்களையும்‌ குறிப்பன, இதுவே சின தர்ம 
சக்கரம்‌ என்பதாகும்‌. 


6.7. அருகன்‌ எண்‌ குணங்களுள்‌ முதல்‌ நான்கு இக்‌ கண்ணிகளில்‌ 
சட்டப்பட்டுள்ளன. கடையிலா ஞானம்‌ (அனந்த ஞானம்‌) - முடிவிலா 
அறிவுடைமை ; கடையிலாக்‌ காட்சி (அனந்த தரிசனம்‌) - எல்லை 
யில்லாது யாவற்றையுங்‌ காணும்‌ குணம்‌. கடையிலா வீரியம்‌ (அனந்த 
வீரியம்‌) - எல்லையில்லா ஆற்றலுடைமை. கடையிலா இன்பம்‌ 
(அனந்த சுகம்‌) - முடிவில்லா ஆனந்தமுடைமை, (சிலப்‌. 10, நாடு 

10 


74 அப்பாண்டைகாதர்‌ உலா 


காண்‌. 188 அடியார்க்‌. உரை ; சீவக சிந்தாமணி, 247 உரை பார்க்க). 
இவற்றோடு நாமமின்மை, கோத்திரமின்மை, ஆயுவின்மை, அழியா 
வியல்பு-- என்பனவும்‌ சேர எண்‌ குணங்களாம்‌. 


அனந்த ஞானம்‌ அனந்த தரிசனம்‌ 
அனந்த வீரியம்‌ அனந்த சுகியே 

நாம மின்மை கோத்திர மின்மை 

ஆயு வின்மை அழியா வியல்பென 
ஏயுங்‌ காலை இறைவன்‌ எண்குணம்‌... ” 


(திவாகரம்‌ : பல்பொருட்கூட்டத்‌ தொருபெயர்த்‌ தொகுதி) 


கோளிற்‌ பொறியிற்‌ குணமிலவே எண்குணத்தான்‌ 
தாகா வணங்காத்‌ தலை. (திருக்குறள்‌, 9) 


வடார்க்காடு மாவட்டம்‌ வைகைத்‌ திருமலையில்‌ குந்தவைப்‌ பிராட்டி 
யாரால்‌ கட்டப்பெற்ற அருகன்‌ ஆலயம்‌ *எண்குண இறைவன்‌ 
கோயில்‌” என்று அக்கோயில்‌ கல்வெட்டில்‌ குறிக்கப்படுகிறது. 


7. செல்வச்‌ சிறப்புடையன்‌ - பஞ்ச கல்யாண வைபவத்தை 
யுடையவன்‌. “சுவர்க்காவதரணம்‌, மந்திராபிஷேகம்‌, மகாப்பிரஸ்‌ 
தானம்‌, கேவலோத்பத்தி, பரிரிர்வாணம்‌ என்ற ஐவகைப்பட்ட 
அருகக்‌ கடவுளுக்குரிய சிறப்புகள்‌” (திருநூற்றந்தாதி, 4 உரை). 


“9, அவ்வினையம்‌ - (அவ்வியம்‌) 2 


“அச்சமே ஆசை உலகிதம்‌ அன்புடைமை 

மிக்கபா சண்டமே தீத்தெய்வம்‌--மெச்சி 

வணங்குதல்‌ அவ்வியம்‌ என்பவே மாண்ட 

குணங்களிற்‌ குன்றாத வர்‌,” (அறகெறிச்சாரம்‌, 13) 


எவவினையு மேகெடுத்திட்‌ டீசனே - கெடுத்திட்ட ஈசன்‌ : கெடுத்திட்‌ 
டீசன்‌ ; வினையின்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ முனைவன்‌. 


10. ஆறுமுகவன்‌ - ஆன்மாக்கள்‌ வினையின்‌ நீங்கத்‌ தன்மயமாதற்‌ 
குரிய அறவழி காட்டியவன்‌ ; ஆறுதலளிக்கும்‌ முன்னோன்‌ என்றும்‌ ஆம்‌. 


மூன்றுலகம்‌ பெற்தளித்தோன்‌ - பேறாடவனாய்ப்‌ பிறந்து வினையை 
வென்‌ றவனே மூன்றுலகிற்கும்‌ முத்திநெறி வேண்டிப்‌ பாதுகாப்பவன்‌. 


“அறிவிற்கும்‌ இயற்கைக்கும்‌ அமைந்தபெரும்‌ 

அமைதிதரும்‌ அமர வாழ்வை 

உறவிற்கும்‌ உணர்விற்கும்‌ உயர்விற்கும்‌ 
ஒற்றுமையின்‌ வித்தாய்‌ ஈந்தே 

துறவிற்கும்‌ இல்லறத்தின்‌ வாழ்விற்கும்‌ 
தூயதொரு தொடர்பா யின்ப 

சிறைவிற்கும்‌ கருவான நெறிவகுத்து 
நின்மலன்‌ பாது காத்தல்‌. (ஜினனந்தம்‌) 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 75 


11. விக்கினவி நாயகன்‌ - உலகாயத இடையூறுகளைப்‌ போக்கி 
நன்னெறி காட்டும்‌ தலைவன்‌ ; வீதராகன்‌ - பற்றற்றவன்‌ : பொருள்‌ 
ஆறு- ஜீவன்‌, புத்கலம்‌, தர்மம்‌, அதர்மம்‌, ஆகாசம்‌, காலம்‌. 


20. மும்முனிவர்‌ சேரும்‌ முதலாங்‌ குராநீழல்‌ - மும்முனிவர்‌ : 
மல்லிஷேணர்‌, புஷ்பசேனர்‌, சமய திவாகர வாமன முனிவர்‌. குரா 
நீழல்‌ - திருபருத்திக்குன்‌ றிலுள்ள குராமரத்து நிழல்‌: 


* தன்னளவிற்‌ குன்றா துயராது தண்காஞ்சி 
முன்னுள து மும்முனிவர்‌ முழ்கியது- மன்னவன்‌ றன்‌ 
செங்கோல்‌ ஈலங்காட்டுந்‌ தென்பருத்திக்‌ குன்‌ றமர்ந்த 
கொங்கார்‌ தருமக்‌ குரா.” (கல்வெட்டுப்‌ பாடல்‌) 


22. ஆபற்சகாயன்‌ - ஆபத்துக்காலத்தில்‌ துன்பம்‌ அகல உதவியா 
யிருப்பவன்‌, 


2௦. பூமிதனிற்‌ சென்னியுறப்‌ போற்றுதல்‌ - நிலத்தில்‌ நெடுஞ்‌ 
சாண்கிடையாய்‌ விழுந்து வணங்குதல்‌; அதாவது தலை பூமியில்‌ 
படியுமா று வணங்குதல்‌ ; எட்டு உறுப்புகள்‌ நிலம்‌ தோய வணங்கும்‌ 
அட்டாங்க நமஸ்காரம்‌ ; இரு பாதம்‌, இரு கை, இருபுயம்‌, மார்பு, 
முன்‌ தலை ஆகியவை நிலத்தில்‌ படியுமாறு தொழுதலாகும்‌.. 

37. இம௰ம்‌ சேர்ந்த காகம்‌ பொன்னிறமாதல்‌; ஒப்பு; 
“பொற்குன்‌ நறஞ்சேர்ந்த தோர்காக்கை பொன்னாம்‌ (சுந்தரர்‌ 
தேவாரம்‌, 7-0-4) 

“ சுருக்கமில்‌ கேள்வித்‌ துகள்‌ தீர்‌ புலவர்முன்‌ யான்மொழிந்த 
பருப்பொரு டானும்‌ விழுப்பொரு ளாம்பனி மாலிமயப்‌ 
பொருப்பகஞ்‌ சேர்க்தபொல்‌ லாக்கருங்‌ காக்கையும்‌ பொன்னிறமாய்‌ 
இருக்குமென்‌ றிவ்வா றுரைக்குமன்‌ றோவிவ்‌ விருகிலமே.” 


(யாப்பருங்கலக்‌ காரிகை, 3; அவையடக்கம்‌, 1) 
3. விளக்கிற்‌ புகையொழுங்கிருப்பினும்‌ இகழாது பயன்‌ 
கொள்வர்‌, ஒப்பு: 


“உள்வி ரிந்த புகைக்கொடி யுண்டென 
எள்ளு கின்றன சில்லை விளக்கினை 
உள்ளு கின்ற பொருட்டிற மோர்பவர்‌ 
கொள்வ ரெம்முரை கூறுதற்‌ பாலதே.” 


(யசோதர காவியம்‌, 9; அவையடக்கம்‌) 
40, சித்தரசம்‌.. பொன்னெளியு மாகுமே : 


“கொல்லுலை யகத்திட்‌ டூதிக்‌ கூரிரும்‌ பிரதங்‌ குத்த 
எல்லொளிச்‌ செம்பொ னாக எரிநிறம்‌ பெற்ற தன்றே.” 


(£8 வகசிர்தாமணி) 


76 


42, 


ட்டி 


85, 


47. 


32. 


அப்பாண்டைகாதர்‌ உலா 


ஒப்பு : 
“படிக நிறமும்‌ பவளச்செவ்‌ வாயுங்‌ 
கடிகமழ்பூர்‌ தாமரைபோற்‌ கையும்‌-—துடியிடையும்‌ 
அல்லும்‌ பகலும்‌ அனவரத முந்துதித்தால்‌ 
கல்லும்சொல்‌ லாதோ கவி.” 


(கம்பர்‌ வாக்கு : பெருந்தொகை, 120) 


நன்று மறை - நல்லோர்‌ புகழும்‌ வேதம்‌. 


“மாறில்‌ கலையுணரான்‌ மாண்பிலர்பால்‌ மன்னதான்‌ 
தேறும்‌ பொருள்மேல்‌ திகழ்கின்றான்‌-—ஈ றில்‌ 

முதல்வனாய்‌ நின்றான்‌ மொழியமுத மென்னும்‌ 

புதல்விதான தேடும்‌ பொருள்‌.” (ஜீவசம்போதனை) 


ஒப்பு: 


வெள்ளைக்‌ கலையுடுத்து வெள்ளைப்‌ பணிபூண்டு 
வெள்ளைக்‌ கமலத்தே வீற்றிருப்பாள்‌--வெள்ளை 
அரியா சனத்தில்‌ அரசரோ டென்னைச்‌ 

சரியா சனம்வைத்த தாய்‌.” 


(காளமேகப்‌ புலவர்‌ பாட்டு: பெருந்தொகை, 121) 


அறுபத்து நாற்கலை : 


ஐயனுக்‌ கமைந்த நீரார்‌ அறுபத்து நால்வர்‌ அம்பொன்‌ 
வையகத்‌ தமிர்த மன்னார்‌ வாக்கமை பாலை யொப்பார்‌. 


(சீவகசிந்தாமணி) 


* ஆய கலைகள்‌ அறுபத்து நான்கினையும்‌ 
ஏய வுணர்விக்கும்‌ என்னம்மை--தூய 
உருப்பளிங்கு போல்வாளென்‌ னுள்ளத்தி னுள்ளே 
இருப்பளிங்கு வாரா திடர்‌. 


(கம்பர்‌ வாக்கு: பெருந்தொகை, 119) 


மதியாம்‌ சுருதி யவதி மன்னு மனம்‌: மதி-பொறி மன 


அறிவு; கருதி - கேள்வி யறிவு; அவதி - வரம்பிற்குட்பட்ட உருப்‌ 
பொருளறியும்‌ அறிவு; மனம்‌ - மனமாறுதல்களை யறியும்‌ அறிவு. 


24, 


அங்கபூர்வாங்க முதனூல்‌: இது ஆகமம்‌ மூன்றையும்‌ குறிக்‌ 


கின்றது. அங்காகமம்‌, 12; பூர்வாகமம்‌, 14; பகுசுருதி ஆகமம்‌, 16, 
“அங்கம்‌ பயந்தோன்‌ அருகன்‌ அருண்முனி' (சிலப்‌. 11, நாடுகாண்‌. 187). 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 77 


23. அப்பர்‌ சம்பந்தர்க்கு அன்பாய்‌ விழிகொடுத்த அப்பன்‌. விழி 
கொடுத்த அப்பன்‌ - விழி இங்கே ஞானக்‌ கண்ணினைக்‌ குறிக்கும்‌. இவ்‌ 
விருவரும்‌ அருகனடியாராவர்‌. வரையறுத்த பாட்டியலைத்‌ தந்தவர்‌ 
சம்பந்தமாமுனிவராவர்‌. 


20. செண்டு - சாத்தன்‌ கரத்திலிருக்கும்‌ ஆயுதம்‌, இதனால்‌ சாத்த 
னுக்குச்‌ * செண்டலங்காரன்‌ * என்னும்‌ ஒரு பெயரும்‌ உண்டு. இத்‌ 
தெய்வம்‌ உதவிய செண்டு கொண்டு கரிகாலன்‌ இமயமலையைத்‌ திரித்‌ 
தான்‌ என்பது கதை. இதனைப்‌ பின்வரும்‌ பாடல்‌ விளக்கும்‌ : 


“கச்சி வளைக்கைச்சி காமக்கோட்‌ டங்காவல்‌ 

மெச்சி யினிதிருக்கு மெய்ச்சாத்தன்‌_—கைச்செண்டு 
கம்பக்‌ களிற்றுக்‌ கரிகாற்‌ பெருவளத்தான்‌ 
செம்பொற்‌ கிரிதிரித்த செண்டு.” 


இப்பாடல்‌ அடியார்க்கு நல்லார்‌ எடுத்துக்காட்டிய உரை மேற்‌ 
கோளாகும்‌ (சிலப்‌. 5, இந்திர. 95-98 உரை.) 


69-70. ஒப்பு: 


்‌ அதல்கிழித்து விழித்த இழையா நாட்டத்துப்‌ 
பவள வாய்ச்சி தவளவா ணகைச்சி 
நஞ்சுண்டு கறுத்த கண்டி வெஞ்சினத்‌ 
தீரவுநாண்‌ பூட்டி நெடுமலை வளைத்தோள்‌ 
துளையெயிழற்‌ றுரகக்‌ கச்சுடை முலைச்சி,” 


(சிலப்‌. 12, வேட்டுவ. 55-59) 


70, தத்தைக்கரத்தி - கொடையளிக்கும்‌ கையினையுடையாள்‌. 
அவிரோதிப்‌ பிரபந்தத்தி - எவர்க்கும்‌ விரோதமற்ற பொதுவாகிய 
பிரபக்தங்களைப்‌ போற்றுபவள்‌. எம்மதமும்‌ சம்மதமென ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ பொதுமறையுடையோள்‌. முரண்பட்ட மறை என்பது 
உலக, புருட, சாத்திர முயற்சிகளாகிய மூன்று காட்சியளவைக்கும்‌ 
ஆண்டவன்‌, ஆகம, சம்சார, மீட்ணெர்ச்சி, வினைப்பயனுகர்வு, வீடு 
பேறு எனப்படும்‌ அறுவகைக்‌ கருதலளவைக்கும்‌ மாறாக இருப்பன. 


்‌ தலைமகனும்‌ நூலும்‌ முனியும்‌ பொருளும்‌ 
தொலைவின்‌ துணிவொடு பக்கம்‌--மலைவின்றி 
நாட்டியிவ்‌ வாறும்‌ உரைப்பரே நல்கெறியைக்‌ 
காட்டி அறமுறைப்‌ பார்‌.” 
(துத்தம்‌ திட்டம்‌ அதிட்டம்‌ என இவற்றோடு 
எத்திறத்தும்‌ மாறாப்‌ பொருளுரைப்பர்‌--பிதீதரவர்‌ 
நூல்களும்‌ பொய்யேயம்‌ நூல்விதியின்‌ நோற்பவரும்‌ 
மால்க ளெனவுணரற்‌ பாற்று. 
(அறநெறிச்‌. 30, 31) 


76 அப்பாண்டைநாதர்‌ உலா 
79. இசக்கியம்மை : கரவல்‌ தெய்வம்‌. 
“பூங்கண்‌ இயக்கி” (சிலப்‌. அடைக்‌.) 


120. நச்சுவினை வென்ற நரயகன்‌ : ஈச்சுவினை - விட மொத்த 
எண்வினை. ்‌ 


்‌ மன்னிய அறிவு காட்சி மறைத்தல்வே தனியத்தோடு 
துன்னுபோ கனிய மாயு தொடர்காம கோத்திரங்கள்‌ 
முன்னும்‌ அந்தராயம்‌ மொழிந்தவெண்‌ குற்றமாகும்‌ 
இன்னவை தவிர்க்தோன்‌ யாவன்‌ யாவர்க்கு மிறறவனாமே, 


(சூடாமணி) 


276, ஆயிரத்தெட்டு சுப லக்கணம்‌ : “அம்பொன்‌ பிதிர்வின்‌ 
மறுவாயிரத்தெட்‌ டணிந்து' (8வகசிந்தாமணி). ஆயிரத்தெட்டுத்‌ 
திருகாமம்‌: ஆயிரத்தெட்டு (1006) காமா வளி, 


ஜிநன்‌ * என்றால்‌ ஜெயித்தவன்‌, ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்‌ 
பவன்‌, வேட்கை வெகுளி முதலிய உள்ளக்‌ கிளர்ச்சிகளை வென்றவன்‌, 
தூய பூரணத்‌ தன்மையை, நித்தியானந்தத்தை நீடித்த வாழ்வைத்‌ 
தன்னுழைப்பனுவத்தால்‌ பெற்றவன்‌ என்பதே, 


பெயருச்சரிப்பில்‌ என்ன இருக்கிறது? எப்பெயரால்‌ உச்சரிப்‌ 
பினும்‌ ஒரு ரோஜா இனிய நறுமணந்தான்‌ வீசும்‌. பெயரில்‌ ஒன்று 
மில்லை ; நாமகிட்சேபந்தான்‌. பெயர்‌, கினைப்பூட்டும்‌ வெற்றறிகுறியே, 
வெற்றொலியே. அது ஒரு பொருளிலிருந்து பிறிதொன்றை, அதுவே 
தான்‌, தானே அது எனும்‌ ஒற்றுமை வேற்றுமைகளை நினைவுறுத்திக்‌ 
கொள்ளும்‌ உபாயம்‌ ; முயற்சியே. மெய்ப்பொருட்டன்மையை உள்ள 
படியே புரிந்துகொண்டால்‌ போதும்‌; வெறுமுச்சரிப்பால்‌ மட்டும்‌ 
வரும்‌ பயன்‌ சிறிதேதான்‌. 


அதை சிவன்‌ கித்தியரனக்தன்‌ சங்கரன்‌ என்றும்‌, பிரம்மா 
படைப்புக்‌ கர்த்தன்‌ கரும கர்த்தன்‌ எல்லா நல்வினை தீவினைகட்குக்‌ 
காரணமான அனைத்து ஈல்லெண்ண தீயெண்ணங்களினால்‌ தன்‌ 
வலையைப்‌ பின்னும்‌ விதியின்‌ சிற்பி என்றும்‌ கூறுவர்‌, அதை எங்கும்‌ 
பரவிய எல்லாமுணர்ர்கு விஷ்ணு எனினும்‌, ஒன்றே. 


அது எங்கும்‌ இருக்கிறது; எல்லாங்‌ காண்கிறது ; அறிகிறது. 
எங்கும்‌ என்றும்‌ எல்லா உயிரோடும்‌ மறைமுகமான உள்ளார்ந்த 
உறவாயத்‌ தானேயதுவாய்‌ அதுவேதானாய்‌ இருக்கிறது. அதைப்‌ 
புத்தர்‌ - உள்ளொளி பெற்றவர்‌, போதிப்பவர்‌ : தன்னை, தன்‌ ஆன்ம 
தரிசன த்தைக்‌ கண்டவர்‌, காணவழிகரட்டுபவர்‌ எனினும்‌ ஒன்றுதான்‌. 


ஜிநர்‌ அருகர்‌ எனவும்படுவார்‌, அவர்‌ முற்றறிவன்‌, புடமிட்ட தூய 
பரண ஆன்மா. எனினும்‌ மாற்றுமிர்‌ வினையுடலாற்‌ கட்டுண்டு கவரப்‌ 
படடுள்ளது. ஆயினும்‌, உடல்‌ தூய்மை பூரணத்தன்மையைப்‌ 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 79 


பொறுத்தவரையில்‌ உருவில்‌ பொதுமையாயுளது. உண்மையில்‌ 
அது மிக நுண்மையே ; அது உடலூட்டத்திற்குத்‌ தேவையான பசிதாக 
முதலிய பதினெண்‌ வேட்கைக்‌ குற்றங்களுக்குக்‌ கட்டுண்டதன்று. 
அதற்குக்‌ கண்ணிமைப்பதில்லை, உதடசைவதில்லை. அப்படிப்பட்ட 
பரமான்வுக்குத்தான்‌ அஞ்சலி வழிபாடு செய்யப்படுகிறது. 


வெநுஞ்‌ சிலைவழிபாடன்று, வெற்றுருவ வழிபாடுமன்று ; வெறுஞ்‌ 
சகசிரநாம உச்சரிப்பு மன்று. அவ்வழிபாடு தன்‌ பூரணத்‌ தன்மை 
யின்‌ பல பரியாய குணங்களின்‌ வழியொழுகலாகும்‌ இறைவழி 
பாடென்பது முன்னேற்பாடாக வைத்துள்ள சிலையின்‌ குணங்கள்‌ தன்‌ 
வாழ்க்கையில்‌ ஊடுருவித்‌ தூண்டும்‌ ஒரு இடசங்கல்பமான எத்தனப்‌ 
பிரயத்தனத்தால்‌ அக்குறிக்கோளடையும்‌ ஓர்‌ இடையறா முயற்சியின்‌ 
அறிகுறியேயாம்‌. 


(The Jaina Gazette, Vol. XXIII, No. 2. 


“அல்கி லாஅறி வின்கண்‌ ணடங்வெம்‌ 

துலகெ லாமுள்‌ ளடங்கிய உன்னையென்‌ 

மலமி லாத மனத்திடை வைத்தபின்‌ 

அலகி லாமைய தென்கண தாயதே,” (மேருமக்தரம்‌) 


191. உலாவெழுதல்‌ - பவனி வரல்‌. 


196. செயகோடணை - செய்செய/”? எனத்‌ தேவர்‌ ஏத்தும்‌ 
பேரொலி. 


217. சோதிடர்‌ ஐவர்‌: சந்திரன்‌, சூரியன்‌, தாரகை, காண்‌ மீன்கள்‌, 
கோள்கள்‌, இவரைப்‌ பஞ்சவர்‌” என்றும்‌ உரைப்பர்‌. 


£ சந்திரரும்‌, சூரியரும்‌, தாரகையும்‌, காள்‌ மீனும்‌, 
வெந்திறல கோள்களும்‌ஆம்‌ என விளங்கி விசும்பு ஆறா 
மந்தரத்தை வலம்‌ சூழ்ந்து வருபவரும்‌ கிற்பவரும்‌ 
சுந்தரம்சேர்‌ மணிமுடியாய்‌ சுடர்பவரும்‌ சோ திடரே.” 


(சூளாமணி. துறவு, 200) 


“அண்ணரும்‌ பேர்‌ அழல்‌ ஆக்கிய கமழ்புகை 
மாதிரத்து இயங்கும்‌ சோதிடர்‌ விமானமும்‌ 
வாசம்‌ ஊட்டும்‌ வகையிற்று ஆகி.” 


(பெருங்கதை. 2 : 8 : 49-51) 


முழுமணி மாடத்து இட்ட 
அகிற்புகை தவழ்ந்து வானத்து 
அருவிசும்பு அறுத்து நீண்டு 


80 ௮ப்பாண்டைநாதர்‌ உலா 


பகற்கதிர்ப்‌ பரப்பிற்று ஆகி, 
பஞ்சவர்‌ விமானம்‌ முட்டி, 
புகற்கு அரும்‌ அமரர்‌ கற்பம்‌ 
புக்கு, அயாவுயிர்த்த தன்றே. (சீவக. 000) 


231. துசக்கொடிகள்‌ - துவசக்கொடிகள்‌. 


238. காமாதி வென்ற கடவுள்‌ - காமம்‌, வெகுளி, மயக்கங்களைக்‌ 
கடந்தவனாகிய கடவுள்‌. பூமாலை பூணாப்‌ பொருள்‌, அணியா தழகியான்‌- 
கடவுள்‌. 


240. நீதியாய்‌ - நீதிகெறி மயமானவர்‌ ; நீதியைப்‌ போதித்தவர்‌ ; 
கடவுள்‌. அயன்‌ - படைப்புத்‌ தொழிலைக்‌ கொண்டவன்‌ ; தன்னைத்‌ 
தான றியும்‌ தெய்விகப்‌ பேறுவழி படைத்தவன்‌. 


241. மூவொளியாய்‌ - மனம்‌, வாக்கு, காய சோதியுடையவனே. 


மூவா முதலான பிண்டிப்‌ பொருள்‌ : 


₹ உலகம்‌ ஒருவரால்‌ படைக்கப்பட்டதொன்றன்று; ஆதி அந்த 
மின்றி இயங்கி வருவது. “மூவா முதலா உலகம்‌ * என்றார்‌ தேவர்‌. 
பிரபஞ்சம்‌ உண்மையானது; கித்தியமானது. அது என்றுமில்லா 
திருந்ததுமில்லை. ஒன்றுமே இல்லாத சூன்யத்திலிருந்து தோன்று 
வதும்‌ ஒன்றுமில்லை. அதற்கோர்‌ தொட க்கதீதைச்‌ கற்பிப்பது ஆதார 
மற்ற நம்பிக்கை ; கட்டுக்கதை ; பேதைமையின்‌ பலவீனம்‌. தன்னம்‌ 
பிக்கை இன்மையால்‌ ஓராதரவைத்‌ தேடுகிறது. முடவன்‌ ஊன்று 
கோல்‌ தேடிச்‌ சாயப்‌ பார்ப்பதைப்போல ஏதோ ஒன்றில்‌ சாயப்‌ 
பார்க்கிறது. மயக்கத்துக்குப்பட்டிருக்கிறது. அதனால்தான்‌ பிரபஞ்சம்‌ 
அழிந்துபோகும்‌ ; நிலையற்றுப்‌ போகும்‌ எனப்‌ பிரபஞ்சத்தின்‌ முதற்‌ 
காரணமாக ஒரு தோற்றத்தை நாடும்‌ மயக்க உணர்ச்சியே அதற்‌ 
கோர்‌ முதற்‌ காரணமின்‌ நியே மற்றுமோர்‌ முதற்காரண இருப்பைத்‌ 
தேடுகிறது. அம்மயக்கம்‌ அறியாமையால்‌ விபரீத உணர்ச்சியோ 
லாயது ; பிழைபாடுடையது. எனவே, மனிதன்‌ தன்னுள்ளார்ந்த 
மதிப்பீட்டை, சுயமரியாதையை, சுதந்திரமான முழு ஞானத்தை, முழு 
ஆற்றலின்பங்களை உய்த்துணரும்‌ வாப்ப்பிழந்து போகிறான்‌. மனிதன்‌ 
ஓர்‌ உள்மறைப்புண்ட கடவுள்‌ ; தெய்வத்தன்மையே அவன்‌ சாரம்‌. 
அத்‌ தெய்வத்‌ தன்மை முடிவுற்ற காலமாய்‌, மயக்கப்பட்டும்‌ ஒடுக்கப்‌ 
பட்டும்‌, தாழ்த்தப்பட்டும்‌, அழுத்தப்பட்டும்‌ உள்ளொடுங்கியிருக்கிறது. 
மனிதன்‌ வெற்றிபெற முடியும்‌. யாவனாயினுஞ்‌ சரி, வினை வென்றவன்‌ 
ஜிநன்‌. இதுவே ஆடவனின்‌ இலட்சியம்‌ ; வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌. 


மனித இனத்தைப்பற்றிய கேர்மையான கல்வி மனிதனேதான்‌. 
பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வோர்‌ பொருளிலிருந்தும்‌ மனிதனை வேறு 
படுத்திக்‌ காணும்‌ தனித்தன்மை, ஒரே அம்சமாகிய தன்னறிவு, 
ஆற்றல்‌, தீர்மானம்‌, உணர்ச்சிகளேயாம்‌. இத்தன்னறிவே, 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 81 


விவேகமே, உயிராகிய தத்துவப்‌ பொருள்‌. உயிர்ப்பொருள்‌ 
உயிரல்லாத பொருள்களால்‌ உலகம்‌ அமைந்திருக்கிறது. உயிரே, 
அறிவே, உயிர்ப்புள்ள மெய்ப்பொருளாய்‌, பூரணமாய்‌, அழிவற்ற 
தாய்‌, அறிவு மயமாய்‌, கேவலஞான மயமாய்‌. எல்லாமாய்‌, 
ஏக காலத்தில்‌ உடனிகழ்ச்சியாய்‌, நிலையாய்‌, எல்லாச்‌ சமயங்‌ 
களிலும்‌ இருக்கிறது; என்றும்‌ இருந்துகொண்டிருக்கும்‌. இன்பமும்‌ 
ஆற்றலும்‌ உடனிகழ்ச்சியாய்‌க்‌ கேவல ஞானத்துடன்‌ நிலைத்திருக்‌ 
கிறது. இங்ஙனம்‌ முற்றறிவுத்‌ தன்மையே மேன்மையானது ; 
தலைசிறந்தது; தூய்மையானது. அதுவே மனிதனுடைய கடவுட்‌ 
டன்மை, தெய்வத்‌ தன்மை, பிதாமகன்‌,மோட்சானந்தம்‌, நித்யானந்தம்‌, 
சிறைவீடு, கரையேற்றம்‌, நிர்வாணம்‌. அதுவே இலட்சியம்‌, சமய 
சாரம்‌, மெய்ப்பொருள்‌. அதுவே, தற்றூய்மை, தன்னறிவு, மாசற்ற 
பரமாத்மா, எல்லாமுணரும்‌ முற்றறிவு, மனித சாரம்‌, இழந்த 
மோட்சம்‌, மீண்டும்‌ அடையும்பேறு. அது தன்‌ மூயற்சியாலேயே பெற 
முடியும்‌. இழப்பும்‌ மீட்‌சப்பேறும்‌ என்ற சொற்கள்‌ ஈண்டுப்‌ பொது 
அறிவு நோக்கால்‌ ஒப்பீடான பொருளில்‌ கையாளப்படுகிறது. வேர்ப்‌ 
பொருளில்‌, சுதந்திரமாய்க்‌ கூறுவதென்றால்‌, ஒருவனுடைய உள்ளாற்ற 
லாகிய தன்மை, தன்னுயிரின்‌ சாராம்‌சம்‌ என்றும்‌ இழக்கமுடியாது ; 
இழந்ததுமில்லை. மீட்சிப்‌ பேறடையத்‌ தேவையுமில்லை; என்றும்‌ 
உள்ளாற்றலாயுள்ள சிறப்புரிமை தொடர்ந்து பிரகாசிக்கிறது.” 


(The Jaina Gazette, Vol. XXIII, No. I) 


292-293 திருவைம்பாவை - திருவெம்பாவை. 


294, ' கெற்பதாரணம்‌ - கருப்பாவதரணம்‌. 
சத்தியோசாதன்‌ - அப்பொழுதே பிறந்தவன்‌. 
312. ஏதம்‌ இல்‌ ஈரொன்பான்‌ இயல்‌ பாலை ஒன்றாக - குற்ற 
மில்லாத பதினெட்டு பாஷை. பாலைகட்குப்‌ பொதுமையான 
ஒன்றாய்‌ - அதாவது ஒன்றாகிய சருவ அர்தீதமாகதி பாஷையில்‌. 


318. நயம்‌ ஏழும்‌ - நயங்கள்‌ ஏழு வகையும்‌, 312-ல்‌ 'ஒளி 
ஒன்றும்‌” என்று தொடங்கி இதில்‌ ஏழும்‌ என எண்ணலங்காரம்படச்‌ 
சிலேடையாய்‌ முடித்தார்‌. 

326. வாமன்‌ - பிறவிப்‌ பண்பாகவே அவதிஞானமுடையோன்‌ ; 
ஜன்மாபிஷேகப்‌ பெயர்‌, 

330. நயந்த - விரும்பிய; சயந்தம்‌ - வெற்றி. வியந்தன்‌ - 
அதிசயமுடையோன்‌. 


831. மருந்து - சாவா மருந்து, 


'£பேர்தற்‌ கரும்பிணி தாமிவை யப்பிணி 
தீர்தற்‌ கரிய திரியோக மருந்து.”  (நீலகேசி-மும்மணி) 
11 


82 அப்பாண்டைநாதர்‌ உலா 


332. ஈனமத்தோர்‌ - குறைபாடுடைய இவ்வுலகத்தோர்‌. 


411, “இல்லறம்‌ ஏனைத்‌ துறவறம்‌ என்‌ நிவற்றைப்‌ 
புல்ல உரைப்பது நூல்‌.” (அருங்கலப்‌ செப்பு) 


413, ஈசானன்‌ - அருகனுடைய கேவலோற்பத்தியின்‌ காரணப்‌ 
பெயர்‌. 

462, ஐந்தாங்கதி - பஞ்சமகதி. அகரதி- அகாதி கருமங்கள்‌ : 
வேதனீயம்‌, நாமம்‌, கோத்திரம்‌, ஆயுஷ்யம்‌. ஐந்தாங்‌ கலியாணம்‌ - 
ஐந்தாவது பரிநிர்வாணம்‌. 

463. தற்புருடன்‌ - தனக்குரிய அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு 
என்னும்‌ புருடார்த்தங்கள்‌ கைவரப்‌ பெற்றவன்‌ ; தன்‌ புருடார்த்த 
சித்தியை அடைந்ததனால்‌ வந்த காரணப்‌ பெயர்‌. ஈசன்‌ ஐம்முகப்‌ ' 
பெயர்‌ என்பது இப்‌ பஞ்சகலியாண த்தின்‌ காரணமாய்த்‌ தேவர்க 
ளிட்ட பெயர்‌, 

“கோதில்‌ புகழ்‌ சத்தியோ சாதன்வாம 
னகோரன்‌ ஈசானன்‌, தற்புருட னென்று 
சாதமுதற்‌ கலியாண மைந்தின்‌ வானோர்‌ 
தாமன்பால்‌ இட்டதிரு நாமந்தானே.” (திருக்கலம்பகம்‌) 
464, வேண்டுதல்வேண்‌ டாமை இல்லாத வீரன்‌ - ஒப்பு: 
வேண்டுதல்‌ வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும்‌ இடும்பை இல.” (குறள்‌. 4} 
465. உவமைதனில்‌ ஒவ்வான்‌ - ஒப்பு : 
தனக்குவமை யில்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
மனக்கவலை மாற்றல்‌ அரிது. (குறள்‌. 7) 


469. பவ்விய செனம்‌ - வீடுபேறடையும்‌ பான்மையு டைய மக்கள்‌. 


471. பமாணம்‌ - பிரமாணம்‌, அளவை நூல்‌, நியாய நூல்‌, 
௮மாணன்‌ - அமணன்‌, நீட்டல்‌ விகாரம்‌, 


472. படை வாளும்‌ இல்லான்‌ - கொலைக்‌ கருவிகளும்‌ வாளா 
யுதமும்‌ இல்லாதவன்‌, நிராயுதன்‌. 


£ படைகொண்டார்‌ நெஞ்சம்போல்‌ நன்றூக்கா தொன்‌ றன்‌ 
உடல்சுவை யுண்டார்‌ மனம்‌. (குறள்‌. 223) 


473. “ யானையுண்ட விளாம்பழம்‌ £ (பழமொழி) 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 83 


47/8. ஆயன்‌ சிதைத்த மரம்‌-இதனை ஓடியெறிதல்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. கலித்தொகை 68 ஆம்‌ பாடலில்‌, 


“ ஊடியார்‌ நலந்தேம்ப ஒடியெறிந்‌ தவிர்வயின்‌ 
மாறீர்க்கு மவன்மார்பென்‌ றெழுந்தசொல்‌ கோவேமோ * 


(கலித்‌, 68: 12-13) 


எனவரும்‌ பகுதியில்‌ “ஒடியெறிந்து” என்பது குறிக்கப்பட்டுள்ளது. 
இங்கே வரும்‌ £ஒடியெறிந்து” என்பதற்கு நச்சினார்க்கனியர்‌ “இடையன்‌ 
கொன்ற மரமாக்கி வைத்து” என்று உரை வகுத்துள்ளார்‌. பழமொழி 
நானூறு செய்த முன்றுறையரையனார்‌ “இடையன்‌ எறிந்த மரம்‌” 
என்னும்‌ பழமொழியையும்‌ 3/4 ஆம்‌ பாட்டில்‌ அமைத்துள்ளார்‌. அவர்‌ 
தரும்‌ விளக்கம்‌ வருமாறு : 


்‌ அடையப்‌ பயின்றவர்சொல்‌ ஆற்றுவராக்‌ கேட்டால்‌ 
உடையதொன்று இல்லாமை ஒட்டின்‌--படைவென்று 
அடைய அமர்த்தகண்‌ அயிழாய்‌ ௮.:தால்‌ 
இடையன்‌ எறிந்த மரம்‌. 


(பழமொழி. 314) 


“ கெடலருங்குரை கொற்றங்‌ கெடப்பிறக்‌ ததுவுமன்றி 
கடலையு ளடிகள்‌ வைக நட்புடை யவர்க ணைய 
இடைமகன்‌ கொன்‌ ற இன்னா மரத்தினேன்‌ தந்த துன்பக்‌ 
கடலகத்‌ தழுந்த வேண்டா களைகவிக்‌ கவலையென்றான்‌. 


(சீவகசிந்தாமணி, 1914) 


511. ஈரைந்து அவதாரம்‌ - அப்பாண்டை நாதருடைய முன்னைய 
பத்துப்‌ பிறப்பு. அருந்தவத்தால்‌ ஆண்டவனாம்‌ மாபேராடவனுடைய 
முற்பிறவியே எண்ணிலவாதலால்‌ பிறவித்‌ தொடர்பாய்‌ ஊழ்வினை 
உருத்து வருமுறையை அறிவுறுத்தற்காகவே முன்னைப்‌ பத்துப்‌ பிறப்பு 
களைக்‌ கூறல்‌ மரபு, 


572 மருபூதி-போதபுராதிபதி அரவிந்த மன்னனுடைய புரோகி 
தன்‌ விஸ்வபூபதியின்‌ மகன்‌ மருபூதி. 


513. வச்சிரகோடன்‌-சல்ல€வனத்தில்‌ வச்சிரகோடன்‌ (வச்சிர 
கோஷம்‌) என்னும்‌ யானைக்கு இறை. 


517. வச்சிர நாபி - அசுவபுரத்தரசன்‌ ; ஆறு கண்டம்‌ ஆண்ட 
சக்கரவர்த்தி. * 


521. பராபரன்‌ - மிக மேலான கடவுள்‌. பாரிசநாதர்‌ விசுவசேன 
அரசன்‌ புதல்வர்‌. 


525, பெருக்கிய ஆறாறின்‌ - ஆறால்‌ பெருக்கிய ஆறு, முப்பத்தாறு. 


84 அப்பாண்டைகாதர்‌ உலா 


512, முப்பொருள்‌ - பிரம்மா, விஷ்ணு, சிவன்‌. மும்மூர்த்திகளின்‌ 
உண்மைப்‌ பொருள்‌. இந்து மதத்திலும்‌ ஈசுவரன்‌ உலகைப்‌ படைத்‌ 
தான்‌ என்னும்‌ கோட்பாடு, படைப்போனாகிய பிரம்மா தொழிலின்‌ 
உண்மைச்‌ சிறப்பியல்பான சிக்கலைத்‌ தீர்ப்பதாய்‌ உள்ளது. உண்மை 
யில்‌ ஆன்மாவே படைப்பாளியாய்‌ இருக்கிறது. ஒவ்வோரான்மாவும்‌ 
தன்னுடலையும்‌ நிலைமைகளையும்‌ தானே படைத்துக்‌ கொள்கிறது. 
வாழ்க்கை அவ்வா றிருக்கிறபடியால்‌ அது ஒரு ஆன்மிக சாராம்சமாயே 
யுளது. பிரம்மா என்பது ஆன்மிக வாழ்க்கையை நோக்கித்‌ திருப்பப்‌ 
பட்ட புத்தி அல்லது அறிவின்‌ உருவகப்‌ பொருளேயாம்‌. வேறோர்‌ 
ஆளின்‌ உருவகமன்று. எனவே, பிரம்மாவின்‌ படைப்பு தம்மறிவால்‌ 
மாபேராடவர்கள்‌ தம்‌ மனோராஜ்யத்தால்‌ மேற்கூறியவா றடைகிறார்கள்‌ 
என்னும்‌ ஆன்மிகக்‌ கருத்தில்‌ பொருந்தியிருக்கிறது. இப்படைப்பைத்‌ 
தான்‌ விஷ்ணு (தருமம்‌) பாதுகாக்கிறது.” இவவாறு திரு. கே. என்‌. 
ஐயர்‌ தம்முடைய நிலையான பாரத வரலாற்று நூலில்‌ மெய்ப்பித்‌ 
திருக்கிறார்‌. 


(Permanent History of Bharathavarsha, Vol. I, நி. 314) 


்‌ பிரம்மாவின்‌ படைப்பென்பது உண்மையில்‌ மனிதனிடத்திலுள்ள 
எல்லாவகைப்‌ போக்கின்‌ அழிவையும்‌ அதன்‌ காரணமாய்த்‌ தோன்றும்‌ 
ஒரு தெய்விகப்‌ பக்திப்‌ போக்கையும்‌ குறிப்பதாகவே பொருள்‌. ஓர்‌ 
ஆணையன்று. விஷ்ணு பிரம்மாவால்‌ படைக்கப்பட்ட புத்தியைக்‌ 
காக்கிறது. வேறெப்‌ பொருந்தாப்‌ பொருளையும்‌ பாதுகாக்கிறதில்லை, 
சிவம்‌ (வைராக்கியம்‌) முதலில்‌ அவனுடைய உலகப்பற்றைக்‌ அழிக்கிற 
தாலும்‌ முடிவில்‌ சமயபக்திப்‌ பயிற்சியின்‌ ஈல்வினையைக்‌ கெடுத்து 
இறுதியான வீடுபேற்றுக்குக்‌ காரணமாயும்‌ இருக்கிறார்‌. பிரம்மா - 
ஆத்மன்‌ ; விஷ்ணு - புத்தி; சிவம்‌ - வைராக்கியம்‌ எனும்‌ பண்புகள்‌ 
மனிதனுடைய வீடு பேற்றிற்கு வேண்டிய சமயாசாரத்‌ தேவைகளை 
வெளிப்படுத்துகிறது.”” 


(மணவாளர்‌ History of Bharathavarsha, Vol. I, நி. 395.) 


243. பிரம்மா, விஷ்ணு, சிவன்‌ என்னும்‌ முப்பொருள்‌ வர 
லாற்றைச்‌ சீவக சிந்தாமணி பின்வருமாறு கூறுகிறது 2 


பெரும்பெயர்ப்‌ பிரம னென்னும்‌ பீடினாற்‌ பெரிய நீரான்‌ 
அரும்பிய முலையி னானாக்‌ கணிமுகம்‌ நான்கு தோன்ற 
விரும்பியாங்‌ கவளை யெய்தான்‌ விண்ணக மிழந்த தன்றித்‌ 
திருந்தினாற்‌ கின்று காறுஞ்‌ சிறுசொல்லாய்‌ நின்ற தன்றே. 


கைம்மலர்க்‌ காந்தள்‌ வேலிக்‌ கணமலை யரையன்‌ மங்கை 
மைம்மலர்க்‌ கோதை பாகங்‌ கொண்டதே மறுவதாகக்‌ 
கொயம்மலர்க்‌ கொன்றை மாலைக்‌ குளிர்மதிக்‌ கண்ணி யாற்குப்‌ 
மெய்ம்மல ரலங்கல்‌ மார்ப பெரும்பழி யாயிற்‌ றன்றே, 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 85 


நீனிற வண்ணன்‌ அன்று நெடுந்துகில்‌ கவர்ந்து தம்முன்‌ 
பானிற வண்ண லேக்கிற்‌ பழியுடைத்‌ தென்று கண்டாய்‌ 
வேனிறத்‌ தானை வேந்தே விரிபுன ற்‌ ரறொழுனை யாற்றுட்‌ 
கோனிற வளையி னார்க்குக்‌ குருந்தவ ஜெசித்த தென்றான்‌. 


காமமே கன்றி நின்ற கழுதை கண்‌ டருளினாலே 
வாமனார்‌ சென்று கூடி வருந்தினீ ரென்று வையத்து 
ஈமஞ்சேர்‌ மாலை போல இழித்திடப்‌ பட்ட தன்றே 
நாமவேற்‌ றடக்கை வேந்தே நாமிது தெரியி னென்றான்‌. 


படுபழி மறைக்க லாமோ பஞ்சவ ரன்று பெற்ற 

வடுவுரை யாவர்‌ பேர்ப்பார்‌ வாய்ப்பறை யறைந்து தூற்றி 
யிடுவதே யன்றிப்‌ பின்னும்‌ இழுக்குடைத்‌ தம்ம காமம்‌ 
நடுவுநின்‌ றுலகம்‌ ஓம்பல்‌ நல்லதே போலும்‌ என்றான்‌. 


(8வக. 207-211) 


24. நாரீசன்‌-அர்த்த நாரீசுவரன்‌ ; அர்த்தம்‌-பாதி, அரை; நாரி 
பெண்‌ ; பெண்பாலுகந்த பெருமான்‌, உமையொருபாகன்‌. 


995, இந்தியங்கள்‌ ஐந்து-மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு, செவி 
என்னும்‌ ஐந்து பொறிகள்‌. மோகமுடன்‌-மோகனீய கருமத்தோடு; 
அற்று-கட்டற்று செல்லாதால்‌-பொறிவேட்கை மோகனீய கரும 
வாற்றல்‌ குன்றிச்‌ செல்லும்படியாகாது. 


“பொறிவாயி லைந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 
கெ றிநின்றாுர்‌ நீடுவாழ்‌ வார்‌” 


எனப்‌ பொய்யாமொழியார்‌ இறைவன்‌ முனிவன்‌ (குரு) ஆகமம்‌ நிலை 
யான பொருளைக்‌ கற்றார்‌ காண வேண்டிய மெய்ப்பொருளை அறி 
வுறுத்துகிறார்‌. “தெய்வம்‌ தெளிமின்‌ * என்றார்‌ இளங்கோவடிகள்‌. 
356. குற்றம்‌ பதினெட்டு : 
புசி யதிசயமே உள்ளல்‌ பயமே கையறவு மூப்புக்‌ 
கசிவுநீர்‌ வேட்டல்‌ வேண்டல்‌ கதமதங்‌ கேதத்தோடே 
ஓசியுநோய்‌ பிறப்பிறப்போடு உவகையே உறக்க மின்பம்‌ 
இசையுமீ ரொன்பான்‌ குற்றம்‌இவைதீர்ந்தோன்‌இலறவனாமே, 
(சூடாமணி) 
557. அனந்த குணம்‌ நான்கு - கடையிலா அறிவு, காட்சி, இன்பம்‌, 


ஆற்றல்‌ என்னும்‌ நான்மை; பொன்னெயில்‌ - சமவசரணம்‌ ; கணம்‌- 
பன்னிரு கணங்கள்‌. 


562. மூற்றறிவு என்பது யாரோ ஒருவரின்‌ தனிப்பட்ட சிறப்‌ 
புரிமைப்‌ பொருள்‌ அன்று, அனைத்துயிர்களின்‌ சிறப்புரிமைச்‌ 


86 அப்பாண்டைநாதர்‌ உலா 


சிறப்பியல்பேயாகும்‌ என்பதும்‌ மேலும்‌ முற்றறிவுண்மையும்‌ 
முற்றறிவனுண்மையும்‌ விஞ்ஞானம்‌ மெய்ப்பித்துள்ளது. 
(The Science of Thought, PP. 15-19.) 


முற்றறிவின்‌ நடைமுறை விளக்கம்‌ - அருந்தவமியற்றும்‌ ஆடவ 
னுடைய வினை விடுதலைக்கேற்பத்‌ தான்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்த 
புத்தம்‌ புதிய விளக்கங்கள்‌, மனப்பதிவுகள்‌ தாமாகவே அறிகாட்சிப்‌ 
புலன்களைப்‌ பெருக்கிக்‌ கொண்டே சென்றுமுடிவில்‌ வினைமுற்றுங்கெடும்‌. 
அக்கணமே முளையுருவில்‌ தன்னுள்‌ மறைப்புண்டிருந்த முற்றறிவு கடை 
முறை விளக்கமாகிறது. சர்வக்ஞன்‌ ஆண்டவன்‌ கடவுளாகிறான்‌. 


(Jaina Religion and Literature, P. 61) 


562-563. உலகெலாம்‌ சார உரைப்போன்‌ - குறிப்பிட்ட ஒரு 
கூட்டத்தார்க்கன்றி உலகத்‌ துயிர்க்கெலொம்‌ உறுதுணையாய்ப்‌ பின்‌ 
வீடுபேறடைய வேண்டி எந்காட்டவர்க்கும்‌ எம்மொழியவர்க்கும்‌ 
பொதுவான அறவமுதம்‌ பொழிவோன்‌. இக்காரணத்தால்தான்‌ 
ஜைனசிராவகர்களுக்கு * உலக கோன்பிகள்‌ * எனப்‌ பெயர்‌ வழங்கு 
கிறது. விரதங்கட்குள்‌ உலக கோன்பு அவனியின்‌ விரதம்‌ என 
வழங்குகிறது. இந்த அவனியின்‌ விரதக்‌ கப்பலைப்‌ பிறவிக்‌ கடலிற்‌ 
செலுத்தும்‌ மீகாமன்‌ அருகன்‌ (ஜி£ன்‌) என்பர்‌ ஆதிநாதர்‌ பிள்ளைத்‌ 
தமிழாசிரியர்‌. 


தனக்குவமை யில்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
மனக்கவலை மாற்றல்‌ அரிது.” (குறள்‌. 7) 


அவாவடக்கித்‌ தேவையோடு திருப்தியடைய வழிகாட்டும்‌ நல்லற 
வாழ்க்கையொன்றே மனக்கவலை மாற்றும்‌ மருந்து. 


369. “வந்தே பிரம்மாணம்‌ ஆத்யம்‌ விரஷயம்‌ அரிகரம்‌ திரியம்‌ 
பகம்‌ விஷ்ணுமீசம்‌” _ஙீபுராணம்‌. 


372. மோகந்தனில்‌ - காம மயக்கத்தில்‌. 


360 கற்பாந்தகாதன்‌ - கற்ப உலகங்கட்கு மேலாகிய வீட்டுலகத்‌ 
தலைவன்‌; “வாலோர்க்குயர்ந்த உலகம்‌”, கணநாதன்‌ - பன்னிரண்டு 
கணங்களுக்குத்‌ தலைவன்‌. 


281. முனிவர்‌ தங்கள்கோன்‌ - முனிவர்கள்‌, ஆரியாங்கனைகள்‌, 
கொலையைவிட உடன்பட்ட விலங்குகள்‌, பவணர்‌, வியந்திரர்‌, 
சோதிடர்‌, கற்பவாசிரியர்‌, பவணதேவியர்‌, வியந்தர தேவியர்‌, 
சோதிட தேவியர்‌, கற்பவாசி தேவியர்‌, சக்கரவர்த்திகள்‌. சக்கர 
வர்த்திகள்‌ என்றால்‌ உலகெலாம்‌ அடங்கும்‌. இப்‌ பன்னிரு கணங்்‌ 
களையும்‌ பிறவிக்‌ கடற்கரையேற்றும்‌ நாதன்‌, 


502, திவ்விய வாக்கீசன்‌ - திருமொழியருளும்‌ ஈசன்‌, வாகீசன்‌. 
மூன்‌ றுலகீசன்‌ - மூவுலகுணர்ந்தமூர்த்தி ; திரிலோகநாதன்‌. தேவர்‌, 


விளக்கக்‌ குறிப்புகள்‌ 67 


நரகர்‌ முதலிய யாரும்‌ மனிதனாய்ப்‌ பிறந்து அறங்கேட்டு ஆடவனாய்‌ 
அருந்தவனாய்‌ ஆண்டவனாகும்‌ வாய்ப்பை அளித்துப்‌ போற்றுவோன்‌ 
அருகன்‌, ஜிநன்‌, மாபேராடவன்‌, ஆதலால்‌, அருகனை மூவுலகீசன்‌ 
என்றார்‌. 


594. ஆதிமுதலே - அறமுரைத்த மகாபுருடர்கள்‌ பன்மையால்‌ 
பலரெனினும்‌ தன்மையால்‌ ஒருவரேயாதலின்‌, 'ஆதிமுதலே ' என்றார்‌. 


“பலவாம்‌ பருவமெலாம்‌ பாரலைக்குங்‌ காலை 

உலவாவொன்‌ றாக உரைத்தார்‌ பலரெனினுங்‌ 

காவலராந்‌ தேவர்‌ ஒருவரே ஆங்கவர்தாள்‌ 

பூவலரா நாம்சூடும்‌ பூ. (திருக்கலம்பகம்‌) 


597. ஒப்பு: “கற்றீண்டு மெய்ப்பொருள்‌ கண்டார்‌ தலைப்படுவர்‌ 
மற்றிண்டு வாரா நெறி, (குறள்‌. 226) 


600. பஞ்சமித்தர்‌ - ஐவகைத்‌ தீக்காட்சியாளர்‌: ஏகாந்தம்‌, 
விபரீ தம்‌,சம்சயம்‌, அஞ்ஞானம்‌, விநயம்‌ என, 


605. ஈவநிதி - சிந்தித்தவற்றை அளிக்கு ஒன்பது வகைச்‌ சிந்தா 
மணிகள்‌. 


607. போதா -இல்லற துறவறங்களைப்‌ போதித்தவனே. 


611. -வீற- வீறு பெறுக. 


திங்கள்மும்‌ மாரி பெய்க திருவறம்‌ வளர்க செங்கோல்‌ 
நன்கினி தரச னாள்க நாடெலாம்‌ விலக மற்றும்‌ 
எங்குள அ௮றத்தி னாரும்‌ இனிதூழி வாழ்க எங்கள்‌ 
புங்கவன்‌ பயந்த நன்னூல்‌ புகழொடும்‌ பொலிக மிக்கே. 
(சீவக. வாழ்த்து) 
இவ்‌ வாழ்த்தால்‌ ஆப்தன்‌, ஆகமம்‌, குருக்களைதீ தெளியும்‌ நற்‌ 
காட்சியை அறிவுறுத்துகிறார்‌. 


616. நீர்மடவார்‌ - இமவான்‌, மகா இமவான்‌, நிடதம்‌, நீலி, ருக்மி 
இகரி என ஆறுமலைகள்‌ உண்டு என்பதும்‌, அவற்றில்‌ முறையே பத்மை, 
மகாபத்மை, இங்கிச்சை, கேசரி, புண்டரீகை, மகாபுண்டரிகைகள்‌ 
உண்டு என்பதும்‌, அப்பொய்கையில்‌ முறையே ஸ்ரீ, ஹரி, திருதி, 
ர்த்தி, புத்தி, இலக்குமி என ஆறு தெய்வமங்கையர்‌ உறைகின்றார்‌ 
என்பதும்‌ ஜைன நூல்‌ வழக்கு. திருமகளின்‌ காட்சியை, 

:அருமணி மரகதத்‌ தயங்க ணாறிய 

எரிநிறப்‌ பொன்னித ழேந்து தாமரைத்‌ 

இருமக ளிவளெனத்‌ திலக வெண்குடைப்‌ 

பெருமகன்‌ கோயிலுட்‌ பேதை வைகுமே” (சீவக. 183) 


எனவரும்‌ சிர்தாமணிப்‌ பாடல்‌ சிறப்புறக்‌ காட்டும்‌. மலைமடவார்‌- 
விஞ்சை மாதர்‌ ; நாகமடவார்‌ - பவண மாதர்‌, 


விளக்கக்‌ குறிப்பு- மேற்கோள்‌ நூல்கள்‌ 


அருங்கலச்‌ செப்பு 
அறநெறிச்சாரம்‌ 
ஆதிநாதர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
கம்பர்‌ வாக்கு 
கல்வெட்டுப்‌ பாடல்கள்‌ 
காளமேகப்‌ புலவர்‌ பாட்டு 
சிலப்பதிகாரம்‌ - உரை 
சீவகசிந்தாமணி 

சுந்தரர்‌ தேவாரம்‌ 
சூடாமணி நிகண்டு 
குளாமணி 
திருக்கலம்பகம்‌ 
திருக்குறள்‌ 
திருநூற்றற்தாதி 
திவாகர நிகண்டு 
நன்னூல்‌ 

நாமதீப நிகண்டு 


நீலகேசி 

பழமொழி 

பெருங்கதை 
பெருந்தொகை 
மேருமந்தர புராணம்‌ 
யயோதர காவியம்‌ 
யாப்பருங்கலக்காரிகை 
வரையறுத்த பாட்டியல்‌ 
ஜினானந்தம்‌ 

ஜீவசம்போ தனை 
ஸ்ரீபூராணம்‌ 

Jaina Religion and literature 


Peramanant History of Bharatha- 


varsha, Vol. I 


க 


The Jaina Gazette, Vol. XXIII 


No. 1&2. 
The seience of Thought 


இணைப்பு 1. 


தீருநறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 


திருமா மகளுறை கின்றசெர்‌ தாமரை யொன்றதன்மேல்‌ 

வருமா மலர்க ளிரண்டுடை யான்மதி போல்நிழற்றுங்‌ 

குருமா மணிக்குடை மூன்றுடை யான்குண நான்கமைர்த 
பெருமான்‌ நறுங்கொண்டை யென்னவல்‌ லார்க்கில்லை பேரிடரே. 


ஊரின்‌ இருப்பிடம்‌ 


தென்னார்க்காடு மாவட்டத்தில்‌ சைனர்கள்‌ சிறப்பாகக்‌ கொண்‌ 
டாடும்‌ திருத்தலம்‌ திருகறுங்கொண்டை. இது சைனர்களின்‌ திவவிய 
யாத்திரைத்‌ தலங்களுள்‌ ஒன்று. இது திருக்கோயிலூர்‌ (இருக்கோவ 
லூர்‌) வட்டத்தைச்‌ சார்ந்த ஊராகும்‌ ; திருக்கோயிலூரிலிருந்து 
பன்னிரண்டு மைல்‌ தென்கிழக்காக உள்ளது. 


உளுந்தூர்ப்பேட்டையில்‌ திருச்சி நெடுஞ்சாலையிலிருந்து இரு 
வெண்ணெய்கல்லூர்‌ செல்லும்‌ களைச்‌ சாலை வழியிலே ஏறக்குறைய 
ஏழு மைல்‌ தூரத்தில்‌ “ பிள்ளையார்‌ குப்பம்‌ * என்னும்‌ சிற்றூர்‌ 
உள்ளது. அங்கிருந்து வடகிழக்காகச்‌ சுமார்‌ மூன்று மைல்‌ சென்றால்‌ 
“ திருநறுங்குன்றம்‌” என வழங்கும்‌ திருகறுங்கொண்டைத்‌ திருமலையை 
அடையலாம்‌. 


ஊரின்‌ நிலைமை 


மலையின்‌ தென்கீழ்பால்‌ இப்பொழுது மக்கள்‌ வாழும்‌ தெருக்கள்‌ 
அமைந்துள்ளன. 1967ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ தொகைக்‌ கணக்கின்படி 
இங்குள்ளார்‌ தொகை 1892: இப்பொழுதும்‌ ஊரின்‌ நிலைமையைப்‌ 
பார்க்கும்பொழுது, இங்கு ஐந்நூற்றுகீகும்‌ மேற்பட்ட மக்கள்‌ இருக்க 
லாம்‌ என்று தோன்றுகிறது. 


சாலைகளின்‌ தனமை 


பிள்ளையார்குப்பம்‌ வரையில்‌ கருங்கல்‌ சரளையிட்ட கப்பிச்‌ சாலை 
யாகவும்‌, அதற்கு மேற்பட்ட பகுதி மண்‌ சாலையாகவும்‌ உள்ளது. 


உளுந்தூர்ப்பேட்டைக்கு எல்லாத்‌ திசைகளிலிருந்தும்‌ ரயில்‌ 
வழியாகவும்‌ பேருந்து வழியாகவும்‌ சென்று சேரலாம்‌. அங்கிருந்து 
மலைக்குச்‌ செல்லும்‌ தொலைவாகிய ஏறக்குறைய பத்து மைல்‌ 
தூரத்திலும்‌ பொதுப்‌ போக்குவரத்து வசதிகள்‌ இல்லை. தனி ஏற்பாடு 
செய்து வண்டிகளிலோ தனிப்‌ பேருக்துகளிலோ செல்லலாம்‌. தனி 
உந்துவண்டியுடையார்‌ நினைத்த மாத்திரத்தில்‌ எளிதில்‌ செல்லலாம்‌, 
12 


90 அப்பாண்டைநாதர்‌ உலா 
வழிக்‌ காட்சிகள்‌ 


உளுந்தூர்ப்பேட்டையை விட்டதுமே திருகறுங்கொண்டைக்கு 
வந்து விட்டது போன்ற உணர்ச்சி மேலிடுகிறது. கொண்டை மலையை 
நோக்கிச்‌ செல்லும்‌ களைச்சாலை நன்செய்‌ புன்செய்‌ நிலங்களின்‌ 
வழியே செல்லுகிறது. இடையிடையே சில சிறு பாடிகள்‌ தென்படு 
இன்றன. இவற்றில்‌ கல்கட்டடங்களைக்‌ காண்பது மிக அருமையா 
யிருக்கிறது. அவ்வாறு ஏதேனும்‌ குறுக்கிட்டால்‌, அது கோயிலாகவோ 
அஞ்சல்‌ நிலையமாகவோ இருக்கும்‌. விழல்‌ வேய்ந்த கூரை வீடு 
களுக்கு மத்தியில்‌ ஏகதேசமாய்க்‌ காணப்படும்‌ இரண்டொரு காரை 
வீடுகள்‌ அங்கு வாழ்வாரின்‌ நிலைமையை நன்கு உணர்த்தும்‌. 
பொதுவாகப்‌ பார்ச்குபோது, இன்னும்‌ அங்குள்ள சிற்றூர்களை மவ 
நாகரிகம்‌ முற்றும்‌ ஆட்கொள்ளவில்லை என்னலாம்‌. 


வழிநெடுகிலும்‌ அங்கங்கே சிறிதும்‌ பெரிதுமான ஏரிகள்‌ சிலவும்‌ 
கண்ணுக்கினிய காட்சிகளை நல்குகின்றன. இவற்றில்‌ பெருகும்‌ நீரின்‌ 
துணைகொண்டு ஈன்செய்ப்‌ பயிர்கள்‌ நன்கு ஈடைபெறுகின்‌ றன. 
முன்பனிப்‌ பருவத்திலே எங்குப்‌ பார்த்தாலும்‌ பச்சைப்பசேல்‌ எனக்‌ 
காணும்‌ வயல்‌ வெளிகளே. பூமிதேவி, இப்‌ பகுதியிலே பச்சைப்படாம்‌ 
போர்த்து விளங்குவதுபோலக்‌ காட்சி தருகிறாள்‌. 


ஊர்குழ்‌ ஏரிகள்‌ 


தஇிருநறுங்‌ கொண்டையில்‌ திருமலையை அடுத்துத்‌ தெற்கிலும்‌ 
வடக்கிலும்‌ பெரிய ஏரி இருக்கிறது. இப்பொழுது ஏரியின்‌ தென்மேல்‌ 
பகுதியில்தான்‌ நீர்‌ மிகவும்‌ நிரம்புகிறது. இது வரலாற்றில்‌ சிறப்பிடம்‌ 
பெற்ற ஏரியாகும்‌. இதனை ஆக்கி உதவியவர்‌ இராசராச சோழனின்‌ 
சகோதரியாகிய குந்தவைப்‌ பிராட்டியாராவர்‌. அதனால்‌ இந்த ஏரி 
யைக்‌ “குந்தவைப்‌ பேரேரி” என முன்பு வழங்கினர்‌. இத்‌ திருக்‌ 
கோயிலில்‌ காணப்படும்‌ சாசனங்கள்‌ இந்த ஏரியைக்‌ :' குந்தவைப்‌ 
- பேரேரி' என்றும்‌, : இவ்வூர்ப்‌ பேரேரி” என்றும்‌ குறிப்பிடுகின்றன. 
இப்பொழுதுள்ளார்‌ இதனைப்‌ : பெரிய ஏரி” எனச்‌ சொல்லுகின்‌ றனர்‌. 


இதற்குச்‌ சற்றுத்‌ தென்மேற்கே மற்றொரு பெரிய ஏரியும்‌ 
உள்ளது. இதன்‌ குறுக்கே இவ்வூர்க்குச்‌ செல்லும்‌ மண்சாலை சென்று, 
பெரிய ஏரியின்‌ தென்கரையைச்‌ சார ஊரினுள்‌ செல்லுகிறது. பெரிய 
ஏரியிலிருந்து சாலையின்‌ குறுக்காக மதகுத்‌ தூம்புவாயினின்று நீர்‌ 
பாய்ந்து வயல்களுக்குச்‌ செல்லுகிறது. இந்த இடத்தில்‌ நிலையான 
பாலங்கட்டித்‌ தண்ணீரைச்‌ சாலையின்‌ அடிவழியே பாயவிட்டால்‌ சாலைப்‌ 
போக்குவரவுக்குத்‌ தடையின்‌ றியிருக்கும்‌. பேருந்துகள்‌ செல்ல இந்த 
இடம்‌ மிகவும்‌ சிரமமாயுள்ளது. தனி ஏற்பாடுகள்‌ முன்கூட்டியே 
செய்தாலன்றி இவ்விடத்தை ஊர்திகளின்வழிக்‌ கடப்பது மிக அருமை 
யாம்‌. இதந்த இடம்‌ சுதந்திரம்‌ பெற்றுக்‌ கால்‌ நரற்றாண்டிற்கு மேலாகி 
யும்‌ தக்க வசதியின்றி விடப்பட்டிருப்பதிலிருந்தேத இல்‌ கிராமம்‌ எவ்‌ 
வளவு ஒதுங்கியிருக்கிறது என்பதனை உணரலாகும்‌. 


திருகறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 01 
அப்பாண்டைகாதர்‌ பாலம்‌ 


பேரேரிக்குச்‌ சிறிது தொலைவில்‌ உள்ள மற்றொரு பெரிய 
ஏரிப்பக்கத்தும்‌ இத்தகைய தொல்லை முன்பு இருந்துவந்தது. 
அங்குள்ள வாய்க்காலில்‌ நீர்‌ மிகுங்காலத்து அதன்‌ ஊடே செல்லும்‌ 
சாலையின்‌ ஒரு பகுதி வெள்ளம்‌ நிரம்பி, வண்டிகள்‌ போகக்கூடாத 
நிலைமையாயிருந்தது. தாற்காலிகமான மரப்‌ பாலம்‌ அமைத்துத்தான்‌ 
மக்கள்‌ கடமாடி வந்தனர்‌. இந்த இடைவெளியால்‌ கொண்டை மலை 
வரையில்‌ பேருந்துகள்‌ செல்லலக்கூடா த நிலை முன்பு நேர்ந்து வந்தது. 
இந்தப்‌ பகுதியில்‌ இறங்கி மக்கள்‌ நடந்தே சென்றுவர வேண்டியவரா 
யினர்‌. 


சில ஆண்டுகளுக்கு முன்னர்‌, ஜைனப்‌ பெரு மக்களின்‌ நன்கொடை 
யால்‌ இங்கு ஒரு பாலம்‌ அமைக்கப்படவே, அத்‌ தொல்லை 
அதனோடு நின்றது, இப்‌ பாலப்பணிக்கு முன்னின்று மக்களை ஊக்கி, 
நன்கொடை திரட்டிக்‌ கட்டி நிறைவேற்றியவர்‌ வேதாரணியம்‌ 
திரு. அனந்தராஜய்யன்‌ முதலியார்‌ அவர்களும்‌, நல்லூர்‌ 
திரு. &. சின்னதுரை, ௩.௩. அவர்களும்‌ ஆவர்‌. இப்‌ பாலத்திற்கு 
“திரு. அப்பாண்டை நாதர்‌ பாலம்‌” எனப்‌ பெயர்‌ சூட்டியுள்ளனர்‌. 
20-3-1970ஆம்‌ நாள்‌ இந்தப்‌ பாலம்‌ இரு. ௮னந்தராஜய்யன்‌ முதலியார்‌ 
அவர்களால்‌ திறத்துவைக்கப்பட்டது. 


இதுபோன்றே இப்பொழுது பெரிய ஏரிலிருந்து நீர்பாயும்‌, 
இடத்தும்‌ சிறியதொரு பாலம்‌ கட்டி, அதற்குச்‌ சந்திரநாதரின்‌ திருப்‌ 
பெயரைச்‌ சூட்டலாம்‌. சைனப்‌ பெருமக்களின்‌ திருப்‌ பயணத்‌ 
தலமாய்ச்‌ சிறந்து விளங்கும்‌ இவ்வூருக்குச்‌ செல்லும்‌ சாலை இன்னும்‌ 
திருத்தமுற அமையாதது வியப்பைத்‌ தருகிற்து. 


வரலாற்றுச்‌ சின்னம்‌ 


அரசாங்கம்‌ முன்வந்து இவ்வூருக்குச்‌ செல்லும்‌ சாலையை நன்கு 
அமைத்து, குறிப்பிட்ட சில திருநாள்களின்‌ போது, தனிப்‌ பேருந்து 
வசதி உளுந்தூர்ப்பேட்டையிலிருந்து செய்யப்படுமானால்‌, தொண்டர்‌ 
திருக்கூட்டம்‌ இங்குத்‌ திரண்டு வந்து கொண்டேயிருக்கும்‌. இத்தகைய 
ஒரு சூழ்நிலை உருவாகும்‌ போது கொண்டைமலை சைனப்‌ பெரு 
மக்களால்‌ மட்டுமன்றி வரலாற்றுப்‌ பழமையைக்‌ காணவிழையும்‌ 
வாலாற்றாசிரியர்களையும்‌ உல்லாசப்‌ பயணிகளையும்‌ பெரிதும்‌ கவரும்‌. 


சைனர்‌ திருத்தலம்‌ 


இருத்தமில்லா இச்‌ சிறிய கிளைச்சாலை வழியாய்‌ இன்று வந்து 
போகும்‌ சைனத்‌ திருத்தொண்டர்களுக்குக்‌ குறைவேயில்லை, திருப்பதி, 
திருத்தணி, பழனிமலைகளுக்கு இந்து சமயத்தார்‌ சென்று பிரார்த்தனை 
செலுத்துவது போலவே சைனப்‌ பெருமக்களும்‌ இவ்வூருக்கு வந்து 
வழிபட்டு நேர்ச்சை செலுத்திப்‌ போகின்றனர்‌. 


92 அப்பாண்டைநாதர்‌ உலா 


பத்திப்‌ பரவசத்துடன்‌ சிராவக.்ப்‌ பெருமக்கள்‌ இங்கு வந்து 
அப்பாண்டை காதருக்குச்‌ சிறப்பு வழிபாடு செய்வதைக்‌ காண்பது 
கண்கொள்ளாக்‌ காட்சியாகும்‌. படை யாதுமின்‌ நித்‌ தியானமாகிய 
வாளைக்‌ கொண்டு அணியாது அழகியானாய்த்‌ திருவளர்‌ தாமரைமலர்‌ 
மேலே நின்றருளும்‌ அப்பாண்டை நாதரின்‌ அருட்பார்வைக்கு 
இலக்காவார்‌ உலகச்‌ சுழற்சியிலிருக்து அமைதிநிலை பெறுவார்‌ என்பது 
திண்ணம்‌. 


திருகறுங்கொண்டை மலை 


இத்‌ திருமலையை அப்பாண்டை நாதர்‌ உலாப்‌ பாடிய அனந்த 
விசயர்‌ பின்வருமாறு போற்றுகிறார்‌ : 


 கருமக்‌ கடலைக்‌ கணத்திற்‌ கடந்தோன்‌ 
தருமக்‌ கடலான்‌ தயாளன்‌--திருமேவும்‌ 


அப்பாண்டை நாதன்‌ அடைந்தோர்‌ தமைக்காக்கும்‌ 
பொற்பாம்தள்‌ நீழலுறை போ தனாம்‌-—இப்பாரெண்‌ 
கொண்டை மலையாய்க்‌ கொழும்பசும்பொன்‌ மாமலையாய்‌ 
வண்டமிழோர்‌ போற்றும்‌ வனமலையாய்க-கண்டோர்‌ 


இளமலையாய்‌ வேணு மலையாய்த்‌ திறவோர்‌ 
மனமகிழ்ந்து போற்றும்‌ மலையாய்‌-—வனமுடைய 


நாகம்‌ மிகுமலையாய்‌ நன்மருந்து மாமலையாய்‌ 
ஆகும்‌ புகழஞ்‌ சனமலையாய்‌--சீகரமே 


ஆனபுக ழானமலை ஆணிவிழி காணுமலை 
ஆன சுரனசுர னானமலை--கோனுறையும்‌ 


தென்‌ மலை “-- 
(அ. உலா. 29-35) 


இத்தகைய வனப்புடைய இந்த இனியமலை, இன்று கருங்கற்‌ 
பாறைகளாய்க்‌ காட்சி தருகிறது. இங்கே சிறிதும்‌ பெரிதுமாய்ச்‌ 
சங்கிலிப்‌ பின்னல்‌ போன்ற பொற்றை முகடுகள்‌ மலையைச்‌ சூழவும்‌ 
உள்ளன. கொண்டையூரின்‌ வடபகுதியிலே இரண்டு பெரும்‌ கற்பாளம்‌ 
போன்ற பெருங்‌ கற்பாறைகளைத்‌ தன்மேல்‌ கொண்டதாய்க்‌ கண்ணைக்‌ 
கவரும்‌ இச்‌ சிறு குன்று காட்சி தருகிறது. இஃது அறுபதடி உயர 
முள்ளது. 


மலைக்கோயிலின்‌ அமைப்பு 


எல்லாவற்றினும்‌ பெரியதாய்‌ அமைந்த கற்பாளம்‌ போன்ற 
பெரும்பாறைகள்‌ இரண்டும்‌, எதிரெதிரில்‌ கிழக்கும்‌ மேற்குமாய்‌, 
இயற்கையில்‌ அமைந்து உச்சியில்‌ ஒன்றாய்‌ இணையும்‌ நிலையில்‌ நெருங்கி 
யுள்ளன. இவ்விரண்டு பாறைகளுள்‌ கீழ்‌ பாலுள்ள பாறையில்‌ 


திருகறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 93 


பார்சுவகாதரின்‌ திருவுருவம்‌ பொறிக்கப்‌ பட்டுள்ளது. இவர்‌ 
திருவுருவம்‌ பாறையிலேயே செதுக்கி அமைக்கப்‌ பெற்ற புடைப்புச்‌ 
சிற்பமாகும்‌. பார்சுவநாதரின்‌ திருமுடியின்‌ மேலாக ஐந்தலைப்பாம்பின்‌ 
படமும்‌ அதன்மேல்‌ திருமுக்குடையும்‌ காட்சியளிக்கின்‌ றன. இருபுறமும்‌ 
பறக்கின்ற நிலையில்‌ அமைந்த இருதேவப்‌ பணியாளர்களும்‌ உள்ளனர்‌. 
இவருடைய திருவடியின்‌ கீழே தாமரைமலர்‌ உள்ளது. அதன்‌ கீழே 
பாறையுடன்‌ இணைத்துக்‌ கல்மேடை ஒன்றும்‌ அமைக்கப்‌ பட்டிருக்‌ 
கிறது. அப்பாண்டை நாதரின்‌ திருவுருவத்திற்கு வழிபாடு செய்வ 
தற்காக இது பின்னாளில்‌ அமைக்கப்‌ பெற்றதாகும்‌. 


பார்சுவநாதர்‌ 


பார்சுவநாதர்‌ இருபத்து நான்கு திர்த்தங்கரர்களுள்‌ இருபத்து 
மூன்றாமவராவர்‌. இவரை “அப்பர்‌” என்றும்‌, “அப்பாண்டார்‌, என்‌ றும்‌, 
“அப்பாண்டை நாதர்‌” என்றும்‌ ஆன்றோர்‌ முதல்‌ யாவரும்‌ அழைக்‌ 
கின்றனர்‌. அப்பாண்டை நாதர்‌ என்றால்‌, அப்பனாயும்‌ ஆண்டை 
யாயும்‌ நம்மைக்‌ காத்தளிக்கும்‌ இறைவன்‌ என்பது பொருளாம்‌. 
அப்பா, ஆண்டை, நாதா என்றெல்லாம்‌ இறைவனை அழைப்பது 
பக்தர்களிடைப்‌ பெரு வழக்காமன்றோ 


திருமலையின்‌ அடிவாரம்‌ 


திருகறுங்‌ கொண்டைத்‌ திருமலையின்மேல்‌ செல்லுவதற்கு 
கிழக்குப்‌ பகுதியில்‌ தெற்கணையத்‌ திருத்தமுற அமைந்த படிக்கட்டுகள்‌ 
உள்ளன. படிகீகட்டின்‌ வடபால்‌ தொடக்கத்திலேயே மலைமேல்‌ ஏறப்‌ 
புகுவார்க்கு வலப்புறமுள்ள மேடையில்‌, கிழக்குகோக்கி விருஷப 
தீர்த்தங்கரரின்‌ திருமேனி காணப்படுகிறது. இத்‌ திருவுருவம்‌ திருக 
கோயிலூருக்கு ஒன்பது மைல்‌ தொலைவில்‌ தென்கிழக்கில்‌ உள்ள 
பாவண்டூரிலிருந்து கொண்டு வரப்பட்டதென்றும்‌ சொல்லப்படு 
கிறது.' 


௮ம்‌ மேடையின்‌ வடபுற மதிலோரமாகக்‌ காவல்‌ தேவதைகளின்‌ 
உருவங்கள்‌ உள்ளன. இது சாத்தையனின்‌ உருவம்‌ போலும்‌, கல்‌ 
லெழுத்துப்‌ பொறிக்கப்‌ பெற்ற கல்‌ ஒன்றும்‌ அதில்‌ உள்ளது, 


சுனைக்‌ காட்சி 


படிக்கட்டுகளைக்‌ கடந்து மேலே திருவாயிலிலுள்ள கோபுர 
வாயிலை அடையலாம்‌. அங்கிருந்து கிழக்குநோக்கி ஏற்றமாகச்‌ 
செல்லும்‌ பாறைவழி மேலே சென்றோமாயின்‌, தென்‌ மேற்கு மூலையில்‌, 
நமக்கு இடப்புறமாக நீர்‌ நிரம்பிய ஓர்‌ இயற்கைச்‌ சுனை காட்சிக்கு 
இலக்காகும்‌. இதன்‌ நீர்‌ சற்றுப்‌ பாசி படிக்ததுபோல்‌ தோற்றமளிக்‌ 





1. District Gazetteers, South Arcot by Dr. B. S. Baliga, B. A (Hons) Ph.D 
(London)—Page 481 of 1962. 


94 அப்பாண்டைநாதர்‌ உலா 


கிறது. ஒரு காலத்தில்‌ இச்‌ சுனைநீர்‌ பொங்கி அருவியாய்‌ வழிந்தது 
என்றும்‌ தெரியவருகிறது. “சீரியலும்‌ தங்கோன்‌ சுனையருவி' என 
அனந்தவிசயர்‌ தம்‌ உலாப்‌ பிரபந்தத்துள்‌ குறித்திருப்பது (349) 
இதற்குச்‌ சான்றாகும்‌. 


மேலும்‌, இச்‌ சுனையில்‌ அழகிய குவளை, வள்ளை முதலிய நீர்ச்‌ செடி 
கொடிகள்‌ நிரம்பிப்‌ பூத்துக்‌ கண்ணுக்கினிய காட்சி நல்கியதெனவும்‌ 
உலா ஆசிரியர்‌ குறிப்பிடுகிறார்‌ : 


 சொற்கரியான்‌ வெற்பதனைச்‌ சூழ்ந்த சுனைதன்னில்‌ 
நற்குவளை போன்ற ஈயனத்தாள்‌--பொற்பணமாம்‌ 


ஐந்தலை நன்னாகத்‌ தணிநிழலோன்‌ பூஞ்சுனையில்‌ 
வந்தகொடி வள்ளை மணிக்குழையாள்‌” (அ. உலர. 431-432) 


எனவரும்‌. உலா-ஆசிரியரின்‌ சித்திரம்‌ இச்‌ சுனை, அழகின்‌ இருப்பிட 
மாய்‌ விளங்கியமையைப்‌ புலப்படுத்தும்‌, இன்றோ, பச்சை 
வண்ணராம்‌ பார்சுவநகாதரை நினைப்பூட்டுவதுபோல அமைதியாய்ச்‌ 
சலனமின்றிப்‌ பசுமை பூத்துக்‌ கிடக்கிறது. 


வெளிச்‌ சுற்றுலை 


இச்‌ சுனைப்‌ பகுதியிலிருந்து வலப்புறம்‌ திரும்பி மேலும்‌ சற்று 
ஏற்றமான சாய்வாய்‌ அமைந்த பாறை வழியே சென்றால்‌ திருக்‌ 
கோயிலின்‌ முன்‌ வாயிலை அடையலாம்‌, 


கோபுர வாயிலிலிருந்து மேற்கு நோக்கிய ஏற்றம்‌ சென்றதும்‌ 
சுனைப்‌ பகுதியிலிருந்து வலப்புறம்‌ திரும்பிக்‌ கிழக்கு நோக்கிச்‌ சன்னி 
திக்கு வாராமல்‌, திருக்கோயிலை வலமாக வந்தும்‌ பத்தர்கள்‌ 
திருமுன்பை அடைகின்றனர்‌. இந்த வெளிச்‌ சுற்றாலை பள்ளம்மேடாய்‌ 
அமைந்த பாறை பரம்பிய வழியாகும்‌. திருக்‌ கோயிலின்‌ வெளிச்‌ 
சுற்றுலை மலைப்‌ பகுதியைச்‌ சூழ சதுர வடிவில்‌ மதில்‌ எடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. அம்மதிலின்‌ தென்புறம்‌ நோக்கினால்‌ குந்தவைப்‌ 
பேரேரியும்‌ திருகறுங்‌ கொண்டையூரும்‌ நன்கு தெரியவரும்‌. வெளிச்‌ 
சுற்று மதிலின்‌ நாற்புறமும்‌ வெளியே சிறிது தொலைவு வரை அங்‌ 
கங்கே சிறிதும்‌ பெரிதுமான கற்பொற்றைகள்‌ தலைநீட்டிக்‌ கொண் 
டிருக்கின்ற தோற்றம்‌ தேவகணத்தார்தம்‌ பரிவாரங்களுடன்‌ மலையைச்‌ 
சூழவும்‌ நெருங்கி நின்று அப்பாண்டை நாதப்பெருமானுக்கு வணக்கம்‌ 
செலுத்ததுவது போலுள்ளது. 


வடபாலுள்ள வெளிச்‌ சுற்று மதிலில்‌ ஒரு வாயில்‌ அமைக்கப்பட்‌ 
டிருக்கிறது. அவ்‌ வாயில்‌ அடிவாரத்துள்ள பேரேரிக்குச்‌ சென்று இருக்‌ 
கோயிலுக்கான நீர்‌ முகந்து வருவதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ பெற்ற 
வழியாகும்‌ என்று ௮ங்குள்ளார்‌ உரைக்கின்‌ றனர்‌. ஆனால்‌, இப்பொழுது 


திருநறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 95 


அப்பக்கத்துள்ள ஏரியும்‌ தூர்க்த நிலையில்‌ உள்ளது; படிக்கட்டுகளும்‌ 
சிதைந்து போய்விட்டன. 


சன்னிதி முகப்பு மண்டபம்‌ 


திருக்கோயிலின்‌ முகப்புச்‌ சன்னிதி கிழக்கு நோக்கியுள்ளது. 
கொடிமரத்தையும்‌ முகப்பு மண்டபத்தையும்‌ தாண்டி உள்ளே திருவா 
யிற்படி ஏறும்போது, எதிரே சந்திரநாதரின்‌ திருவுருவம்‌ முதலில்‌ 
காணப்படும்‌. வெளிமுகப்பு மண்டபத்தை அடுத்திருந்த பதுமாவதி 
யம்மன்‌ கோயில்‌ இப்பொழுது பழுதுபட்டுள்ளது. ஆகவே, அங்கிருந்த 
அம்மையாரின்‌ திருவுருவம்‌ ஸ்ரீ சந்திரகாதர்‌ திருக்கோயிலின்‌ சன்னிதி 
அர்த்தமண்டபத்தின்‌ வடபால்‌ தென்திசை நோக்க வைக்கப்பட்டிருக்‌ 
கிறது. மற்றும்‌ தருமதேவி, இயக்கி முதலியோர்‌ திருவுருவங்களும்‌ 
அதே வரிசையில்‌ உள்ளன. 


சந்திரநாதகர்‌ திருக்கோயில்‌ 


ஸ்ரீ சர்திரநாதர்‌ திருக்கோயிலின்‌ தென்சார்பிலும்‌ பெரும்‌ பாளப்‌ 
பரறை ஒன்று உள்ளது. இதனோடு சேர்த்துச்‌ சந்திர நாதர்‌ திருக்‌ 
கோயில்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய கோயிலை வலம்‌ 
வரும்‌ நிலையில்‌ சுருங்கிய அளவிலான உள்‌ சுற்றாலையும்‌ திறந்தவெளி 
யும்‌ உள்ளது. தென்புறச்‌ சுற்றுலே பாறையுடன்‌ இணைந்து செல்லு 
கிறது. 


ஸ்ரீ சந்திரநாதரை வலம்‌ வந்து சன்னிதிமுன்‌ அர்த்த மண்டபத்தி 
லிருந்து நோக்கும்போது, அவர்‌ வெண்ணிறத்‌ திருமேனியுடையராய்‌ 
மண்டலமிட்டு மலர்மேல்‌ அமர்ந்த நிலையில்‌ தியான ரூபியாய்க்‌ காட்டு 
தருகிறார்‌. ஸ்ரீசந்திர நாதர்‌ எட்டாம்‌ தீர்த்தங்கரராகிய சந்திரப்ரப 
சுவாமியாவார்‌. இவருடைய நிறம்‌ “வெள்ளை” என்பது ஸ்ரீபுராணத்துள்‌ 
வரும்‌ இவர்தம்‌ சரித வாயிலாகத்‌ தெரியவரும்‌. (ஸ்ரீ புராணம்‌, பக்‌, 
2/8--221), இவருடைய திருவுருவம்‌ வெள்ளைப்‌ படிகக்‌ கல்லால்‌ 
சமைக்கப்‌ பெற்றது போலக்‌ காட்சி தருகிறது. அது சுதை முதலிய 
வற்றாலான திருவுருவம்‌ என்றும்‌ தெரிந்த ஒரு சிராவகர்‌ சொல்லச்‌ 
கேள்வி. அவரைத்‌ தாம்‌ பாடிய உலாவில்‌ அனந்தவிசயர்‌, 


“சந்திர காந்தப்‌ படிகச்‌ சந்திரநன்‌ னாகனே ' . (அ. உலா. 17) 


என்று போற்றுவதால்‌ அவருடைய பளிங்குத்‌ திருமேனியின்‌ பழமை 
புலப்படும்‌. 
பார்சுவகாதர்‌ சன்னிதி வழி 


ஸ்ரீ சந்திரகாதரின்‌ சன்னிதியின்‌ முன்னர்‌ உள்ள அர்த்த மண்டபத்‌ 
தின்‌ வடபால்‌ நடுப்பகுதியில்‌ உள்ள இருபாறைகளின்‌ இடைவெளி 


96 அப்பாண்டைநாதர்‌ உலா 


வழியே பார்சுவநாதரின்‌ சன்னிதிக்குச்‌ செல்ல வேண்டும்‌. பாறை 
மேல்‌ சாய்வாயுள்ள இடைவெளி வழி மேலே சென்றதும்‌ அப்பாண்டை 
நாதரின்‌ சன்னிதியை அடைகிறோம்‌. 


அப்பாண்டைகாதர்‌ திருமுன்‌ 


சன்னிதி முன்பும்‌, அதனை அடுத்து அப்பரண்டை நாதரின்‌ வலப்புற 
மாய்‌ வடபாலும்‌ உள்ள சமதளமண்டபம்‌ இருபெரும்‌ பாறைகளையும்‌ 
இணைத்துக்‌ கட்டப்பட்டிருக்கிறது. இதில்‌ பாறையின்‌ அகத்து முன்னா 
ளில்‌ முனிவர்கள்‌ வாழ்ந்த பாழியும்‌ உள்ளதாக அவ்வூரார்‌ ஒருவர்‌ 
உரைத்தனர்‌. அப்பாண்டை நாதரின்‌ எதிரிலும்‌ வலப்புறமாயும்‌ 
மக்கள்‌ அமர்ந்து தியானம்‌ செய்வதற்கேற்ற நிலையில்‌ இம்‌ மண்டபம்‌ 
உள்ளது. இதில்‌ உற்சவ மூர்த்தங்கள்‌ வடபக்கச்‌ சுவர்‌ ஓரமாகவும்‌ 
கிழக்குப்‌ பக்கமும்‌ வைக்கப்பட்டுள்ளன. அப்பாண்டை நாதரின்‌ 
எதிரேயுள்ள பாறையின்‌ இடப்பக்கத்துள்ள நிலைத்‌ தூணிலும்‌ 
அப்பாண்டை நாதரின்‌ இடப்புறமாய்‌ மேற்கூரையிலிருந்தும்‌ இரண்டு 
மணிகள்‌ தொங்கவிடப்‌ பட்டுள்ளன. 


வடபாழியான்‌ 


ஸ்ரீ சந்திரகாதர்‌ சன்னிதியின்‌ வடபுறமாகவும்‌ திருமலையின்‌ வட 
புறமாகவும்‌ அப்பாண்டை நாதரின்‌ சன்னிதி உள்ளமையால்‌ அவர்‌ 
நின்றருஞம்‌ திருக்கோயிலை “வடபாழி” என ஆன்றோர்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளனர்‌. 


-- *மிக்கவட 
பாழியான்‌ பாறவினை பாழியா நன்மையரு 
ளாழியான்‌ வாழியற வாழியான்‌ ” (அ. உலா. 17-12) 


என அனம்தவிசயர்‌ தம்முடைய உலாவில்‌ அப். பாண்டை நாதரை 
*வடபாழியான்‌ * எனக்‌ குறிப்பிடுதல்‌ காணலாம்‌. 


அப்பாண்டைகாதர்‌ திருவுருவம்‌ 


வடபாழியானின்‌ திருவுருவம்‌ கிழக்குப்‌ பெரும்பாறையில்‌ 
குடைந்து புடைப்புச்‌ சிற்பமாகப்‌ பொறிக்கப்‌ பெற்றிருக்கிறது, அப்‌ 
பாண்டை நாதர்‌ நின்‌ ற திருக்கோலத்தில்‌ இரு கரங்களையும்‌ தொஙக 
விட்ட சிலையில்‌ தியானமூர்த்தியாய்‌ விளங்குகிறார்‌. இவர்தம்‌ திருவடி 
களின்‌ கீழ்‌ தாமரைமலர்‌ உள்ளது. மேலே ஐந்தலை நாகம்‌ தன்‌ படத்‌ 
தால்‌ அணி செய்து விளங்குகிறது, அதற்கும்‌ மேலாகத்‌ திருமுக்குடை 
காட்சி தருகிறது. இரு புறமும்‌ இரண்டு தேவர்கள்‌ ஏத்துவது போன்ற 
உருவமும்‌ பாறையில்‌ பொறிக்கப்பட்டிருக்றெது. மேற்குத்‌ திக்கு 
நோக்கி அப்பாண்டை நாதர்‌ அருட்காட்சி நல்குகிறார்‌. இவர்தம்‌ திரு 
வுருவம்‌ உள்ள பாறையோடும்‌ எதிரேயுள்ள மேற்குப்‌ பெரும்‌ பாறை 
யுடனும்‌ இணைத்துக்‌ கல்லால்‌ மண்டபம்‌ கட்டப்பட்டிருக்கிறது. இம்‌ 


திருநறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 97 


மண்டபத்தின்‌ மேலைச்‌ சுவரில்‌ சிறிய கற்புழைகளும்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. இவற்றின்‌ வழியாய்‌ வெளிச்சம்‌ உள்ளே வந்து பரவு 
கிறது. 


வழிபடு முறை 


- பெருமானின்‌ திருமேனியில்‌ எவ்வகையான ஆடை அணிகளும்‌ 
இல்லை; சாத்துவதும்‌ இல்லை. அவன்‌ திகம்பரனாய்த்‌ திகழும்‌ 
பெருமான்‌. *அரையதனில்‌ ஆடையணியர வழகன்‌ * (௮. உலா. 174) 
என்கிறார்‌ அனந்தவிசயர்‌. பகவானின்‌ திருப்பாதங்களில்‌ மலர்‌ 
வைத்து வணங்குகின்றனர்‌. 


அப்பாண்டை நாதருக்குத்‌ திருமஞ்சனம்‌ நடைபெறுகிறது. பால்‌, 
தயிர்‌, இளகீர்‌, பழங்கள்‌, சந்தனம்‌ முதலியவற்றால்‌ இருமுழுக்‌ காட்டு 
கின்றனர்‌. தேன்‌ மட்டும்‌ இங்கு அபிஷேகத்திற்குச்‌ சேர்க்கப்படுவ 
தில்லை. சிறப்பு நிகழ்ச்சிகளின்போது அபிஷேகம்‌ பெரிய அளவில்‌ 
நடைபெறுகிறது. அனந்தவிசயரும்‌ தம்முடைய உலாவில்‌, அப்‌ 
பாண்டை நாதரை, 


* கற்பூரட்‌ டாதி கமழ்குங்‌ குமமுடனே 
செப்பரிய கெந்தாபி ஷேகத்தன்‌ £ (அ. உலா. 151] 


என்றும்‌, 
“மணமகிழ்ந்த கெந்தாடி மால்போற்றி (அ. உலா. 239) 


என்றும்‌ அப்பெருமானின்‌ திருமுழுக்கனைச்‌ சிறப்பாய்ப்‌ போற்றியுரைக்‌ 
கின்றார்‌. 


போற்றி மாலை 


ஞானத்தின்‌ திருவுருவாய்‌ விளங்கும்‌ அப்பாண்டை நாதரைப்‌ 
பத்தி சிரத்தையுடன்‌ தேவரும்‌, விஞ்சையரும்‌, மன்ன வரும்‌, சிராவகரும்‌ 
பணிந்தேத்திப்‌ பிறவிப்‌ பெரும்பயனைப்‌ பெறத்‌ திரளுகின்றனராம்‌. 
இன்றும்‌ பத்தர்‌ குழாம்‌ வந்து வழிபாடு செய்தவண்ணம்‌ உள்ளது. 
அப்‌ பெருமானைப்‌ போற்றி வழிபட்டு ௨ய்வதற்கு அனந்தவிசயர்‌ 
தம்முடைய உலாமாலையில்‌ ஒரு போற்றிமாலையும்‌ தருகிறார்‌. அது 
வருமாறு : 


காமாதி வென்ற கடவுளடி போற்றி ! 
பூமாலை பூணாப்‌ பொருள்போற்றி /--தாமெண்‌ 


குணமுடையாய்‌ போற்றி! கோதிலறமே 
மணமலிந்த கெந்தாடி மால்போற்றி /--குணமார்க்த 


நீதியாய்‌ போற்றி! நிரலாவெயிலாய்‌ தாள்போற்றி ! 


ஆதியாய்‌ போற்றி ! அயன்‌ போற்றி/--நீதிசேர்‌ 
13 


98 அப்பாண்டைநாதர்‌ உலா 


மூவொளியாய்‌ போற்றி ! மூவா முதலான 
பூவலரும்‌ பிண்டிப்‌ பொருள்‌ போற்றி [- தேவனே, 


நின்மலனே போற்றி ! நிராயுதனே பேற்று / 
கன்மமிலா ஞானக்‌ கடல்போற்றி!--நன்மை 


பரஞ்சோதி போற்றி! பணாநிழலோய்‌ போற்றி! 
நிரஞ்சனனே போற்றி / நிழல்‌ போற்றி /--பரவுவினை 


மாற்றிவரு வாய்போற்றி! மன்னுபுக ழாய்போற்றி ! 
போற்றியே போற்றி ! (அ. உலா. 236-244) 


திருக்கோயிலின்‌ பழமை 


அப்பாண்டை நாதர்‌ திருவுருவம்‌ இம்‌ மலைப்பாழியில்‌ முன்பு 
வாழ்ந்திருந்த தவமுனிவர்களால்‌ அமைக்கப்‌ பெற்றதாகும்‌. கால 
வெள்ளத்தில்‌ பெருமானின்‌ திருவுருவம்‌ இருந்த பகுதிகள்‌ எல்லாம்‌ 
மண்மேடிட்டு மறைக்கப்பட்டிருந்ததாம்‌. அதன்‌ மேலே செடி கொடிகள்‌ 
முதலியனவெல்லாம்‌ தூறுகளாய்‌ மண்டிக்‌ கிடந்தன. 


ஒரு சமயம்‌ மருந்து மூலிகைகளை வெட்டியெடுக்கச்‌ சென்ற 
வேடர்‌ சிலர்‌, பெருமான்‌ இருந்த பகுதியில்‌ மண்வெட்டி. கொண்டு 
வெட்டலாயினர்‌. அப்பொழுது மண்வெட்டி பெருமானின்‌ முன்கால்‌ 
பகுதியில்‌ பட்டு, வடுவும்‌ உண்டாயிற்று. இப்பொழுதும்‌ முன்பு 
வேடர்களால்‌ கேர்ந்த வடு இதுவாகும்‌ என்று முன்‌ திருக்கால்களில்‌ 
அருச்சகர்‌ விளக்கொளியைக்‌ காட்டி விளக்குகின்றார்‌, 


வேடர்களால்‌ தற்செயலாய்க்‌ கண்டுபிடிக்கப்பட்டுப்‌ பின்னர்‌ 
மக்களுக்குப்‌ பெருமான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ செய்தி தெரிய 
வந்ததாம்‌. இச்‌ செய்தியை இத்தலம்‌ பற்றிய பாடல்களிலும்‌ கவிஞர்‌ 
இணைத்துப்‌ பாடியுள்ளனர்‌ ; வாய்மொழியாய்‌ வழங்கும்‌ ஒரு சிந்துப்‌ 
பாடலும்‌ உள்ளது (இணைப்பு-3ல்‌ காண்க). 


தமிழகத்தில்‌ உள்ள பெரும்பாலான மலைகளில்‌ காணப்படும்‌ 
ஜினர்‌ பள்ளிகளைப்‌ போன்‌ றதொரு பள்ளியாகவே இம்மலைப்பாழி முன்‌ 
காலத்தில்‌ அமைந்திருந்தது. அங்கு வசித்த தவத்தவர்‌ மறைந்த 
பின்னர்‌ காலகதியில்‌ அப்பகுதி மண்மூடிப்போய்ச்‌ செடி கொடிகள்‌ 
முளை த்துத்‌ தூறுமண்டியிருக்கலாம்‌, பின்னாளில்‌ வேடரால்‌ பெருமானின்‌ 
திருவுருவம்‌ கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரே மண்டபங்களும்‌ கோபுரங்‌ 
களும்‌ அமைத்துத்‌ திருக்கோயில்‌ கட்டப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று 
ஊக்க இடமுண்டு. 


கல்வெட்டுகள்‌ 
திருகறுங்கொண்டையிலுள்ள பழைய கல்வெட்டுகள்‌, இவ்வூர்‌ 


கடுவில்‌. மண்டலத்துத்‌ திருமுனைப்பாடி நாட்டைச்‌ சார்ந்துள்ளதாய்‌ 
அறிவிக்கின்றன. திருமுனைப்பாடி நாடு என்பது பெண்ணையாற்றால்‌ 


திருநறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 99 


வளம்‌ பெருக்கப்படும்‌ பகுதி. சோழராட்சிக்‌ காலத்தில்‌ இது 
ராஜராஜ வளநாட்டுத்‌ திருமுனைப்பாடி' என வழங்கப்பெற்றது. ' 


திருகறுங்கொண்டை 


திருகறுங்கொண்டையைத்‌ * திருகறுங்‌ குன்றம்‌” எனவும்‌ இப்‌ 
பொழுது வழங்குகின்றனர்‌. இத்‌ திருத்தல அருகர்‌ தோத்திரப்‌ 
பூந்துணருக்கு, ' பல ஜினதாசர்களால்‌ பாடப்பெற்ற திருநறுங்குன்றம்‌ 
அப்பாண்டை நாதர்‌ தோத்திரத்‌ திரட்டு எனப்‌ பெயர்‌ சூட்டியுள்‌ 
ளனர்‌. “திரு” என்னும்‌ சிறப்படை மொழியைப்‌ புள்ளியிட்டுக்‌ காட்டி 
யுள்ளனர்‌. எனவே, நறுங்குன்றம்‌ என்பதுவே இதன்‌ இயற்பெயர்‌ 
என்பது போதரும்‌. 'கறுங்குன்றம்‌” என்னும்‌ வழக்கு மிகவும்‌ பிற்பட்‌ 
டெழுந்ததாகும்‌. இத்‌ தலத்துள்ள சாசனங்ளும்‌, சாசனப்‌ பாடல்களும்‌, 
பழைய நூல்களும்‌, பல காலங்களில்‌ பாடப்பெற்ற தோத்திரப்‌ பாக்‌ 
களும்‌ “திருகறுங்கொண்டை” என்றே குறிப்பிடுகின்றன. இலக்கியப்‌ 
பாடல்கள்‌ சிலவற்றில்‌ நறுங்கொண்டை,” கொண்டை” என்றும்‌ 
இவ்வூர்ப்‌ பெயர்‌ குறிக்கப்பட்டிருத்தல்‌ காணலாம்‌. அப்பாண்டை நாதர்‌ 
உலாவில்‌ ஓரிடத்து, *சிர்கொண்டை' (438) என்றும்‌ இவ்வூர்ப்‌ பெயர்‌ 
கட்டப்பட்டுள்ளது. 


இருநறுங்கொண்டை' என்னும்‌ இவ்வூரின்‌ பெயரை, “திரு' என்னும்‌ 
அடைமொழியின்றி 'நறுங்கொண்டை' எனவும்‌, அடைமொழி எதுவு 
மின்றிக்‌ “கொண்டை எனவும்‌,” இலக்கியப்‌ புலவர்கள்‌ வழங்கு 
கின்றனர்‌. 


ஊரின்‌ பெயராதலேயன்‌ றி இக்‌ “கொண்டை” என்பது அங்குள்ள 
திருமலையையும்‌? சினலயத்தையும்‌” குறித்தும்‌ வழங்கப்படுகிறது. 


1. “ராஜராஜ வளகாட்டுத்‌ திருமுனைப்பாடி நாட்டுத்‌ திருகறுங்கொண்டை * 
(541. Vol. VII. 1011) 


“ராஜராஜ வளநாட்டுக்‌ குன்றத்தூர்‌ நாட்டுத்‌ திருகறுங்கொண்டை ' 

(S.L.I. Vol. VII. 1012) 
“ முனைப்பாடிப்‌ பள்ளிச்‌ சந்தம்‌ இருகறுங்கொண்டை * 

(S.LI. Vol. VII. 1015) 
“ராஜராஜ வளநாட்டுத்‌ இருமுனைப்பாடிப்‌ குன்றத்தூர்‌ காட்டுத்‌ திருமறுங்‌ 


கொண்டை” (310 of 1939-40) 
“நடுவில்‌ மண்டலத்து திருமுனைப்பாடி நாட்டு குறுக்கைலக்‌ கூற்றத்து 
ஆதனூர்ப்‌ பற்றுத்‌ திருஈறுங்கொண்டை * (303, 304 of 1939-40) 


2. நறுங்கொண்டை: அப்பாண்டை நாதர்‌ உலா, காப்பு 1, 2; கணணி 94 
119, 427, 507, 618. 
8, கொண்டை: அப்பாண்டை நாதர்‌ உலா, கண்ணி 3, 86, 94, 445, 585. 
4. “நறுங்கொண்டை நகர்‌? ௮. உலா. 94. 
“நறுங்கொண்டை ' ௮. உலா, காப்பு 1, 2, 94, 119, 427, 507. 
5, “கொண்டை? ௮. உலா, 83, 507, 585, 618. 
6. -கொண்டைமலை? அ. உலா, 31, 65, 498, 503. 
“Qகொண்டைகிரி? ௮. உலா, 445. 
7, கொண்டை சினாலயம்‌ ! ௮. உலா, 66. 


100 அப்பாண்டைநாதர்‌ உலா 


கொண்டை மலையில்‌ திகழ்வதனால்‌ அப்பாண்டைநாதர்‌ “கொண்டை 
யான்‌” என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. கொண்டை மலையும்‌ “சிரி 
கொண்டை என்னும்‌ சிறப்படை பெறுகிறது. 


கொண்டை” என்பது உச்சி, மலைக்குன்று, மலை என்னும்‌ பொருள்‌ 
தருவதாகும்‌. நாகார்ச்சுனசகொண்டா, ரேணிகொண்டா, பள்ளி 
கொண்டா முதலிய ஊர்ப்‌ பெயர்களிற்போல இங்கே கொண்டை 
என்பது மலையைக்‌ குறிப்பது என்பது தெளிவு. பூமிக்குக்‌ குடுமிபோன்று 
தலை தூக்கியுள்ளமையால்‌ மலை என்பது கொண்டை என்னும்‌ 
பெயரையும்‌ பூண்டிருக்கலாம்‌. கொண்டைகிரி (445), கொண்டைமலை 
(31, 65, 498, 503) என அப்பாண்டைகாதர்‌ உலாவில்‌ வரும்‌ வழக்குகளும்‌ 
சிந்திக்கற்பாலன. 


வேறுபெயர்கள்‌ 

மேலும்‌, சினகிரி, உச்சயம்தவாழ்மலை, வடபாழி, வடதிருமலை, 
திருமேற்றிசை முதலிய பெயர்களும்‌ இத்‌ தலத்திற்கு உண்டு. 
குந்தவைப்‌ பேரேரி 


இங்குள்ள பெரிய ஏரிக்குக்‌ 'குந்தவைப்பேரேரி” என்பது பெயர்‌. 
இதனை இராசராசசோழனின்‌ சகோதரியான குந்தவைப்பிராட்டியார்‌ 
செய்வித்தமையால்‌ இதற்கு இப்பெயர்‌ வழங்குவதாயிற்று.” இத்த 
ஏரிக்கு ஆற்றூரைச்‌ சேர்ந்த பெருமாள்‌ என்பவர்‌ நீர்‌ பாய்‌ 





1. “சிரி கொண்டை” அ. உலா. 438. 


2. “சினகிரி யப்பர்க்கு (299 of 1939.40) 
* சினகிரி வாழய்யன்‌ ? (௮. உலா. 55) 
*நற்கமல மீதுறையும்‌ நாதன்‌ சினகிரிமேல்‌ ” (அ. உலா. 433) 
* பச்சை மரகதமேய்‌ பானைப்‌ பரிமளத்தாள்‌ 

உச்சயந்த வாழ்மலைமேல்‌ ஓங்குவாள்‌ ” (அ. உலா. 74) 


“பிறவிப்‌ பெருங்கடலை நீந்திய பெய்வளையாய்‌ 
உறவுத்‌ தமர்‌ வாழும்‌ உச்சந்த வாழ்மலைமேல்‌ 
அறமிகவும்‌ செய்யும்‌ ௮ம்மையடி யி கள்‌ 
நறை மிக்க பூவணையால்‌ ஈல்‌கிப்‌ பொழிந்தேத்தி (திருவெம்பாவை, 16) 


* மிக்கவட பாழியான்‌ " (அ. உலா, 11-12) 
*வடபாழிப்‌ புயல்‌ வண்ணனே ' (திருமேற்‌. ௮. 5) 
(ஆதியே) திரு ஈறுங்‌ கொண்டை வடதிரு மலைமே 

லப்ப னேயடி யேனையு மஞ்சலென்‌ றருளே * (சம்பந்தர்‌ பதிகம்‌ 1-11) 
'திருமேற்றிசைச்‌ செல்வன்‌ ” (திருமேற்‌. ௮. 88) 
* திருமேற்றிசையான்‌ ” (அ. ௮. உலா, 533) 


3, *குந்தவைப்‌ பேரேரி * (8. 1.1. Vol. VIL. 1017) 
* இவ்வூர்ப்‌ பெரிய ஏரி” (8.11. Vol. VII. 1015) 
ச இத்திரு நறுங்‌ கொண்டையில்‌ குந்தவைப்‌ பேசரேரி உடைப்பின்பாடு 
திருத்திவிட்ட நிலத்து £ (310 of 1939-40) 


திருநறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 101 


வதற்கான தூம்பு ஒன்று அமைத்த செய்தி சாசனப்‌ பாடல்‌ ஒன்றால்‌ 
தெரியவருகிறது : 


மாட மதிளாறை மன்னு புகழ்ப்பெருமாள்‌ 

நீடு நறுங்கொண்டை நெல்விளையப்‌--பீடார்ந்த 

காருக்கு நேராகு மாண்கையன்‌ கார்க்கடல்போல்‌ 

ஏரிக்குத்‌ தூம்பமைத்தான்‌ இன்று, (325 of 1939-40) 


கார்க்கடல்‌ போன்றது குந்தவைப்‌ பேரேரி என வருணிக்கப்‌ 
படுவதால்‌ இதன்‌ பெரும்பரப்பு நன்கு புலனாகும்‌, 


பெரும்‌ பள்ளி 


திருநறுங்கொண்டை அப்பாண்டை நாதரின்‌ திருக்கோயிலை 
“நாற்பத்‌ தெண்ணாயிரப்‌ பெரும்பள்ளி” என்றும்‌ ஒரு கல்வெட்டுக்‌ 
குறிப்பிடுகிறது (8.1. 1. 701. VII, 1014), பள்ளி? என்பது சைன சமயத்‌ 
தவத்தோர்‌ தவம்புரிந்த குகைகளைக்‌ குறிக்கும்‌. 


சமணர்பாழி 


இதனைப்‌ “பெரிய பாழி” என்றும்‌ ஒரு சாசனம்‌ சுட்டுகிறது 
(5. I. I. Vol-VI], 1015). பாழி என்பது இடம்‌, கோயில்‌, நகரம்‌, ஊர்‌, 
பாசறை, முனிவர்‌ வாழிடம்‌, குகை முதலிய பல பொருள்‌ பயக்கும்‌ 
சொல்லாகும்‌. எனினும்‌ இப்‌ :பாழி' என்பது சிறப்பாகத்‌ துறவு 
பூண்டொழுகுஞ்‌ சான்றோர்‌ இருப்பிடங்களைச்‌ சட்டுவதாய்க்‌ கொள்வதே 
ஈண்டைக்குப்‌ பொருத்தமாகும்‌. எனவே, இத்திருத்தலம்‌ சமண சம 
யச்‌ சான்றோர்‌ பலரின்‌ இருப்பிடமாய்‌ முன்பு விளங்கியமை போதரும்‌. 


வீரசங்கம்‌ 


திருகறுங்கொண்டைப்‌ பாழியில்‌ சமண முனிவராகிய சான்றோர்‌ 
பலர்‌ வாழ்ந்திருந்தனர்‌. இங்கே மெய்ஞ்ஞானியாய்த்‌ திகழ்ந்த 
குணபத்திரமுனிவர்‌ *வீரசங்கம்‌' என்பதை நிறுவினார்‌. இதனால்‌ 
இவருக்கு “வீரசங்கப்‌ பிரதிஷ்டாச்சாரியர்‌” என்னும்‌ பெயர்‌ வழங்குவ 
தாயிற்று. இம்மூதூரில்‌ தவத்தவர்‌ சங்கமும்‌ நற்றமிழ்‌ வல்ல புலவர்‌ 
குழுவும்‌ எண்‌ திக்கும்‌ புகழச்‌ சிருஞ்‌ சிறப்புமாய்‌ விளங்கின. 


வீரன்‌ இருவறம்‌ பேணுமெய்‌ வீரசங்‌ கத்தவரே 
சேருங்‌ கனகச்‌ சினசிரி யப்பர்க்குத்‌ தெய்வமணங்‌ 
காலும்‌ தெரியற்‌ குலோத்துங்க சோழன்‌ கொடுத்த கல்லூர்‌ 
சேலா ரும்பழ னஞ்செறு சரந்தைத்‌ தடம்‌ பதியே.” 
(கல்வெட்டுப்‌ பாடல்‌, 299 ௦8 1939-40) 


£ இடரழுங்‌ கும்பரிசு சுடர்விளங்‌ குங்கனகம்‌ 
என வரும்‌ துந்தி ருவுளத்‌ 
திடதவங்‌ கொண்டுசெ றி பவர்கடஞ்‌ சங்கம்வளர்‌ 
திருநறுங்கொண்டை மலையே? 
( இருநறுங்கொண்டை மலைப்‌ பதிகம்‌ : 6] 


102 அப்பாண்டைகாதர்‌ உலா 


 உற்றதுணை யுன்னடிக்கே யறன்றான்‌ வீர 
ஒங்குதன்ம தேவதையு முயரு முதூர்‌ 
நற்றமிழ்சேர்‌ நறுங்கொண்டை யருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 
(அப்பர்‌ பதிகம்‌: 2) 


இவ்வாறு கல்லெழுத்திலும்‌ அப்பர்‌, சம்பந்தர்‌ முதலியோர்‌ பாடிய 
துதிப்பாடல்களிலும்‌ வீரசங்கத்தையும்‌ முனிவர்‌ திருக்குழாங்களையும்‌ 
தமிழ்ப்புலமை மிக்காரையும்‌ போற்றியுள்ளமை காணலாம்‌. 


குணபத்திர முனிவர்‌ 


குணபத்திர முனிவர்‌ சூடாமணி நிகண்டினை ஆக்கிய வீரை 
மண்டல புருடரின்‌ குருவுமாவர்‌. இவரைப்‌ போற்றும்‌ பாடல்‌ ஒன்று 
அப்பாண்டை நாதர்‌ கோயில்‌ கோபுர வாயிலின்‌ மேல்தளத்தில்‌ உள்ள 
கல்வெட்டில்‌ காணப்படுகிறது. 


“வண்டமிழின்‌ பண்பும்‌ வடநூலும்‌ நன்குணர்ந்து 
கெண்டிரைகுழ்‌ மண்மீது சீர்பெற்றுன்‌_—கொண்டைமலை 
வித்தகன ருட்கடல்மி குத்தபுகழ்‌ வெற்பிலிசை 
வைத்தகுண பத்திரமுனி வன்‌” 


என்னும்‌ இப்‌ பாடல்‌ குணபத்திர முனிவரின்‌, தமிழ்‌-வடமொழிப்‌ 
புலமையை நன்கு சிறப்பித்துரைத்தல்‌ காண்லாம்‌. இப்‌ பெரு 
முனிவரையும்‌ இவர்தம்‌ சீடராகிய மண்டல புருடரையும்‌ ௮ப்பாண்டை 
நாதர்‌ உலாப்‌ பாடிய அனந்தவிசயரும்‌ அன்புடன்‌ இறைஞ்சிப்‌ புகழ்ச்‌ 
துரைக்கிறார்‌ : 


“ஆமாரி யார்கள்‌ அமைந்தசத பத்திர 
மாமாலை சொற்கொண்ட மாதவன்‌ பாமாலை 
மண்டலம காபுருடன்‌ மன்னியவீ ரேந்திரனால்‌ 
கண்ட நிகண்டின்‌ கவிசிறந்தோன்‌--கொண்டை 
குணபதீர மாமுனிவன்‌ கொண்டுலகம்‌ ஏத்தக்‌ 
கணதரராய்க்‌ காசினியில்‌ வந்தோன்‌--குணதரனாம்‌ 
இம்முனிவன்‌ பாதம்‌ இறைஞ்சி யியல்பாகச்‌ 
செம்மையுடன்‌ நான்றொழுது செப்பவே'-— (௮. உலா, 82-85) 
மேலும்‌, சிற்றாமூர்‌ தருமதேவி ஊசலில்‌, அக்‌ கவிஞர்‌ திருநறுங்‌ 
கொண்டையை வாழ்த்துமிடத்து, 
“அருட்சிக்தை யிளங்கொடிக ளாக பாடி 
அதன்முன்னும்‌ சம்பந்தன்‌ பாடல்கொண்டு 
குறிச்செல்வன்‌ குணபத்திர முனிவன்‌ சிந்தை 
குடிகொண்ட அப்பனறுங்‌ கொண்டை வாழ்த்தி 


(சிற்றாமூர்‌ தருமதேவி ஊசல்‌, 6) 


திருநறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 103 


என அப்பாண்டை நாதரைக்‌ குணபத்திர முனிவனின்‌ சிர்தையையே 
கோயிலாய்க்‌ கொண்டவர்‌ என்று புகழ்ந்துரைத்தலால்‌ ௮ம்‌ முனிவருக்‌ 
கும்‌ திருநறுங்கொண்டைத்‌ திருத்தலத்திற்கும்‌ உள்ள கெருஙகிய 
தொடர்பு இனிது விளங்கும்‌. 


வீரசங்கப்‌ புலவர்‌ பெருமை 


குணபத்திர முனிவர்‌ ஏற்படுத்திய வீரசங்கமும்‌, அவரைப்‌ 
போலவே வடமொழி, தென்மொழி வல்ல புலவர்‌ பெருமக்கள்‌ நிறைந்து 
தாய்‌, வழிவழியாகத்‌ தமிழகத்திலே புலமைக்கோர்‌ பெரு நிலையமாய்‌ 
விளங்கி வந்தது என்பது பிற வரலாற்றுக்‌ குறிப்புகளாலும்‌ செவிவழிச்‌ 
செய்திகளாலும்‌ தெரியவருகின்றன. 


கல்வியில்‌ சிறந்த கம்பர்‌ தாம்‌ இயற்றிய இராமாயணப்‌ பெருங்‌ 
காவியத்தை இங்கு வாழ்ந்த சமணப்‌ புலவர்கள்‌ முன்னிலையில்‌ 
அரங்கேற்றி அவர்களின்‌ ஒப்புதலைப்‌ பெற்றார்‌ என்று சொல்லு 
கின்றனர்‌.! இட்டுந்தா காண்டம்‌ நாடவிட்ட படலத்திலே சுக்கிரீவன்‌ 
அனுமனுடன்‌ தென்திசைச்‌ செல்லும்‌ வானரவீரர்க்கு வழிகூறுமிடத்து 
வடசொற்கும்‌ தென்சொற்கும்‌ வரம்பாய்‌ நிற்கும்‌ திருவேங்கட 
மலையை அ௮றிமுகப்படுத்துகிறான்‌. இந்த இடத்தில்‌ திருவேங்கடமலையில்‌ 
உறையும்‌ உயர்தவத்தவராகிய ௮அருகமுனிவரின்‌௮ளப்பில்‌ பெருமையை 
அவன்‌ எடுத்து மொழிகிறான்‌ : 


“இருவினையும்‌, இடைவிடா எவ வினையும்‌, 
இயற்றாதே, இமையோர்‌ ஏத்தும்‌ 

இருவினையும்‌, இருபதம்தேர்‌ சிறுமையையும்‌, 
முறை ஒப்பத்‌ தெளிந்து கோக, 

“கரு வினையது இப்பிறவிக்கு' என்று உணர்ந்து, அங்கு 
அது களையும்‌, கடை இல்‌ ஞானத்து, 

௮௬ வினையின்‌ பெரும்பகைஞர்‌ ஆண்டுஉளர்‌ : ஈண்டு 
இருந்தும்‌ அடி வணங்கற்‌ பாலார்‌. 


(கம்ப. கிட்கிந்தா. காடவிட்ட, 27) 


இருவினை கடிந்து கடையில்‌ ஞானத்தோராய்‌ வாழ்ந்த அருக 
முனிவரை “அருவினையின்‌ பெரும்பகைஞர்‌” என்றும்‌, அவர்‌ திக்கு 
நோக்கித்‌ தொழற்குரிய பெரியரமவர்‌ என்பதனை “ஈண்டு இருந்தும்‌ 
அடிவணங்கற்பாலார்‌' என்றும்‌ கம்பர்‌ மணங்கசிந்து போற்றுகிறார்‌. 
இப்‌ போற்றுதல்‌ பாட்டையும்‌ 'வீரசங்தத்தவர்க்கு' அவர்‌ வாசித்துக்‌ 
காட்டினார்‌ என்பர்‌. 

மற்றும்‌ அருகமுனிவர்‌ வாழும்‌ ௮ம்‌ மலையை அடுப்பார்‌ வீடு 
பேற்றுக்குரிய நெறிச்‌ செல்வர்‌ என்னும்‌ குறிப்பையும்‌ கம்பர்‌, 


|, Madras District gazetteers, South Arcot by Dr. B. 8, Baliga, B. A., (Hons), 
Ph. D. (London), Late Curator, Madras Record Office, 1962, Page 481. 


104 அப்பாண்டைநாதர்‌ உலா 


(கோடு உறு மால்‌ வரையதனைக்‌ குறுகுதிரேல்‌ 
உம்நெடிய கொடுமை நீங்கி 

வீடு உறுதிர்‌; ஆதலினால்‌ விலங்குதிர்‌; அப்‌ 
புறத்து, நீர்‌ மேவு தொண்டை 

நாடு உறுதிர்‌; உற்று, அதனை நாடுறுதிர்‌ ; 
அதன்‌ பின்னை, நனிநீர்ப்‌ பொன்னிச்‌ 

சேடு உறு தண்‌ புனல்‌ தெய்வத்‌ இருகதியின்‌ 
இரு கரையும்‌ தெரிதிர்‌ மாதோ” 


(கம்ப. கிட்கிக்தா. நாடவிட்ட. 29) 
என்னும்‌ பாட்டில்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌. 


இந்திரசித்தன்‌ போர்க்களத்தில்‌ மாய்ந்தபோது தேவர்கள்‌ 
எல்லோரும்‌ களிப்பு மேலிட்டவர்களாய்‌, தாம்தாம்‌ உடுத்திரும்த 
ஆடைகளையே அவிழ்த்து மேல்நோக்கி வீசித்‌ துள்ளி ஆரவாரித்தார்கள்‌ 
என்னும்‌ செய்தியைக்‌ “கம்பர்‌” சொல்லவருகின்றார்‌. ஆடையின்‌ றி நின்ற 
அத்தேவர்கள்‌ கொல்லாத விரதம்‌ மேற்கொண்டொழுகும்‌ அருக 
சமயத்தவருடைய தெய்வங்களை யொத்தார்‌ என்று உவமித்துப்‌ 
பாடியிருந்தார்‌. 


“ வில்லாள ரானார்க்‌ கெல்லா மேலவன்‌ விளித லோடும்‌ 
செல்லாதவ்‌ விலங்கை வேந்தற்‌ கரசெனக்‌ களித்த தேவர்‌ 
எல்லாரும்‌ தூசு நீக்கி யேறிட ஆர்த்த போது 
கொல்லாத விரதத்‌ தார்தம்‌ கடவுளர்‌ கூட்ட மொத்தார்‌” 


(கம்ப. யுத்த. இந்திர. வதை. 56) 


எனத்‌ தாம்‌ பாடிய இப்‌ பாடலைச்‌ சமண சங்கத்தார்‌ முன்னிலையில்‌ 
வாசித்தபோது அவர்கள்‌ எல்லாரும்‌ உளமகிழ்ந்தார்கள்‌ என்பது 
செவிவழியாய்த்‌ தெரியவரும்‌ ஒரு செய்தியாகும்‌. 


வீரசங்க அறிஞர்‌ தொண்டு 


திருநறுங்கொண்டையில்‌ விளங்கிய வீரசங்கத்தைச்‌ சார்ந்த 
அறிஞர்‌ பெருமக்கள்‌ அருக சமய தவத்தோர்‌ வாழ்ச்த வெவ்வேறிடங்‌ 
களுக்கும்‌ சென்று அறிவுக்கொடை வழங்கலாயினர்‌. இங்ஙனம்‌ 
வேறிடங்களுக்குச்‌ சென்றவர்களுள்‌ வீரஈக்தியடிகள்‌ என்னும்‌ 
தவத்தவர்‌ வாழ்க்கை ஈண்டு நினைவுகூரத்‌ தக்கதாகும்‌, இவர்‌ 
கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள திருச்சசணமலையில்‌ விளங்கிய 
பல்கலைக்‌ கழகத்திற்குச்‌ சென்று, அங்குள்ள முனிவர்‌ பெருமக்களுடன்‌ 
அரும்பொருள்‌ ஆய்ந்து தவம்புரியலாயினர்‌. அப்பொழுது அங்குள்ள 
மலையில்‌ ஜினர்‌ சிலைகளை வடித்தமைக்க இவர்‌ முன்னின்ளுர்‌. அன்றியும்‌ 
ஆண்டுள்ள சான்றோரின்‌ முயற்சியால்‌ திருநந்திக்கரைக்‌ குகைக்‌ 
கோயில்‌ தோன்றுவதற்கும்‌ இவர்‌ தூண்டுகோலாயிருந்தார்‌. அக்‌ 
கோயில்‌ ஓர்‌ ஆற்றின்‌ கரையில்‌ அமைவதாயிற்று. வீரமம்தியடிகளின்‌ 
முயற்சியால்‌ ஆக்கப்பெற்ற அவ்விடத்திற்கு அங்குள்ள சைனப்‌ 
பெருமக்கள்‌ அவருடைய பெயரையே சூட்டலாயினர்‌. அதுமுதல்‌ 


திருகறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 105 


அங்கு ஓடும்‌ ஆறு நந்தியாறு என்றும்‌, அதன்‌ கரையில்‌ அமைந்த குகைக்‌ 
கோயில்‌ திருநந்திக்கரைக்‌ கோயில்‌ என்றும்‌ வழங்கப்படலாயின. இவ்‌ 
வரலாற்றுச்‌ செய்திகள்‌ திருச்சரணத்துப்‌ பொரறிக்கப்பட்டுள்ள 
கல்வெட்டுகளால்‌ தெரிய வருகின்றன. 


திருக்கோயில்‌ திருப்பணி 


திருகறுங்‌ கொண்டை அப்பாண்டை நாதரின்‌ திருக்கோயிலை 
மேலிற்பள்ளி (மேலைப்பள்ளி) என்றும்‌, சந்திரகாதர்‌ திருக்கோயிலைக்‌ 
“ கீழைப்பள்ளி ்‌ என்றும்‌ சாசனங்கள்‌ குறிப்பிடுகின்றன. இரண்டு 
பள்ளிகளுக்கும்‌ தனித்தனியாய்‌ மன்னர்‌ முதலியோர்‌ நிபந்தம்‌ வைத்த 
செய்திகளும்‌ இரண்டற்கும்‌ சேர்ந்து நிபந்தம்‌ விட்ட செய்திகளும்‌ 
சாசனங்களில்‌ காணப்படுகின்றன. ஸ்ரீசந்திரமாதர்‌ 'பாழியிலாழ்வாச்‌? 
என்றும்‌ சாசனங்களில்‌ குறிக்கப்படுகிருர்‌.” 


இத்‌ திருக்கோயில்‌ திருப்பணி முதன்முதல்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
தொடங்கப்பெற்றது. பாறைப்புடைப்புச்‌ சிற்பமாய்‌ விளங்கிய 
அப்பாண்டை நாதரை மூலமூர்த்தியாகக்‌ கொண்டு பாறையுடன்‌ 
இணைத்து இக்‌ கோயில்‌ அமைக்கப்பட்டது. கோயிலில்‌ நித்திய 
கைமித்திகங்கள்‌ குறைவற நடைபெறச்‌ சோழர்‌, பாண்டியர்‌, விஜய 
நகர மன்னர்‌ முதலியோரும்‌ பல நிபந்தங்களைப்‌ பற்பல காலங்களில்‌ 
ஏ ற்படுத்தியுள்ளனர்‌. 


அரசர்‌ முதலியோரின்‌ அறக்கட்டளை 


முதல்‌ இராசராசன்‌, முதலாம்‌ இராசேந்திரன்‌ முதற்குலோத்துங்க 
சோழன்‌ ஆகியோர்‌ இத்‌ திருக்கோயிலில்‌ நந்தா விளக்கெரிக்க நிபந்தம்‌ 
விட்ட செய்திகள்‌ இங்குள்ள கல்வெட்டுகளால்‌ தெரிய வருகின்றன. 


இச்‌ கோயிலின்‌ கோபுரத்‌ திருப்பணி நிறைவேறிய செய்தியை 
ஒரு சாசனம்‌ ஈமக்கு விளக்கமாய்‌ உரைக்கின்றது. 


: யுவஹ்‌ பங்குனிமீ 2௨ துதியையும்‌, ரேவதி நட்சத்திர 
மும்‌ நரயற்று நானாள்‌ இருநறுங்கொண்டை அப்பாண்டார்‌ 
கோபுரம்‌ கல்‌ வேலை மட்டும்‌ பறமசிக தேவசியர்‌ மேலைதேசம்‌ 


த்த அ ப பபப பபப பபப! 





1. ந *₹மேலிற்பள்ளி * (8. 1. 1, Vol. VIL, 1013) 
ப்‌. *ஸ்ரீரறுங்கொண்டைக்‌ ஐழைப்‌ பள்ளிக்கு கீழ்மண்டகமும்‌ 
சதிர்முகத்‌ திருக்‌ கோயிலும்‌ செய்வித்தார்‌." (306 of 1939-40) 
ப்‌. “திரு௩றுங்‌ கொண்டைக்‌ ழைப்பள்ளி ' (8.7. I. Vol. VII, 1016) 
ர, “இரண்டு களஞ்சுப்‌ பொன்‌ இரண்டு பள்ளிக்கும்‌ ' (307 of 1939-40) 
ஏ... “இரண்டு பள்ளிக்கும்‌ பத்துப்‌ பொன்‌ கொடுத்தார்‌ * (308 of 1939-40) 
ஏப்‌, *ஸ்ரீதருகறுங்‌ கொண்டை இரண்டு பள்ளிக்கும்‌ ” (309 of 1939-40) 
க  இருநறுங்‌ கொண்டைத்‌ தேவர்‌ அப்பர்க்கும்‌ பாழியிலாழ்‌ 
வார்க்கும்‌ திருவமுர்து படிக்கு” (317 of 1939-40) 


14 


106 அப்பாண்டைநாதர்‌ உலா 


இர்த்தவந்தனை பண்ணி இதுவே நிமந்தம்‌ ஆக கட்டடம்‌ 
முகிஞ்சது தர்மம்‌ சிந நாகள்ளூர்‌ சாத சேர்வை உ.” 


(315 of 1939-40) 


இச்‌ சாசனத்தால்‌ கோபுரத்தின்‌ கல்வேலை முடிர்த செய்தி புனா 
இறது. * பரமசிகதேவசீயர்‌ மேலைதேசம்‌ தர்த்தவந்தனை பண்ணினார்‌ * 
என்பது கோபுர வேலை முடிந்து மேலைப்பள்ளிக்குக்‌ குடமுழுக்காட்டிய 
நிகழ்ச்சியைக்‌ குறிப்பதாகும்‌, 


திர்த்ததிவந்தனை என்பது தீர்த்தங்கரர்‌ எழுந்தருளியுள்ள திருத்‌ 
தலங்களுக்குத்‌ திவ்விய யாத்திரை செய்து வழிபடுதலையும்‌ குறிக்கும்‌ 
போலும்‌. 


“கைக்கழ கேதென்னக்‌ கவளமுனி வர்க்கீதல்‌ 
மெய்க்கழ கேதென்று விளம்பினாள்‌-—மிக்கசினன்‌ 


பாத மலரிற்‌ பணித லழகென்றாள்‌ 
பாதக்‌ தனக்கழகே பார்த்துரையாய்‌--நீதமுடன்‌ 


தர்த்ததி வர்தனையே சேர்ம்தவழ கென்றே 
பேர்த்தகுயி லம்மொழியி னரிறாப்ப * (அ. உலர, 536-536) 


எனவரும்‌ அப்பாண்டை நாதர்‌ உலாப்‌ பகுதியில்‌ கால்களுக்கு அழகு 
தர்த்ததிவந்தனை என்று குறிப்பது மேற்கூறிய செய்திக்குத்‌ தக்க 
சான்றாகும்‌. 


இன்னொரு சாசனம்‌ இக்கோயிலில்‌ தெற்கு நடை மாளிகை கட்டப்‌ 
பட்ட செய்தியைக்‌ கூறுகிறது. 


“்‌ இருநறுங்கொண்டைத்‌ தெற்கில்‌ ஸ்ரீகோயில்‌ -திருகடை மாளிகை 
செய்வித்தான்‌ பாலையூர்ச்‌ சிங்கனேன்‌...... (3/3 of 1939-40) 


என்பதால்‌ அப்பாண்டார்‌ திருக்கோயிலிலே தெற்குத்‌ திருக்கோயி 
லாகிய ஸ்ீசந்திரகாதர்‌ திருக்கோயிலுக்குத்‌ திருகடை மாளிகை 
செய்வித்தவன்‌ பாலையூர்ச்‌ சிங்கனாவன்‌ என்பது தெரியவரும்‌. 


இராஜராஜ தேவரின்‌ 9ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ கிளியூர்‌ மலையமான்‌ 
அத்தி சொக்கனான ராஜகம்பீரச்‌ சேதிராயன்‌ திரு௩கறுங்கொண்டைத்‌ 
தேவர்‌ அப்பர்க்கும்‌ பாழியிலாழ்வார்க்கும்‌ திருவமுர்துபடிக்குச்‌ சில 
ஆயங்களைவிட்டுக்‌ கொடுத்த செய்திகளை ஒரு சாசனம்‌ அறிவிக்‌ 
கிறது. (317 of 1939-40) 


இங்ஙனமாக இத்‌ திருக்கோயில்‌ திருப்பணிகளும்‌ தொடர்ந்து பல 
காலங்களில்‌ அரசர்‌ முதலியோர்களால்‌ செய்விக்கப்பெற்று வந்தன. 
இதனால்‌ இத்‌ திருக்கோயிலின்‌ பெருஞ்‌ சிறப்புகளும்‌ விளங்கச்‌ 
காணலாம்‌. 


இருகறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 107 
வைகாசிப்‌ பெருவிழா 


திருநறுங்கொண்டையில்‌ நிகழும்‌ சிறப்பு விழாக்களுள்‌ வைகாசிப்‌ 
பெருவிழா குறிப்பிடத்தக்கது. அந்நாளில்‌ அப்பாண்டை நாதர்‌ 
வீதியில்‌ உலாவருவார்‌. பெருமானின்‌ வீதி உலாப்‌ பவனியைத்‌ 
* திருமேற்றிசையந்தாதிப்‌ பாடல்‌ ஒன்று பின்வருமாறு எடுத்துக்‌ 
கூறுகிறது : 


* பெருகும்‌ தவங்களில்‌ என்செய்த வோபின்பு பேணித்‌ தொண்டர்‌ 
உருகுங்‌ குடதிசை வீரன்‌ உலாவர உற்றமிர்து 

முருகு ததும்புஞ்செக்‌ தாமரைமேன்‌ மொய்த்து முன்னும்‌ பின்னும்‌ 
அருகும்‌ பிறிவறி யரவுடன்‌ சேவிக்கும்‌ ஆடல்‌ வண்டே”! 


(திருமேற்றிசை யந்தாதி, 70) 


அப்பாண்டை நாதரின்‌ வீதித்‌ திருவலாவையே சிறப்பாக 
வருணித்துரைக்க எழுந்த உலாப்‌ பிரபந்தத்தில்‌, இறைவனுடைய 
திருவுலாக்‌ காட்சிகள்‌ அழகாய்ச்‌ சித்திரிக்கப்பட்டுள்ளன. பேரி, 
சங்கம்‌ முதலிய வாத்திய இசை முழங்க, கட்டியங்‌ கூறுவார்‌ வருகைக்‌ 
கட்டியம்‌ உரைக்க, இந்திர விமானத்தில்‌ பெருமான்‌ எழுந்தருளி 
வருகிறார்‌; ஆலவட்டம்‌, தூபக்குடம்‌ முதலிய சின்னங்கள்‌ தாங்கிவரப்‌ 
பல்லக்கில்‌ ஏறிக்‌ கோபுர வாயிற்படிகள்‌ பலவற்றையும்‌ கடந்து 
திருளீதிக்கு வருகிறார்‌. திருவீதியிலே அழகிய மணித்தேரின்மீது 
ஆரோகணித்து, எல்லாத்திக்கினும்‌ தொண்டர்குழாம்‌ போற்ற அவர்‌ 
வீ இயலா வருகிறார்‌. 


“கோமே தகமுங்‌ கொழும்பொன்‌ மிகவணிந்து 
மாமேரு வன்ன மணித்தேரின்‌--தாமேறி 


ஆயிரங்‌ கோடிகதிர்‌ ஆர்ந்த மணிவரைபோற்‌ 
தூயதிசை விளங்கத்‌ தோன்‌ நினான்‌ ” (அ. உலா. 205-206) 


என்கிறார்‌ அனந்தவிசயர்‌. 


இறைவன்‌ எழுந்தருளி உலாவரும்‌ பல்லக்கு முதலியவற்றிற்கு 
ஆகும்‌ செலவுகளுக்காக விடப்பட்ட நிபந்தங்கள்‌ பற்றிய குறிப்பு ஒரு 
சாசனத்துள்‌ காணப்படுகிறது. அது வருமாறு : 


“ராஜ ராஜ வளமாட்டுத்‌ திருமுனைப்பாடிக்‌ குன்றத்தூர்‌ 
நாட்டுத்‌ திருகறுங்கொண்டையில்‌ வைகாசித்‌ திருகாளில்‌ 
திருவுத்ஸவம்‌ எழுந்தருளும்‌ அருமொழி தேவற்கும்‌ நித்திய 
கலியாண தேதவற்கும்‌ திருப்பள்ளிச்‌ சிவிகைப்‌ புறமாக 
மலையன்‌ மல்லனான விக்கிரம சோழ மலையமான்‌ இத்திருநறுங்‌ 
கொண்டையில்‌ குந்தவை ஏரிக்கீழ்‌ உடைப்பின்பாடு திருத்தி 
விட்ட நிலத்து...” (310 of 1939-40) 





1. அப்பாண்டைகாதர்‌ உலா வெழுந்தருளத்‌ திருவீதிக்கு வ வகையினை 
179 முதல்‌ 206 வரையுள்ள கண்ணிகளில்‌ காணலாம்‌. 


108 அப்பாண்டைநாதர்‌ உலா 


இச்‌ சாசனக்‌ குறிப்பினால்‌ வைகாசித்‌ திருவிழாவில்‌ அருமொழி 
தேவரையும்‌ நித்திய கலியாண தேவரையும்‌ எழுர்தருளுவித்தற்கான 
பல்லக்கிற்குரிய நிபந்தம்‌ விடப்பட்ட செய்தி தெரியவரும்‌. திருநறுங்‌ 
கொண்டையிலுள்ள குந்தவைப்‌ பேரேரி ஒரு சமயம்‌ உடைப்பெடுத்துச 
சில நிலங்களைப்‌ பாழ்பாடுத்திவிட்டதுஎன்பதும்‌, அவற்றைத்‌ திருத்திச்‌ 
சிவிகைப்‌ புறமாகத்‌ திருக்கோயிலுக்கு மலையன்‌ மல்லனான விக்கிரம 
சோழ மலையமான்‌ கிபந்தம்‌ வைத்தான்‌ என்பதும்‌ இதனால்‌ விளக்க 
மாகும்‌. இப்பொழுதும்‌ இத்‌ திருக்கோயிலில்‌ ஆண்டுதோறும்‌ வைகாசி 
மாதத்தில்‌ ஆண்டுப்‌ பெருவிழா நடைபெற்று வருகிறது. 


அத்தத்‌ திருகாள்‌ 


வைகாசித்‌ திருநாளைப்‌ போலவே தைம்மாதம்‌ அத்த காளிலும்‌ 
அப்பாண்டாரை எழுந்தருளப்‌ பண்ண வேண்டுமென்று இருங்கொளப்‌ 
பாடி நாட்டுத்‌ தவத்தாளன்‌ தேவர்‌ இராசாக்கணாயன்‌ என்பார்‌ 
வக்ப்‌ அவ்வாறே அவருடைய பெயரால்‌ ' இராசாக்கணாயன்‌ திரு 
நாள்‌” என்று தை மாதம்‌ அத்தத்திலே நிகழ்த்தும்படி ஏற்பாடுசெய்யப்‌ 
பட்டது. அதற்காக நாயனாரின்‌ இறையிலி நிலத்துப்‌ பயிரேரறாமற்‌ 
இடந்த நிலங்களைப்‌ பயிர்செய்து கொடுத்துத்‌ தைமாத அத்தத்‌ 
திருவிழா எழுந்தருள வகை செய்தனர்‌." 


குவிகை கொண்‌ டிக்திரநர பதிகடம்‌ பெண்களொடு 
குறுகவெம்‌ பக்த வினைவென்‌ 

றவிகை கொண்‌ டம்பொனேயி லதனினொண்‌ பிண்டிறிழல்‌ 
அமருகஞ்‌ சம்ப வனிடம்‌ 

கவிகையம்‌ தொங்கனிரை கவரிமும்‌ துங்கொடிகள்‌ 
கனகர்தம்‌ பஞ்ச தரளச்‌ 

சிவிகையன்‌ புந்திரு விழவொடெங்‌ கெங்குமிகு 
திருநறுங்‌ கொண்டை மலையே ! 


என இங்கு நடைபெறும்‌ விழாவினைச்‌ சிறப்பித்துத்‌ திருகறுங 
கொண்டை மலைப்‌ பதிகப்‌ பாடல்‌ ஒன்றும்‌ (5) போற்றியுரைக்‌ 
தின்றது. 





1. **திருகறுங்கொண்டை காற்பத்தெண்ணாயிரப்‌ பெரும்பள்ளித்‌ தானத்‌ 
தாறகுத்‌ தங்களூர்‌ சாயனார்‌ ௮அப்பாண்டார்க்கு முன்பிலாண்டு எழுநீதருளு 
இற வைகாசித்‌ திருகாளுடனே மம்‌ பேராலேயும்‌ ஒரு திருகாள்‌ எழுந்தருள 
வேணுமென்று இருங்கொளப்பாடி நாட்டுத்‌ தவத்தானன்‌ தேவர்‌ 
சொல்லுகையில்‌ இதுக்கு உடலாக இவ்வூரில்‌ நான்‌ கெல்லைக்கு உட்பட்ட 
எல்லைககுள்‌ முன்பு இர்காயனாருக்கு இறையிலியான நிலத்தில்‌ பயிரேறோ 
மற்‌ கிடந்த நிலமும்‌ குடுத்துப பயிர்‌ செய்து கொலலி ஏந்தல்‌ உட்பட 
புறவுடன்‌ முன்பு நாலாவது கண்டு கொண்டு ஆராவது முதல்‌ நம்‌ பேராலே 
இராசாக்கணாயன்‌ திருநாளென்று தைம்மாதத்து அத்தத்திலே தித்த 
மாகத்‌ திருநாள்‌ எழுந்தருளுவிப்பதாகச்‌ சொன்லேோம்‌ ....... 


(5.1.1. Vol: VIL, 1014) 


திருநறுங்கொண்டைத்‌ திருத்தல்‌ வரலாறு 109 
கோயிற்‌ பணி புரிவார்‌ 


திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி கோனேரின்மை கொண்டானான விக்கிரம 
பாண்டியன்‌ காலத்துப்‌ பொறிக்கப்பெற்ற ஒரு கல்வெட்டு இத்‌ 
திருக்கோயிலுக்குரிய பணிகளைப்‌ புரிவார்க்கு நிபந்தம்‌ வைத்த 
செய்தியை உரைக்கின்றது. கோயிற்கு வேண்டும்‌ பணிபுரிவாரை 
“அமண்பிடாரர்‌” என்று இச்‌ சாசனம்‌ குறிப்பிடுகிறது. 


“ஸ்வஸ்திஸ்ரீ திரி புவனச்‌ சக்கரவர்த்தி கோ நேரின்மை 
கொண்டான்‌ கூகிலிலாடற்பாடி வானவன்‌ மாதேலி புரத்‌ 
தொடும்‌ கூடினபடியே வேறு இருக்கிற சிறு சாத்தகல்லூர்‌ 
ஊரார்க்கு ராஜராஜவளநாட்டுக்‌ குன்றத்தூர்‌ நாட்டுத்திருநறுங்‌ 
கொண்டைப்‌ பள்ளிக்கு வேண்டும்‌ நிபந்தங்களுக்கும்‌ அமண்‌ 
பிடாரர்களுக்கும்‌ இறுப்பாகத்‌ தங்களூர்‌ நீர்‌ நிலத்திலே ஒரு 
பக்கமடைய நிலம்‌ பதிற்று வெலிக்கு மூன்றாவது முதல்‌ வெலி 
ஒன்று 2க்கு நெல்லு இருபதின்க௧லமாக இறைகட்டின நெல்லு 
இருதநூற்றுக்‌ கலத்தினால்‌ எண்கலப்‌ பிடிபாடை இருபத்தைஞ்சு 
யாண்டு மூன்றாவது முதல்‌ பள்ளிச்‌ சந்த இறையிலியாக 
இட்டு வரியிலாரும்‌ வரிக்குக்‌ கூறு செய்வார்களும்‌ எழுத்திட்ட 
உள்வரி பொதக காட்டுச்‌ சொன்னோம்‌ இந்நிலத்துக்கு அமண்‌ 
பிடாரர்கள்‌ சொன்னபடி செய்வது ..... இவர்கள்‌ வசம்‌ கடமை 


(8. 1. 1, Vol. VII, 1012) 


இதிலிருந்து கோயில்‌ நிலங்களைப்‌ பரிபாலித்துத்‌ திருக்கோயிலுக்‌ 
குரிய பூசை முதலியவற்றையும்‌ பிறவற்றையும்‌ குறைவற நடத்திவந்த 
கோயில்‌ திருப்பணியாளர்களே இவ்‌ அமண்பிடாரர்கள்‌ எனத்‌ 
துணியலாம்‌. திருக்கோயில்‌ ஏவல்தொழில்‌, சமையல்‌ தொழில்‌ செய்‌ 
வோரைக்‌ குறிப்பிடும்‌ பரிசாரகர்‌ என்பது 'பிடாரர்‌' எனத்‌ திரிந்ததோ 
என்றும்‌ நினைக்க இடமுண்டு. ஏவல்‌ செய்வோரைக்‌ குறிக்கவரும்‌ 
படர்‌” என்னும்‌ சொல்‌, * பிடாரர்‌” எனக்‌ காலகதியில்‌ மாறி வழங்கி 
யிருத்தல்‌ கூடும்‌ என்றும்‌ தோன்றுகிறது. 


அடுத்துள்ள ஊர்கள்‌ 
திருநறுங்‌ கொண்டையின்‌ அண்மையிலுள்ள சில ஊர்களை பற்றிய 

குறிப்புகளும்‌ கல்வெட்டுகளால்‌ தெரியவருகின்றன. ஆற்றூர்‌," 
ஏனாதிமங்கலம்‌,” சிறுசாத்த நல்லூர்‌,” ஆதனூர்‌,* செம்பூர்‌,” பழம்‌ 
பட்டணம்‌, குன்றத்தூர்‌,” ஈரியப்பாடி," சினநாகள்ளூர்‌.” இவற்றுள்‌ 
TTT 

1. 8.1.1. Vol. VIE, 1011, 1015 6. 303 of 1939-40 

9, 8.11. Vol. VIL, 1011 7. 303 of 1939-40 

3. 8.1. 1. Vol, VILE, 1012 8. 308, 309 of 1939-40 

4, 303 of 1939-40 9. 315 of 1939-40 

5, 303 of 1939-40 


110 அப்பாண்டைநாதர்‌ உலா 


ஆற்றூர்‌ என்பது “ஆறை! எனவும்‌ மரூஉவழக்காய்‌ எடுத்தாளப்‌ 
பட்டிருக்கிறது. 
கொண்டை சினாலயத்தை கடுகாயகமாகக்‌ கொண்டு தொண்டை 


நாட்டில்‌ சினாலயங்கள்‌ பல சூழ்ந்து விளங்குவதை வர்தன்‌ டைசாதர்‌ 
உலாவில்‌ அனந்தவிசயர்‌ அழகுற எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌.” 


“தொண்டைவள நாட்டில்‌ துலங்கும்‌ புகழ்வீ றும்‌ 
கொண்டை சினாலயமே கூறுவாம்‌-வண்டமிழ்சேர்‌ 


மஞ்சைக்‌ குளத்தூர்‌ மரக்குண்ணம்‌ மாமுதலூர்‌ 
செஞ்சிநகர்‌ தாசைத்‌ திருக்குழசை-விஞ்சுபுகழ்‌ 
வங்காரம்‌ பொன்னூர்‌ வளத்தி குறக்கோட்டை 
சிங்கபுரி வீரைத்‌ திருப்பறம்யை-தங்குபுகழ்‌ 
ஆடையூர்‌ கன்னலமோ டாலைப்‌ பதிகூனம்‌ 
பாடிவிரு தூர்தச்சாம்‌ பாடியெயில்‌-நீடுபுகழ்‌ 
வீடை ஈகர்‌ குளந்தை வேலூர்‌ வயலையுடன்‌ 

பீடு பெறுவிழுக்கம்‌ பேறாவூர்‌-நீடியசர்‌ 

வாழைப்‌ பதியகலூர்‌ வண்மை வளர்திறக்கோல்‌ 
கழைக்‌ களையூர்‌ கிரியருகை-வாழியநற்‌ 

சண்பை நகர்‌ தச்சூர்‌ சயலையூர்‌ பூண்டியுடன்‌ 
வெண்குண மோதல்பாடி வில்விளந்தை-பண்பாம்‌ 
அருகந்த மங்கலமோ டான திருத்‌ தீபை 

வருவிளங்‌ காடுசேந்த மங்கலமும்‌-அருகியலாம்‌ 
அண்டர்‌ முனி வோர்கடொழும்‌ ஆலயமே சூழ்ந்தநறுங்‌ 
கொண்டை ஈகர்‌ தழைக்கக்‌ கூறுவாம்‌”, 


(அ. உலா. 66-94) 


இவ்வுலாவாசிரியர்‌ எடுத்துக்காட்டிய திருத்தல வரிசையில்‌ 
“திருத்திபை” என்னும்‌ தலமொன்றும்‌ சுட்டப்படுகிறது. இங்குக்‌ குறித்த 


1. 320 of 1939.40 9. ௮. உலா. கண்ணி 66.04, 

3. மஞ்சைக்குளத்தூர்‌ சிங்கபுரி குளந்தை தச்சூர்‌ 
மரக்குண்ணம்‌ வீரை வேலூர்‌ சயலையூர்‌ 
(மா) முதலூர்‌ திருப்பறம்பை வயலை பூண்டி 
செஞ்சிநர்‌ ஆடையூர்‌ விழுக்கம்‌ வெண்குணம்‌ 
தாசை கன்னலமோடு பேரு வர்‌ ஓதல்பாடி 
(திருக்‌ ]குழசை ஆலைப்பதி வாழைப்பதி விளந்தை 
( வங்காரம்‌] கூனம்‌ அகலூர்‌ அருகந்தமங்கலம்‌ 
பொன்னூர்‌ (பாடி) வீருதூர்‌ இறக்கோல்‌ திருத்திபை 
வளத்தி த்ச்சாம்பாடி. கீழைக்களையூர்‌ விளங்காடு 
குறக்கோட்டை வீடைநகர்‌ கிரியருகை சேந்தமங்கலம்‌ 


சண்பைகர்‌ 


இருகறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 111 


“பை” எது என்பதும்‌, எந்தப்‌ பெயரின்‌ சுருக்கமாக இஃது அமைந்‌ 
துள்ளது என்பதும்‌ சிந்தித்தற்குரியன. 


திருத்தீயை 

“இயை, என்பது தீபங்குடி அல்லது தீபனூர்‌ என்பதன்‌ மரூஉ வழக்‌ 
காதல்‌ கூடும்‌. “இபங்குடி” என்ற பெயர்கொண்ட ஊர்கள்‌ திருவாரூர்ப்‌ 
பக்கத்தும்‌ திண்டிவனப்‌ பக்கத்தும்‌ உள்ளன? என்று எழுதுகிறார்‌ 
பேராசிரியர்‌ மு, இராகவையங்கார்‌.! “ திபங்குடிப்பத்து * என்னும்‌ 
துதிப்பதிகம்‌ ஒன்றும்‌ கிடைத்துள்ளது. இதில்‌ வரும்‌ மூன்றாம்‌ பாட்டுத்‌ 
£ தமிழ்‌ நாவலர்‌ சரிதையில்‌, “£ செயங்கொண்டாரை அபயன்‌ உமதூர்‌ 
யாது என்று கேட்டபோது சொன்ன கவி ”யாகத்‌ தரப்பட்டிருக்கிறது. 
அது வருமாறு : 


“செய்யும்‌ வினையு மிருளுண்‌ பதுவுக்‌ தேனும்‌ நறவும்‌ ஊனுங்‌ களவும்‌ 
பொய்யுங்‌ கொலையும்மறமும்‌ தவிரப்‌ பொய்தீர்‌ அறநூல்‌ 
[செய்தார்‌ தமதூர்‌ 
கையும்‌ முகமு மிதழும்‌ விழியுங்‌ காலும்‌ நிறமும்‌ போலுங்‌ கமலம்‌ 
கொய்யும்‌ மடவார்‌ கனிவா யதரம்‌ கோபங்‌ கமழும்‌ தீபங்‌ குடியே. ” 


(பெருந்தொகை. 180) 


தொண்டை வளகாட்டில்‌ திருகறுங்கொண்டையைச்‌ சூழவுள்ள 
தலங்களுள்‌ ஒன்றாகக்‌ குறிக்கப்படும்‌ * திருத்திபை * திண்டிவன த்தின்‌ 
பக்கத்தில்‌ உள்ள தீபங்குடியாதல்‌ வேண்டும்‌ என்று கொள்ளலாம்‌.” 
தீயை என்பது திருகறுங்கொண்டையை அடுத்து மிக அண்மையில்‌ 
உள்ளதா, அல்லது இவ்வூருக்கே திருத்தீபை என்னும்‌ பெயர்‌ உண்டா 
என்னும்‌ ஜயத்தைக்‌ £ திருமேற்றிசை யந்தாதி என்னும்‌ நூல்‌ 
தோற்றுவிக்கிறது. 


திருமேற்றிசை 

: இருமேற்றிசை என்பது திருநறுங்கொண்டை ஆலயத்தின்‌ 
பிறிதொரு பெயராகும்‌. பச்சை ரத்தினம்போல்‌ விளங்கும்‌ பார்சுவ 
நாதராதிய அப்பாண்டை நாதர்‌ மேற்குத்‌ திசை கோக்கி எழுந்தருளி 
யிருக்கிறார்‌. எனவே, அவர்‌ விளங்கும்‌ திருக்கோயில்‌ திரு மேற்றிசை 
என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ பெறுவதரயிற்று. 





ட 





1. பெருந்தொகை, பாட்டு 180, விசேடக்குறிப்பு, பக்கம்‌ 534-ல்‌ அடிக்குறிப்‌ 
பாக, * “தபங்குடிப்பத்து' என்னும்‌ பதிகத்தின்‌ பிரதியொன்று  ஜைன-கெஸட்‌ * 
பத்திராதிபரான ஸ்ரீ ஸி. எஸ்‌. மல்லிநாதன்‌ அவர்களால்‌ அன்புடன்‌ எனக்கு 
அளிக்கப்பெற்றது''--என்று தெரிவித்துள்ளார. 


2. திண்டிவனத்தின்‌ பக்கத்தில்‌ தீபங்குடி என்னும்‌ ஊர்‌ இப்பொழுது அதே 
பெயரால்‌ வழங்குவதாகத்‌ தெரியவில்லை. “தவனூர்‌' என வழங்கும்‌ ஊர்‌ ஒன்று 
உளது. “தீபங்குடி என்பது இவ்வாறு பெயர்‌ மாறியதா அல்லது அதே பெயரில்‌ 
பிறிதொரு ஊர்‌ உளதா என்பது ஆராய்தற்குரியது. 


112 அப்பாண்டைநாதர்‌ உலா 


இதுபோன்றே பறம்பை என்னும்‌ பறம்பாபுரியிலுள்ள பார்சுவ 
நாதர்‌ திருக்கோயிலும்‌ மேற்கு கோக்கிய சன்னிதியுடையது. 
ஆதலால்‌, அவ்வூரையும்‌ * இருமேற்றிசை * என அழைப்பதும்‌ இங்கு 
ஒப்பு கோக்கத்தகும்‌. * திருமேற்றிசைப்‌ பத்து” என்னும்‌ பதிகப்‌ 
பரமாலை ஒன்றும்‌ அவ்வூருக்கு உள்ளது. 


திருமேற்றிசை அந்தாதியின்‌ காப்புச்‌ செய்யுள்‌ பெருமான்‌ 
நறுங்கொண்டையைப்‌ போற்றுகிறது. திருகறுங்கொண்டைத்‌ திருமலை 
யைப்‌, “பாழிவெற்பு'* எனவும்‌, * திருப்பாழி”ூ “பாழி! எனவும்‌, 
“வடபாழி'5 எனவும்‌ இந்த அந்தாதிப்‌ பிரபந்தம்‌ குறிப்பிடுகிறது. 
பாழி என்பது செய்தவத்தோர்‌ மேவும்‌ இடத்தையும்‌ அருகன்‌ திருக்‌ 
கோயிலையும்‌ குறிக்கும்‌. தஇிருகறுங்கொண்டை மலையில்‌ சினநாதரும்‌ 
செய்தவத்தோரும்‌ இருக்கும்‌ காரணத்தால்‌ இம்‌ மலையைப்‌ “பாழி” 
என இவ்வாசிரியர்‌ போற்றுவது பொருத்தமுடைத்தாகும்‌. 


இங்கே பச்சை ரத்தினமாம்‌ மரகதம்போலும்‌ பச்சை வண்ணராம்‌ 
பார்ச்சுவநாதர்‌ - அப்பாண்டைநாதர்‌ - மேற்குத்‌ திசை நோக்கி 
நின்ற திருக்கோலத்தில்‌ காட்சி தருகிறார்‌. 


£ குடதிசை நோக்கி மரகத மாமணிக்‌ குன்‌ றமொன்று 
வடதிசை மேருவில்‌ நின்றது போல்வட பாழியிலெம்‌ 
இடர்திசை நீங்க நின்றார்‌. 


 குடக்கே திசைநோக்‌ களிக்கின்ற நாதர்‌ ”" 
என்றெல்லாம்‌ போற்றுகிறார்‌ தருமேற்றிசை யந்தாதியுடையார்‌. 
£_ வடபாழி என்னும்‌ 
பொற்குன்‌ றின்‌ மீது குடபால்‌ முகஞ்செய்து பூமிசையே 
நிற்கின்ற கோல மணிக்குன்‌ றெனக்கின்று நேர்பட்டதே ௪ 


என்னும்‌ அந்தாதிப்‌ பாட்டு மேற்றிசை நோக்கி அப்பாண்டைநாதர்‌ 
நிற்கும்‌ திருக்கோலத்தை நன்கு எடுத்துக்காட்டுகிறது, 


ட. 


1. திருநறுங்குன்றம்‌ அப்பாண்டைநாதர்‌ தோத்திரத்‌ திரட்டு, பக்‌, 57-60. 
2. இருமேற்‌. அம்‌. 77, 94. 

9, ழ்‌ 1, 82, 59, 74, 95. 

4, ஸு 47. 

5, ச $, 5, 27, 30, 36, 39, 45, 54, 68, 70, 81, 06, 97. 

6. இருமேற்‌, அம்‌. 38. 

(2 2 44, 

8, க 4ஃ, 


இருகறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 113 


_ மேற்குத்‌ திக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும்‌ காரணத்தால்‌ 
அப்பாண்டைகாதர்‌, மேற்றிசையான்‌,' குடதிக்கு நின்றார்‌,” குடதிசை 
யாய்‌” என்று இவ்வாறு திசைப்பெயரான்‌ அழைக்கப்‌ பெறுகிறார்‌, 
மேற்றிசை வீரன்‌,* மேற்றிசை விண்ணவன்‌,” திருமேற்றிசைக்‌ 
கொண்டல்‌,” மேற்றிசைச்‌ செல்வன்‌” என்று இவ்வாறு பல்வேறு 
வகையாகத்‌ திருமேற்றிசை யந்தாதியில்மேற்றிசை, குடதிசை என்பன 
குறிக்கப்பட்டுள்ளன. ஆகவே, திருமேற்றிசை என்பது இருநறுங்‌ 
கொண்டைத்‌ திருத்தலத்தின்‌ சிறப்புப்பெயர்‌ என்பது தெளிவு, 


தீபையுள்‌ மேற்றிசை 


திருமேற்றிசையைக்‌ குறிக்கும்பொழுது இவ்வர்தா திப்‌ பாடல்கள்‌ 
* திருத்தீபையுள்‌ மேற்றிசை” எனச்‌ சிறப்பித்துப்‌ பேசுகின்றன : 
தேவும்‌ புகழ்ந்தமை யாத்திருத்‌ தீபையிற்‌ செய்தவத்தோர்‌ 
மேவும்‌ திருப்பா மியிற்றிரு மேற்றிசை வீரனை ”£ 
“ இபையின்‌ மேற்றிசை விண்ணவனே 
“தீபையுள்‌ மேற்றிசையான்‌ '!? 
 இருத்திபைக்‌ குட திசைக்கே 1! 
“ திருத்‌ தீபையிற்‌ நிருமேற்றிசைச்‌ செல்வன்‌ *!” 
* வரந்தரு தீபையுள்‌ மேற்றிசையானை?'* 
 திருத்தீபைக்‌ குடதிசைக்கே நின்றான்‌ £1* 
“மேற்றிசைச்‌ செல்வனை மல்லலந்‌ தீபையென்னுமூரனை :!” 
இவ்வாறாகப்‌ பல பாடல்களிலும்‌ * தீபை' என்னும்‌ ஊரில்‌ 
மேற்றிசை நோக்கி நின்று அருள்சுரக்கும்‌ கொண்டலாக அப்பாண்டை 
நாதரைத்‌ துதித்துப்‌ போற்றுகிறார்‌ திருமேற்‌ றிசை யந்தாதியுடையார்‌. 
எனவே, “தியை? என்பது திருகறுங்கொண்டை நகரின்‌ மற்றொரு 
பெயராதல்‌ வேண்டும்‌ என்பது போதரும்‌. 


“கொண்டைமலை என அப்பாண்டைநாதர்‌ உலாமாலை மலைக்கும்‌ 
பெயராகச்‌ சட்டுதலால்‌ கொண்டை மலைசார்‌ ஊரும்‌ ; கொண்டை” 
என்னும்‌ காரணச்‌ சிறப்புப்‌ பெயரை நாளடைவில்‌ பெற்றது இயல்பே. 


ன த வ பய பப பபப ப பபப 


1. திருமேற்‌, அம்‌. 23, 46 9. இருமேற்‌, அந்‌. 2 
2 4 55, 26 10. ஆ 46 
3. க 10, 42 il. ன்‌ 37 
4, வ | 12, 9 88 
5: $f 2 13. லி 100 
6. ஷூ 20 14. “இ 75 
7. a 72, 88 15, ய 72 
8. னு [ ௫ 


114 அப்பாண்டைகாதர்‌ உலா 


மலைத்‌ திருக்கோயிலின்‌ சிறப்பால்‌ திருநறுங்கொண்டை என்னும்‌ 
பெயர்‌ சிறந்து மேலோங்கத்‌ *திருத்தீபை' என்னும்‌ பெயர்‌ வழக்குக்‌ 
குறைந்தது போலும்‌ ! 


“தீபை' என்பது எது? 


திருமேற்றிசை யந்தாதி நூலின்‌ 21 பாடல்களை “கல்லறம்‌” 
திங்கள்‌ வெளியீட்டில்‌, ' வெளியிட்ட மயிலை சீனி, வேங்கடசாமி அவர்கள்‌ 
: இருமேற்றிசை ” என்னும்‌ ஊர்பற்றிக்‌ கூறிய கருத்தும்‌ கருதற்பாலது. 
அவர்கள்‌ தரும்‌ விளக்கம்‌ வருமாறு : 


“்‌ இருமேற்றிசை என்னும்‌ திருப்பதியில்‌ எழுந்தருளியுள்ள அருகப்‌ 
பெருமான்மீது அம்தாதித்‌ தொடையாக அமைக்கப்பட்ட 
நூல்‌ இது. காப்புச்‌ செய்யுளைத்‌ தவிர 10/ செய்யுளையுடையது. 
திருமேற்றிசை என்பது தஇருகறுங்கொண்டை என்னும்‌ ஊர்‌. 
இதனை “நறுங்கொண்டை என்ன வல்லார்க்கில்லை பேரிடரே * 
என்று இகத்தூலில்‌ கூறுவதனால்‌ உணரலாம்‌. திருநறுங்‌ 
கொண்டையாகிய திருமேற்றிசை தீபங்குடிக்கு மேற்கில்‌ 
உள்ளது என்று அறிகிறோம்‌. ' திருத்திபையின்‌ மேற்றிசை 
விண்ணவன்‌” என்றும்‌ : இருத்தீபைக்‌ கூடதிசைக்கே நின்றான்‌ £ 
என்றும்‌, வரந்தரு நஇபையுள்‌ மேற்றிசையான்‌ * என்றும்‌ 
இந்நூலுள்‌ கூறப்படுவதால்‌ இதனை அறியலாம்‌.” 


இங்கே திபங்குடிக்கு மேற்கிலிருப்பதால்‌ திருநறுங்கொண்டை 
என்பது திருமேற்றிசை எனப்பட்டது என்பது மேலும்‌ தக்க சான்று 
களுடன்‌ நிறுவப்பட வேண்டும்‌. தஞ்சை மாவட்டத்துத்‌ திருவாரூர்ப்‌ 
பக்கத்துத்‌ தீபங்குடிக்கு இத்தலம்‌ மேலைத்திசையில்‌ உள்ளது என்று 
சொல்வது பொருந்துமா என்பது சிந்தனைக்‌ குரியது. 


அப்பாண்டை நாதர்‌ உலா தொண்டை காட்டிலே சினலயமுள்ள 
ஊர்களுள்‌ ஒன்றாக, “திருத்திபை' (௮. உலா. 93) என்னும்‌ ஊரைச்‌ சுட்டு 
கிறது. இண்டிவனத்திற்குப்‌ பக்கத்தில்‌ ஒரு தீபங்குடி உள்ளது எனப்‌ 
பேராசிரியர்‌ மு.இராகவையங்கார்‌ தெரிவித்துள்ளார்‌. ஒருகால்‌ இந்தத்‌ 
தீபங்குடியைக குறித்துக்‌ கூறியதாகுமா ? அதுவும்‌ திருநறுங்‌ 
கொண்டைக்கு நேர்கிழக்காக உள்ள ஊராக ஆகமாட்டாது. 


மேலும்‌, திருமேற்றிசை யந்தாதியில்‌ பெரும்பான்மைப்‌ பாடல்‌ 
களும்‌ ஏழாம்‌ வேற்றுமை உருபு சுட்டியே *தீபை' என்பது குறிக்கப்‌ 
படுகிறது. தீபையின்‌ மேற்கு உள்ளது என்னும்‌ எல்லை குறிக்கும்‌ 
கருத்தினர்‌ ஆசிரியராயின்‌ எல்லைப்‌ பொருள்‌ சுட்டும்‌ இன்னும்‌ இல்லும்‌ 
உருபுகளைப்‌ பயன்படுத்தியிருகீக வேண்டும்‌, அவ்வாறு எல்லைப்‌ 
பொருள்‌ தரும்‌ உருபுகள்‌ இன்றி இடப்பொருள்‌ தரும்‌ உள்‌, இல்‌ 
என்னும்‌ உருபுகளாலேயே கவிஞர்‌ குறிப்பிடுகிறார்‌. எனவே, *திருத்‌ 


rT 


நர்‌ 3, இதழ்‌ 3, 153-1960 பக்‌. 29-24 ; மலர்‌ 8, இதழ்‌ 6, 15௨6-1960. 
பக ௭ 





திருகறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு 115 


தீயையுள்‌ மேற்றிசையான்‌” என்றால்‌ திருத்திபை ஊராகிய திருகறுங்‌ 
கொண்டையில்‌ மேற்குத்‌ திருமுக மண்டலம்‌ காட்சிதந்து நிற்பவன்‌ 
என்பதுவே இயல்பாக அமையும்‌ பொருளாகிறது, 


திருமேற்றிசை அந்தாதி 


திரு. மயிலை சீனி. வேங்கடசாமி அவர்களுடைய முகப்புக்‌ 
குறிப்பில்‌, “காப்புச்‌ செய்யுளை த்‌ தவிர 101 செய்யுளையுடையது' என்பது 
“காப்புச்‌ செய்யுளைத்‌ தவிர 100 செய்யுளை யுடையது” என்று இருத்தல்‌ 
வேண்டும்‌. ஏனைய நூற்றந்தாதிகளோடு ஒப்பக்‌ காப்புச்‌ செய்யுளைத்‌ 
தவிர்த்து நூறுபாடல்கள்‌ அந்தாதியாய்‌ மண்டலித்து இதில்‌ அமைந்‌ 
துள்ளது. இத்‌ திருமேற்றிசை யந்தாதி ஒரு கலித்துறை நூற்றந்தாதி, 
அதாவது நூல்‌ முற்றும்‌ கட்டளைக்‌ கலித்துறைச்‌ செய்யுளால்‌ இயன்‌ 
ள்ளது. 


திருமேற்றிசையார்‌ திருப்புகழ்‌ 


திருமேற்றிசைச்‌ செல்வராம்‌ அப்பாண்டை நாதர்‌ செந்தாமரை 
மலர்மேல்‌ பச்சைமலைபோல்‌ நின்று, ஞானவாளினையுடையராய்‌, 
திசையாடை கொண்டவராய்‌, அணிகலம்‌ எதுவும்‌ அணியாது 
அழகியராய்‌, ஐந்தலை நாகம்‌ தன்‌ படங்களால்‌ நிழல்‌ செய்ய மேலே 
மூக்குடை விளங்கக்‌ காட்சி தருகிறார்‌. இத்‌ திருக்காட்சியைத்‌ 
திருமேற்றிசை யந்தாதியுடையாரும்‌ பிறரும்‌ புகழ்ந்து பாடும்‌ 
திருப்புகழ்‌ மாலைகள்‌ கற்பார்‌ கேட்பார்‌ உள்ளங்களையெல்லாம்‌ பத்தி 
ஞானங்களால்‌ நிறைவுறச்‌ செய்வனவாம்‌. 


* திருவளர்‌ தீயைத்‌ திருப்பாழி யிற்றிரு மேற்றிசைக்கே 
யுருவளர்‌ பச்சை மலையொன்றுமே : * 


 நடைமன்‌ னுதிபை வடபாழி யுணின்ற ஞானவொள்வாட்‌ 
படைமன்‌ னவரையல்‌ லானினி யாரையும்‌ பாடலமே * 2 


தியான வொள்வாள்‌ கொண்டு வென்றார்‌ * * 
* வனை தரு முக்குடை திக்குடை. பாடை மணியுரகப்‌ 
புனை தரு பந்தர்ப்‌ பணமுடையார்‌ மன்னு பொன்னகரே” * 
பச்சைப்‌ பிரானுலகை 
மூற்றுடை யானெளி மூன்றுடை யான்‌ றிசை நான்குமன்றி 
மற்றுடை யாடையில்‌ லாவென்னை யாளுடை வானவனே ?” 
_*“வடபாழி என்னும்‌ 


பொற்குள்றின்‌ மீது குடபால்‌ முகஞ்செய்து பூமிசையே 
நிற்தின்ற கோல மணிககுன்‌ றெனக்கின்று கேர்பட்டதே? ! £ 








1. திருமேற்‌, அந்‌, 32 4, இருமேற்‌. அம்‌. 9 
க ச 39 5, ல்‌ 63 
3, 7 53 6. ன 45 


116 அப்பாண்டைநாதர்‌ உலா 


“ தொகுமதி முக்குடைக்‌ கீழே விரிபணச்‌ சுந்தரர்‌  ! 

“ படவர வின்குளிர்ப்‌ பந்தரின்‌ கீழ்ப்‌ பச்சை மேகன்‌ நின்ற 
வடவரை போல்வட பாழி : * 

“ அணியா வணிகலத்‌ தெம்‌ பெருமான்‌ ££ 

“ கற்றோர்‌ புகழுந்‌ திருத்தபை யுட்பணக்‌ காவணத்தார்‌ 
பொற்றா மரையி லுலாவரும்‌ தாமரைப்‌ போது கண்டே : * 

_* ஓந்தலைப்‌ பாம்பு மசோனைம்‌ பொற்‌ 

பணையுங்‌ கவிப்ப நிற்கும்‌ பரஞ்சோதுப்‌ பதயுகமே ” £ 

“ பருமணி வேயும்‌ பணப்பம்‌ தரிற்‌ பச்சை மாமுகில்‌ நின்று 
அருள்மழை நாளும்‌ தரவல்ல தேதன்‌ னடியவர்க்கு *£ 
“வீரனை மும்மதி வேந்தனை வேரியந்‌ தாமரைப்‌ பூம்‌ 
தேரனை மேற்றிசைச்‌ செல்வனை மல்லல்‌ தீபையென்னு 
மூரனை யூரும்‌ பெயருமில்‌ லானையோ ராயிர த்தெண்‌ 
பேரனை யெத்திறத்‌ தானென்று நாஞ்சில பேசுவதே! * * 


இவ்வாறாக எத்தனை எத்தனையோ வகைகளில்‌ திருமேற்றிசைச்‌ 
செல்வராம்‌ அப்பாண்டை நாதரைக கவிஞர்‌ போற்றிப்‌ புகழுகின்றார்‌. 
அவற்றைநாம்‌ படிக்கும்‌ போதும்‌ கேட்கும்‌ போதும்‌ அப்பெருமானின்‌ 
திருவுருவம்‌ ஈம்‌ அகக்‌ கண்ணிற்குமட்டுமன்‌ றி ஊனம்‌ கண்ணிற்கும்‌ 
உருவெளியாய்த்‌ தோற்றமளிக்கும்‌. 


“அப்பாண்ட நாதர்‌ உலா” நூலுள்ளும்‌ பல இடங்களில்‌ பாரீச 
நாதப்‌ பரம்பொருளின்‌ திருவுருவக்‌ காட்சி வருணனையும்‌ அவர்தம்‌ 
திருப்புகழ்களும்‌ செறிந்து மிளிர்தலைக்‌ காணலாம்‌. £ 


“ மூத்தொளி முக்குடையாய்‌ ! மூவுல காளுடையாய்‌ / 
உத்தம னேயருகா ! உன்பத மேசரணம்‌! 
தத்துவ னேயெனையாள்‌ சங்கர னேவினையைக்‌ 
கொத்தற வென்றவனே கொற்றவ னேசரணம்‌ !” 





ட 


1. திருமேற்‌. அந்‌. 14 3. திருமேற்‌. அந்‌, 60 
ச்‌ ழை, 27 6. டை, 69 
3. ஷூ, 34 1 ஜை, 72 
4, தை, ol 

8. காதரின்‌ திருமேனி வருணனை, ௮. உலா. 168-178. 


தேவாதி தேவன்‌ திருப்புகழ்‌, ௮. உலா. 1-12, 


திருநறுங்கொண்டையைப்‌ பற்றிய தமிழ்‌ நூல்கள்‌ 
அப்பாண்டை காதர்‌ உலா-- 
அனந்த விசயர்‌ அருளிச்செய்தது. 


இருமேற்றிசை அக்தாதி- 
(ஆசிரியர்‌ பெயர்‌ அறியக்கூடவில்லை.) 


ஜிநேந்திர ஞானத்‌ திருப்புகழ்‌ 
தோத்திரத்‌ திரட்டு :-- 
i, திருகறுங்‌ கொண்டை மலையின்‌ பேரில்‌ பதிகம்‌, பக்‌. 5 


11. திருநறுங்‌ கொண்டை அப்பாண்டை 
நாதர்‌ பேரில்‌ அப்பர்‌ பாடிய பதிகம்‌, பக்‌, 7 


ர. இருகறுங்‌ கொண்டை அப்பாண்டை நாதர்‌ பேரில்‌ சம்பந்தர்‌ 
பாடிய பதிகம்‌, பக்‌, 9 


19. திருநறுங்‌ கொண்டை அப்பாண்டை நாதர்‌ பேரில்‌ கட்டளைக்‌ 
கலித்துறை, பக்‌. 12 


ஏ. திருநறுங்‌ கொண்டை மகா சாத்தய்யாபேரில்‌ பதிகம்‌, பக்‌.]3 


i. இருநறுங்‌ கொண்டை மகா சாத்தய்யா பேரில்‌ கட்டளைக்‌ 
கலித்துறை, பக்‌. 16 


vi. பாரிஸ்வ நாதர்‌ பேரில்‌ சரணப்‌ பதிகம்‌, பக்‌, 44 
ஈர. சரணப்‌ பத்தும்‌ பதிகம்‌, பக்‌. 47 
i. மந்திரப்‌ பத்தும்‌ பதிகம்‌, பக்‌. 48 


௩. பணவரங்கப்‌ பத்து, பக்‌, 63 


அப்பாண்டை நாதர்‌ உலா நூல்‌ குறிப்பிடும்‌ 
துதிப்பிரபந்தங்கள்‌ 
1. திருவைம்பாவை—293-93 
2. பத்தும்‌ பதியம்‌-—-313 


“பத்தியுடன்‌ சம்பந்தர்‌ பாடப்‌ பத்தும்‌ பதியம்‌ 
வெற்றிபெறப்‌ பெற்ற விழியிரண்டும்‌ * (அ. உலா. 313) 


அருகர்‌ புகழ்‌ மாலை 


ணட 


ஆதிநாதர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


2. திருநூற்றக்தாதி 

3. திபங்குடிப்‌ பத்து 

ச. பெரும்தொகை-—சென்னை யூனிவர்ஸிடி. தமிழ்‌-லெக்ஸிகன்‌ ஆபீஸ்‌ 
தலைமைப்‌ பண்டிதர்‌ இராமநாதபுரம்‌ மு. இராகவையங்கார்‌ 
தொகுத்தது. (1935-36) அருகக்‌ கடவுள்‌ - பக்‌. 32-46, பாடல்கள்‌ 130 
முதல்‌ 183 வரை 54 பாடல்கள்‌. (இவை யாப்பருங்கல விருத்தி 
யுரை, காரிகையுரை முதலியவற்றினின்று திரட்டியவை,) 

பண்டை நூல்களில்‌ அருகன்‌ புகழ்மாலை 

1. சிலப்பதிகாரம்‌ 6. யசோதர காவியம்‌ 

2. பெருங்கதை 7. நாக குமார காவியம்‌ 

3. சிவகசிந்தாமணி 4. உதயண குமார காவியம்‌ 

4. சூளாமணி 9. குண்டலகேசி 

3. நீலகேசி 20. மேருமக்தர புராணம்‌. 


திருகறுங்கொண்டையைத்‌ தொழுது பேறுபெற்றார்‌ 


அப்பர்‌, சம்பந்தர்‌ என்பார்‌ ௮ப்பாண்டை காதரைப்பாடி ஞானம்‌ 
பெற்றனர்‌. இச்‌ செய்தியை, 


திருநறுங்கொண்டைத்‌ திருத்தல வரலாறு. 2109 


* அப்பர்சம்‌ பந்தர்க்கு அன்பாய்‌ விழிகொடுத்த 
அப்பன்‌ சினகிரிவா ழய்யன்‌ £ (அ. உலா. 25) 


என்றும்‌, 


பத்தியுடன்‌ சம்பந்தர்‌ பாடப்‌ பத்தும்‌ பதியம்‌ 
வெற்றிபெறப்‌ பெற்ற விழியிரண்டும்‌ (அ. உலா, 312) 


என்றும்‌ வரும்‌ அப்பாண்டை நாதர்‌ உலாக்‌ கண்ணிகளால்‌ தெரிய 
வரும்‌. 


இங்குக்‌ குறிக்கப்பெற்ற அப்பர்‌, சம்பந்தர்‌ என்னும்‌ பெயர்களைக்‌ 
கேட்ட அளவில்‌ இவர்‌ சைவசமய குரவர்‌ நால்வருள்‌ இருவராகிய 
அப்பர்‌ சம்பந்தரோ என்று எண்ணத்‌ தோன்றும்‌. இவர்கள்‌ சைவ 
சமயத்தார்‌ போற்றும்‌ நாயன்மாரல்லர்‌; சைன அறவோரேயாவர்‌, 
திருகறுங்கொண்டையில்‌ கோயில்‌ கொண்டுள்ள பகவான்‌ பாரீசுவ 
நாதரை அங்குள்ள கல்வெட்டுகள்‌ அப்பர்‌ என்றே குறிப்பிடுகின்‌ றன. 
எனவே அந்நாதரின்‌ பெயரைச்‌ சூட்டிக்கொண்ட ஒரு முனிவரையே 
உலாநூல்‌ குறிப்பிடுகிறது என்பது தெளிவு. இவ்வாறே தோத்திரத்‌ 
இரட்டில்‌ மூன்று இடங்களில்‌ குறிக்கப்படும்‌ ஜைன முனிவராயெ 
சம்பந்த முனிவரையே உலாப்பாடியவர்‌ போற்றியுள்ளார்‌ என்பதும்‌ 
தெளிவு. வரையறுத்தபாட்டியல்‌ இயற்றியருளிய சம்பந்த மாமுனிவ 
ரைப்பற்றிப்புலவர்‌ உலகம்‌ நன்கு அறியும்‌. இவ்‌ விவரங்களை ஜீவபந்து 
டி. எஸ்‌. ஸ்ரீபால்‌ அவர்கள்‌ எழுதியுள்ள (தமிழகத்தில்‌ ஜைனம்‌” என்னும்‌ 
கட்டுரையில்‌ நன்கு விளக்கியுள்ளார்‌. 


கமடன்‌ எறிந்த கற்குன்று 
“நீசக்‌ கமடன்‌ எறிந்தகற்‌ குன்‌ நினும்‌ 
கின்றாய்‌ ! (திருமேற்‌, அம்‌, 17) 
“கமடன்‌ விட்ட சரத்திற்‌...... செல்வனையே (இருமேற்‌. அட்‌. 88) 


“அனுஷ நெனக்‌ கன்மழையா லக்கமடன்‌ பெய்ய 
சநுவிற்‌ செயிற்றனத்தைச்‌ சாத்தி (அ. உலா. 133) 


“கமடன்விடு கன்மழையுங்‌ காலின்‌ மலராய்‌ 
அமடன்‌ இறைஞ்ச அருளாய்‌' (௮. உலா. 323) 


அந்தகர்க்கு வீட்டுநெறி அருளல்‌ 


“மைந்தர்க்‌ இரங்கி மகளிர்க்‌ கிணங்கி வழியறியா 
வந்தர்க்கும்‌ வீட்டுகெறி தருங்காண்‌ '-- (திருமேற்‌. அச்‌, 8) 


120 


அப்பாண்டைகாதர்‌ உலா 


_—ஆர்ந்தவயன்‌ 
அன்றுரும மந்தற்‌ கருளினான்‌ வெற்பிலே 


நின்று தவழ்ந்த பிறை நெற்றியாள்‌” (அ. உலா. 427, 428) 


அவுணன்‌ விடுசரம்‌ தடுத்தது 


நின்ற தெப்பம்‌ ஏற்றவுணன்‌, விற்றொடர்‌ 


பாயவன்‌ வெங்கணை மாரி விழவிழவே ” (திருமேற்‌. அம்‌. 


_இகல்வா ளவுணன்‌ 
கதம்பார்த்‌ தரவர சன்பணத்‌ தாலிட்ட காவணத்தார்‌ 
சுதம்பார்த்‌ தவரருளிச்‌ செய்த மாற்றம்‌ துணிநக்தவாறே, 


(இருமேற்‌. அம்‌. 


வானும்‌ புவியும்‌ தொழுமணியே யுன்னை வாளவுணர்‌ 
கோனும்‌ படையும்‌ பொரவந்த காளன்பு கூர்ந்துரகன்‌ 
தானும்‌ துணேவியுஞ்‌ செய்த நன்‌ றிக்‌ கவர்‌ தம்மையல்லால்‌ 
யானுங்‌ கிளையும்‌ துதியாற்‌ ரொழுக்தெய்வம்‌ எத்தெய்வமே, 


(திருமேற்‌. அம்‌. 


_ அன்‌ றவுணன்‌ விட்ட 
இடியே றெனவம்‌ தெதிர்ந்‌ தெழு சீற்றத்‌ திடிதடுத்த 
கொடியே யெறிசிக ரத்திருப்‌ பாழிக்‌ குணக்குன்‌ றமே. 


(திருமேற்‌. அம்‌. 


58) 


61) 


64) 


74) 


இணைப்பு—2 


திருமேற்றிசை அந்தாதி 


காப்பு 


திருமா மகளுறை கின்றசெமர்‌ தாமரை யொன்‌ றதன்மேல்‌ 
வருமா மலர்கள்‌ இரண்டுடை யான்மதி போல்நிழற்றுங்‌ 
குருமா மணிக்குடை மூன்றுடை யான்குணம்‌ கான்கமைந்த 
பெருமான்‌ நறுங்கொண்டை என்னவல்‌ லார்க்கில்லை பேரிடரே. 


நூல்‌ 
பூவும்‌ புனலும்‌ பொழிந்தொரு மூன்றுபுவ னத்தெல்லாத்‌ 
தேவும்‌ புகழ்ந்தமை யாத்திருத்‌ தீபையில்‌ செய்தவத்தோர்‌ 
மேவும்‌ திருப்பா ழியில்திரு மேற்றிசை வீரனையென்‌ 
காவும்‌ பரவுமென்‌ ரல்‌என்‌ சொலாரிந்த நாட்டவரே. | 


காடேன்‌ நினதற மல்லது நாற்கதி நாடகம்புக்‌(கு) 
ஆடேன்‌ அவரிவர்‌ தெவ்வரென்‌ றையமுற்‌ றங்குமிங்கும்‌ 
ஓடேன்‌ இனிவம்‌ துனையடைந்‌ தேன்‌ஒரு கால்நினைக்க 
வீடே தருந்திருத்‌ தீபையின்‌ மேற்றிசை விண்ணவனே. 2 


விண்ணிற்‌ புகுந்தும்‌ நிரயத்‌ தழுந்தியும்‌ மீளவந்து 

மண்ணிற்‌ பிறந்தும்‌ இறந்துஞ்செல்‌ லார்வட பாழிவந்தென்‌ 
கண்ணிற்‌ புகுந்தென்‌ கவியில்‌ துவக்குண்டென்‌ காதல்கெஞ்சத்‌(து) 
உண்ணிற்கும்‌ எந்தை சரணே சரணென்‌ நுணர்ந்தவரே. 


உணர்வது கண்டுமங்‌ கேவலப்‌ பாவையையுள்‌ எத்துள்ளே 
புணர்வது மாற்றுவ தைப்பொறி வாயிற்‌ பொறிப்பணத்தால்‌ 
உணர்வரி வன்றலைப்‌ பாப்பர சன்செய்த தொப்பிநிற்ப 
இணர்வரி வண்டரற்‌ றும்பிண்டி நீழல்‌ இருந்தவனே. 4 


இருந்தும்‌ கிடந்தும்நின்‌ றும்சென்று நாடொறும்‌ இவ்வுடம்பு 
வருந்தும்‌ தொழிலன்‌ றி ஒன்ற றி யாதுமன மும்‌இன்னம்‌ 

திருந்தும்‌ குறியில்‌ வருகின்‌ ற தில்லை திருவடிக்கீழ்ப்‌ 

பொருந்தும்‌ திறமுமுண்‌ டேவட பாழிப்‌ புயல்வண்ணனே. 3 


க த க ன அ டட ட அ க க பன பண்‌ பட என்றை பட்டபா எனபவ பட பலவின்‌ 
9: 8-9. தெய்வமென்‌ றையமுற்‌ (அடிக்குறிப்பில்‌ தரப்பட்டுள்ள பாடபேதக்‌ 
குறிப்புகளில்‌ முதல்‌ எண்‌ பாட்டையும்‌ ஏனைய சீர்களையும்‌ குறிப்பனவாம்‌.) 
3: 3.4, நிரையத்‌ தழுந்தியும்‌, 
4: 2. கண்டமுங்‌, 13-14. பாம்பரசன்‌ செய்த. 


16 


1 22 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


வண்ணங்‌ கரிய(து) அருள்நீ ரதுமறு வொன்றுமில்லா (து) 

எண்ணுக்‌ திருமறு ஆயிரத்‌ தெட்டின(து) எண்குணத்த(து) 
உண்ணின்‌ றெழுமொரு பேரின்ப வெள்ளத்‌ தும்பரெல்லாம்‌ 
நண்ணுங்‌ குடதிசைக்‌ கேயடியேன்‌ பெற்ற நன்மணியே, 6 


மணியால்‌ அணிந்தசெம்‌ பொன்னெயில்‌ போலவிம்‌ மண்ணில்‌ 
[விண்ணில்‌ 

அணியா விளங்குநுங்‌ கோயில்பல கோடிக ளாயினுமென்‌ 

பிணியாம்‌ பிறவிக்கு நன்மருர்‌ தாம்பெரு மானடிகள்‌ 

பணியா லயத்தன்றி யானறியேன்‌ உன்னைப்‌ பாவிப்பதே. 7 


பாவிப்‌ பதுகின்‌ பணவரங்‌ கம்பணிந்‌ தேத்துவதுன்‌ 

வாவிப்‌ பதும மலர்ச்சே வடியே வாய்ந்தடியேன்‌ 

சேவிப்‌ பதுகின்‌ திருத்தொண்‌ டரைத்திரு மேற்றிசையாய்‌ 

வீவிப்‌ பதுபண்டு செய்துசெய்‌ தீட்டிய வெவ்வினையே. 2] 


வினைதரும்‌ துன்பப்‌ பகைப்பெரும்‌ போர்வென்று வீற்றிருப்ப 
நினை தரும்‌ தொண்டர்‌ நினையும்‌ திருநகர்‌ அந்தலத்தின்‌ 

வனை தரு முககுடைத்‌ திக்குடை யாடை மணியுரகப 

புன தரு பந்தற்‌ பணமுடையார்‌ மன்னும்‌ பொன்னகரே. g 


பொன்னும்‌ துகிரும்‌ பூனைகுடை மூன்றுடன்‌ பூசல்வண்டு 

துன்னும துணர்ப்பிண்டி தண்ணிழற்‌ செய்யவுஞ்‌ சூளிகைமேல்‌ 
மின்னும்‌ பருமணி வான்வெயில்‌ வீசு விடமுகப்பாம்‌(பு) 

இன்னுங்‌ குடதிசை யாய்க்கென்கொல்‌ நீழ லிடுகின்‌ றதே. 10 


இடுசுடர்‌ போல்நின்‌ றெரியும்‌ பணாமணி யெப்பொழுதும்‌ 

விடுசுடர்‌ பல்பக லாய்வெயில்‌ வீசும்‌ வெவ்வினைவேர்‌ 

அசெடர்‌ ஞானத்‌ தவஞ்செய்‌ கின்றாய்க்‌ கெழுந்தகதிபடப்‌ , 
படுகடர்‌ வாள்வெயி லும்படவேண்டும்‌ கோலப்‌ பண்ணவனே. 71 


பண்ண நிக்‌ தோமல்ல பாட்டறிக்‌ தோமல்ல எட்டெழுத்தோ(டு) 
எண்ண இக்‌ தோமல்ல இன்றறிக்‌ தோமுற்றும்‌ எவ்வுயிர்க்கும்‌ 
கண்ணறிக்‌ தோமென்‌ நறிந்தோர்‌ தொழும்பணக்‌ காவணத்தார்‌ 
தண்ணறுச்‌ தோடவிழ்‌ தாமரைத்‌ தாள்நிழல்‌ சாரவந்தே, 12 


சாரும்‌ கதிகள்‌ நமதே முடிவிற்றகா தாமவரைக்‌ 

காரும்‌ மணியு மனையரென றேத்தியெக்‌ காடுங்கண்ட 

ஊரும்‌ இரைகளை புள்ளொத்து நாமுழம்‌ தோடிவந்து 

சேரு மிடம்‌ எம்‌ பிரான்மின்ற மேலைத்‌ திசாமுகமே. & 13 





8: 6-7. வாவிப்‌ பதுநின்‌. 


10 : 15. விடமுடைப்‌ பாம்பு. 
11 : 15. கேழுந்த கதிபடப்‌. 
12 : 15, சார்வந்ததே, 





திருமேற்றிசை அந்தாதி 123 


முகம இ ஓது முகில்விழி கீலம்‌ மொழி௮மிழ்தென்‌ (று) 

அகமதி வாடினை இல்நெடு நாள்டுனி௮ண்‌ டர்முன்னே 

தொகுமதி முக்குடைக்‌ கீழே விரிபணச்‌ சுந்தரர்க்காட்‌ 

புகுமதி யேமதி அல்லால்‌ நினைமது புன்மதியே, 14 


மதியுடை யோம்பெருவாழ்வுடையோம்‌ எண்‌ ணில்மண்‌ ணில்வைத்த 
கிதியுடை யோம்‌என்‌ றிருப்பார்‌ இருக்க நிலவுமுத்திப்‌ 

பதியுடை யோம்ஜஐம்‌ பதமுடை யோம்பணக்‌ காவணத்தார்‌ 
துதியுடை யோம்‌இனி என்னுடை யோம்‌ என்று சொல்லுவதே. 15 


சொல்லார்‌ திருவறம்‌ குடார்‌ திருமணல்‌ தொண்டருடன்‌ 
செல்லார்‌ இறைவர்‌ திருககர்‌ சூழத்‌ திகழ்ந்திலங்குங்‌ 

கல்லார்‌ பணப்பெருங்‌ காவணங்‌ கண்டுகண்‌ ணீர்ததும்ப 

நில்லார்‌ பிறவிப்பிணிக்‌ கென்செய்‌ வார்சிலர்‌ நீசர்களே. 16 


நீசக்‌ கமடன்‌ எறிந்தகற்‌ குன்‌ றினும்‌ நீநடந்த 

வாசக்‌ கமல மலரினும்‌ தொண்டர்‌ வலியவினைப்‌ 

பாசத்‌ தின்ரீங்கித்‌ தருங்கமழ்‌ போதினும்‌ பன்மணிவாள்‌ 

வீசப்‌ பணப்பந்தர்‌ நின்றாய்க்‌ கென்கொல்‌ மெல்லியதே. 17 


மெல்லியல்‌ மங்கையர்‌ கொங்கைத்‌ துணைவிட்டு வீட்டுலகம்‌ 
செல்லிய சிந்திப்‌ பவர்‌ திகையார்‌ திருத்த பையில்‌என்‌ 
சொல்லியல்‌ மாலை புன்பணக்‌ காவணஞ்்‌ சூழ்ந்தெறிக்குங்‌ 
கல்லியல்‌ வெஞ்சுட ராயிர மேவழி காட்டுமென்றே. 18 


என்றும்‌ கடிகமழ்‌ தாமரைப்‌ போதும்‌எப்‌ போதும்வண்டு 
துன்றும்‌ ஈறுமலர்த்‌ தொங்கலம்‌ பிண்டியும்‌ தொண்டருடன்‌ 
சென்றும்‌ பரேத்துந்‌ திருமேற்‌ நிசையும்‌ செழுங்கவிகை 

ஒன்றும்‌ இரண்டும்‌ உடைத்‌(து)எம்மை யாளும்‌ ஒருவடிவே. 19 


வடியும்‌ பிணையும்‌ அனையகண்‌ ணார்வணங்‌ கும்மருங்கில்‌ 

துடியும்‌ முலையும்‌ நினைந்துழல்‌ வீர்தொழு வீர்துறக்தார்‌ 

முடியும்‌ கடகமும்‌ முத்தணியா ரமும்மூ ரிப்பைம்பொற் 

கொடியும்‌ குடையும்‌ மிடைதிரு மேற்றிசைச்‌ கொண்டலையே. 20 


கொண்டலை அண்டர்‌ தொழுதெழுங்‌ கோனைஎம்‌ கொ ற்றவனை 
வண்டலர்‌ தாமரைப்‌ பொற்றேர்‌ வலவனை மஞ்சுறங்கும்‌ 

தண்டலை மாடுயர்‌ தீபையுட்‌ பச்சைத்‌ தவக்கொழுந்தைக்‌ 

கண்‌ (டு)அலை யாழி நிகராம்‌ பிறவி கழிந்தனமே. 21 


கழியும்‌ தெரிவையர்‌ பற்றென்று பொற்பணக்‌ காவணத்தாய்‌ 
மொழியும்‌ திருமொழி யார்தெளி வார்ஒரு மூழ்தீதமும்கீ 

ஒழியும்‌ பொழுதில்லை கேவலப்‌ பாவையையுள்‌ ளத்துள்ளே 
பொழியுங்‌ களிகொண்‌ டகலாள்‌ கமலப்‌ பொலங்குழையே. 22 


17: 15. பன்மணிவான்‌. 
21:9. வல்வினை. 


124 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


பொலங்குழை மாதர்‌ நடஞ்செய்பொற்‌ றோடன்ன புண்டரிக 
நலங்ளெர்‌ போதிரண்‌ டாயிரம்‌ சேவிப்ப நாற்றிசையும்‌ 
இலங்கிதழ்‌ ஆயிரத்‌ தெட்டுடன்‌ ஈரிரு காதவெல்லை 
மலர்ந்தது மேற்றிசை யான்‌ அடி ஏந்து மணமலரே. 


மணப்பந்த ரில்‌உம்மை வாழ்த்திய மாதரும்‌ மைந்தரும்பின்‌ 
பிணப்பந்த ரில்கண்‌ டழுதரற்றா முன்னம்‌ பேதுறுந்தீக்‌ 
குணப்பந்த வல்வினைப்‌ பற்றற மேற்றிசைக்‌ கோளரவின்‌ 


பணப்பந்தர்‌ நிழல்நின்‌ றான்‌ இருத்‌ தாள்சென்று பாடுமின்னே. 


பாடியும்‌ எந்தை பணப்பந்தர்‌ வாழ்த்தியும்‌ பண்ணவன்தாள்‌ 
சூடியும்‌ நன்னெறி சென்றுதுன்‌ னார்துவ ராடையின்மெய்ம்‌ 
மூடியும்‌ வீழ்சடை கட்டியும்‌ முக்கோல்‌ பிடித்தும்முன்னீர்‌ 
ஆடியும்‌ மூடர்‌ படுவர்‌ அந்தோகின்‌ (று) அலந்தலையே. 


தலைப்படு மின்குட திக்குநின்‌ ருர்‌௮றம்‌ தாழ்குழலார்‌ 
வலைப்படு தெய்வம்‌ வழிபடல்‌ ஓம்புமின்‌ வல்வினைப்பேர்‌ 
அலைப்படு துன்பப்‌ பிறவிக்‌ கடல்பின்னை ஆழமின்்‌ றி 
நிலைப்படும்‌ அக்கடல்‌ பொய்த்தரையாம்‌ தம்மை நேர்படவே. 


படஅர வின்குளிர்ப்‌ பந்தரின்்‌&ீழ்ப்‌ பச்சை மேகனநின்ற 
வடவரை போல்வட பாழித்திரு மணல்வா ரிக்கொண்டு 
தடவர வேபிணி போந்தவ்‌ வேந்தரைச்‌ சேர்க்தொழுக 
அடவருஞ்‌ சீற்றவெங்‌ கூற்றமும்‌ போம்நம்மை ஆசையற்றே. 


அற்றோம்‌ இருவினை அஞ்சோம்‌ நெடுந்துயர்‌ ஆர்‌ வஞ்செற்றம்‌ 
செற்றோம்‌ நினதற மேதெளிம்‌ தோம்திரு மேற்றிசைக்கே 
உற்றோம்‌ இனிஜயம்‌ ஒன்றும்‌ உரோம்‌ உனை யேதுதிக்கப்‌ 
பெற்றோம்‌ முகில்வண்‌ ணமற்றடி யோம்‌என்‌ பிறநின்‌ றதே. 


நின்றும்‌ இருந்தும்‌ பணப்பந்தர்‌ வேந்தை நினைந்துகினை 5(து) 
ஒன்றும்‌ முனிவர்‌ உலாவும்‌-இருமுன்றில்‌உள்‌ எத்துள்ளே 


நன்றும்‌ பெருகும்‌ நசைக்கடல்‌ ஈன்ற நவைக்கடலைப்‌ 


பொன்றும்‌ படிநின்‌ றிறைக்கவல்‌ லார்க்கிடம்‌ பொற்றுலையே. 


துலைமே லெடுத்திடை தூக்கின்‌ போல்முறை சூழ்மறலி 


கொலைமேல்‌ வரினும்‌ உயிர்கோட்‌ படுகிலும்‌ கொண்டல்‌ஒன்‌ று 


மலைமேல்‌ வளர்வது போல்வட பாழி மகிழ்ந்தவர்தாள்‌ 
தலைமே லனஎங்‌ கள்நாமே லனஅவர்‌ தம்புகழே. 


புகழும்‌ புலவர்‌ புகழ்தற்‌ கரியது புன்னெறி நின்‌ (று) 
இகழும்‌ கயவர்‌ இகழ்த.ற்‌ கெளிய(து) இறந்தவமே 

நிகழும்‌ பொருளும்‌ நிகழ்கின்‌ றனவும்‌ நினைப்பில்‌ அங்கைத்‌ 
திகழும்‌ கனிபோல்‌ உணர்பசுஞ்‌ சோதித்‌ திருவ றமே. 


23 


24 


26 


29 


31 





24:15. கோனரவின்‌. 


திருமேற்றிசை அந்தாதி 125 


திருவளர்‌ தீபைத்‌ திருப்பா ழியில்திரு மேற்றிசைக்கே 

உருவளர்‌ பச்சை மலையொன்‌ றுமேபுணைடம்‌ பர்செம்பொன்‌ 
தருவளர்‌ வானம்‌ தரும்நிரை யக்குழி தந்தமையாக்‌ 

கருவளர்‌ பல்பிற விப்பெரு வேலை கடப்பவர்க்கே, 32 


கடலொன்‌ ரொருகதிர்‌ மண்டலத்துக்‌ கண்டதொப்பச்‌ செங்கேழ்‌ 
மடலொன்‌ றுதாமரை மேல்வருவீர்‌ ஒற்றை வைகலுமிவ்‌ 
விடலொன்‌ றுசெய்தம்கன்‌ றுண்டல்ல என்செய்வ(து) 

[ உம்மடியேன்‌ 
அடலொன்‌ நுவெம்படை ஏவிவெங்‌ காலன்‌ ௮ணிநிற்கிலே, 33 


அணியா வணிகலத்‌ தெம்பெரு மானறங்‌ கேட்பவர்க்குத்‌ 

தணியா தழலும்‌ தழல்வெம்‌ பசியில்லை தண்டரள 

மணியால்‌ விளங்கொளி முக்குடை நீழலவ்‌ வாமன்வைகும்‌ 
பணியார்‌ மணியரங்‌ கம்பணி வார்க்கில்லை பல்பிணியே. 34 


பிணிகளும்‌ தீவினையும்‌ போய்கின்‌ சரணம்‌ பெய்‌ சரம்பூ 
அணிகளும்‌ சாந்தமு மானின்‌ சேவடிக்‌ காட்புகுந்தேன்‌ 

பணிகளுங்‌ கொண்டருள்‌ செய்யத்‌ தகாவல்ல பாந்தட்பணா 
மணிகளும்‌ பச்செனப்‌ பச்செனத்‌ தோன்று மரகதமே, 22 


மரகத மேனிவெண்‌ சாமரை பூமழை மாமதுரச்‌ 

சுரகத கீத முடையபெம்‌ மாற்கிடம்‌ சூழ்கதிரோன்‌ 

குரகத வீதி தொடுவட பாழிக்‌ குடதிசையும்‌ 

உரகத மன்னவர்‌ பல்பணக்‌ காவும்‌என்‌ உள்ளமுமே. 36 


உள்ளத்‌ துணர்வை உணர்வின்‌ பயனை உணர்வினின்ப 

வெள்ளக்‌ கடலை முகந்துகொண் டேன்‌இனி மீனொதுங்க 

அள்ளற்்‌ பழனத்து நெல்லரிவார்‌ அரிதா ளில்முத்தங்‌ 

கொள்ளக்‌ குறைவு படாத திருத்திபைக்‌ குடதிசைக்கே, 57 


குடதிசை நோக்கி மரகத மாமணிக்‌ குன்றமொன்று 

வடதிசை மேருவில்‌ நின்றது போல்வட பாழியில்‌எம்‌ 

இடர்திசை நீங்கநின்‌ றார்க்கற மாயுதம்‌ எண்குணம்பூண்‌ 
படர்திசை யாடை உரகேம்‌ திரன்பணப்‌ பலகுடையே. 38 


குடைமன்‌ னவர்முதல்‌ எக்குலத்‌ தோரையும்‌ கோத்தொகுதீத 
தொடைமன்‌ னுசெய்யுட டுறைக்கோர்‌ முடிவில்லை தொல்லறதூல்‌ 
நடைமன்‌ னுதீயை வடபாழி யூள்நின்ற ஞானவொள்வாட்‌ 

படைமன்‌ னவரையல்‌ லால்‌இனி யாரையும்‌ பாடலமே, 39 


அ அ அ அப பப ப ப ப ப. ககக கைைய வயவயவவ வைகைகையவையைகைகவைகிகைவைய்‌ வயகவக பட எ கிக்கம்‌ 
35 :9-10, சேவடிக்‌ காட்புகுந்தென்‌. 
1 உணர்விவின்ப. 


126 அப்பாண்டைநாதர்‌ உலா 


பாடலம்‌ ஐம்பதத்‌ தம்புயத்‌ தோர்பசுஞ்‌ சோ திபொற்றாள்‌ 

சூடலம்‌ எந்தை துணையடித்‌ தாமரை துயகன்னீர்‌ 

ஆடலம்‌ ஆடாப்‌ படிவத்‌ தருந்தவர்ச்‌ காவதொன்றும்‌ 

நாடலம்‌ நம்பிற விக்கென்‌ செய்கோம்‌இனி ஈன்மருகந்தே. 40 


மருந்தே குடதிசை மாமணியே மடமா தர்செவ்வாய்‌ 

மூருந்தே முறுவல்‌ முனிந்தோன்‌ நீநிற்க முற்றுலகம்‌ 

தருந்தே வரும்‌அழிக்‌ குந்தனித்‌ தேவரும்‌ சக்கரக்கைப்‌ 

பெருந்தே வரும்தே வராஎம்‌ மில்நீங்கிப்‌ பெறுபவரே. 41 


பெறுவார்‌ பெறுக உலகொரு மூன்றும்‌ பிறவியின்‌ வேர்‌ 

குறுவார்‌ குறுகுங்‌ குடதிசை யாய்‌ஒரு குற்றமில்லா 

மறுவார்‌ மரகத மாமணி யேமணி மூன்றையும்‌என்‌ 

இறுவாய்‌ வருமன்று மாமென்று வரமொன்‌ றெனக்கருளே. 42 


அருள்தரு செங்கட்‌ பணக்கா வணதீதறி வா௮றியா 

இருள்‌ தரு நெஞ்சுடை யேன்‌ஒன்று கேட்பதுண்‌ டெவவுயிர்க்கும்‌ 
பொருள்தரு நல்லறம்‌ நீதரும்‌ போதுநின்‌ பூம்பிண்டிசேர்‌ 
மருள்தரு வண்டினம்‌ என்செய்‌ தவோதவம்‌ யாதெளிவே. 43 


தெளிக்கின்‌ ற நல்லறம்‌ தேர்ம்துண ரார்பலதீர்த்‌ தங்கள்போய்க்‌ 
குளிக்கின்ற மாந்தர்‌ தமக்கென்செய்‌ வார்குடக்‌ கேதிசைநோக்‌(கு) 
அளிக்கின்ற நாதர்‌ திருவடிநீர்‌ படிர்தா டிச்சிந்தை 

களிக்கின்‌ றிலர்‌௮வர்‌ தந்துதி கேட்கிலர்‌ கற்கிலரே. 44 


கற்கின்ற செந்தமிழ்ப்‌ பாக்கொண் டிவர்செங்கை கற்பகம்தோள்‌ 
மற்குன்‌ றம்‌ என்றினி வாழ்த்தல்செய்‌ யேன்வட பாழியென்னும்‌ 
பொற்குன்றின்‌ மீது குடபால்‌ முகஞ்செய்து பூமிசையே 

நிற்கின்ற கோல மணிக்குன்‌ றெனக்கின்று நேர்பட்டதே. 45 


பட்டக்‌ களிற்றின்‌ மிசைவெண்‌ ணிலாவிரிப்பத்‌ திருமுத்த 
வட்டக்‌ குடைநிழல்‌ வேண்டுவரே பின்னுமள்‌ எர்கன்னல்‌ 
வெட்டத்‌ தரளஞ்‌ சொரிதிருத்‌ பையுள்‌ மேற்றிசையான்‌ 
முட்டப்‌ பரந்த பணநிழற்‌ காணும்‌ முடிமன்னரே, 46 


முடிக்குங்‌ குறையினி யொன்றுள தோழிக்த மூன்றுலகும்‌ 

படிக்கும்‌ புகழ்த்திருத்‌ தபைகண்‌ டோம்‌அப்‌ பதியுளம்பொற் 
கொடிக்கும்‌ பசாளரச்‌ சூளிகைப்‌ பாழிக்‌ குடதிசைக்கே 

வடிக்கும்‌ திருவறத்‌ தெள்ளமு கூற்று மடுத்தனமே. 47 
416-10. முருந்தோ முறுவன்‌ முனிக்தொரு நீநிற்க முற்றுலகந்‌. 20. பெறுகிலரே. 


42:6. ரறுவார்‌; 16-20, னிறுவாய்‌ வருமென்று மாமொன்‌ வரவென்‌ 
றனக்கருளே. 


44:3.4, தேர்ந்துண ராபலதிர்த்‌, 
40: 9-10. பின்னுமள்‌ எர்சென்னல்‌. 
47 : 11-12. கொடிக்கும்‌ பசாரளச்‌. 


திருமேற்றிசை அந்தாதி 127 


மடுக்கு நறவு தெளியிரு ஞணமட வார்விழைவு 

கெடுக்குங்‌ கொலைபொய்‌ களவு புலால்பொருள்‌ கேளிர்சுற்றம்‌ 
விடுக்கும்‌ முனிவரை வைதல்‌ஒல்‌ லார்முத்த வெண்குடைக்கீழ்‌ 
அடுக்கும்‌ பணக்குடை யார்‌அடி நீழல்‌ அடைந்தவரே. 46 


அடையொடு நாண்மலர்‌ கொண்டடை வாய்‌இனி ஆருயிர்மேற்‌ 
படையொடு காலன்‌ வரவெண்‌ ணுமோவினைப்‌ பாவையர்கட்‌ 
கடையொடு வார்குழை மேற்சென்‌ றுலாவிக்‌ கன தனஞ்‌ சேர்க்‌ (து) 
இடையொடு கேயுகெஞ்‌ சேயெங்கள்‌ மேற்றிசை ஈசனையே, 49 


ஈசனை நான்முக னைத்திரு மாலையின்‌ னாப்பிறவி 

நாசனை நந்திரு மேற்றிசை காதனை நாற்றிசையாக்‌ 

தூசனை ஆயிர மாயிர ஞாயிறு தொக்கமிக்க 

தேசனை யாமடைம்‌ தின்றே வினையிருள்‌ செற்றனமே, 50 


செற்றோம்‌ இருவினை செய்தவத்‌ தார்பெறுஞ்‌ சித்தியன்றே 
பெற்றோம்‌ இனிகாம்‌ பெறாததென்‌ னோபிழை யாவறதநால்‌ 

கற்றோர்‌ புகழும்‌ திருத்தபையுட்‌ பணக்கா வணத்தார்‌ 

பொற்றா மரையில்‌ உலாவரும்‌ தாமரைப்‌ போதுகண்டே. 5! 


போதுகண்‌ டாலெந்தை பொன்னடிக்‌ கேற்றியெப்‌ போதுமன்பாய்‌ 
ஓதுகண்‌ டாய்திரு மேற்றிசை யானென்‌ (று) ஒளியிழையார்‌ 
சூதுகண்‌ டாலன்ன கொங்கைச்‌ சுவடு தொடர்ந்துபின்போய்‌ 
யாதுகண்‌ டாய்‌இங்‌ நஙனே நெடு நாள்‌ உழந்‌ தென்னெஞ்சமே. 52 


நெஞ்சே கொடிய மறலியுஞ்‌ சேனையும்‌ நேர்வரு மென்‌(று) 
அஞ்சேன்‌ இனிகம்‌ மிலார்வலி யார்சுரே சனுமேவவ்‌ 

வெஞ்சே னையுங்கெடத்‌ தியான வொள்வாள்‌ கொண்டுவென்றார்‌ 
செஞ்சே வடிக்கல்‌ லவோவின்‌ று கான்தொண்டு செய்கின்‌ றதே. 53 


செய்யோம்‌ அருந்தவம்‌ சேவடிக்‌ காவன செவ்விமென்பூக்‌ 
கொய்யோம்‌ முனிவர்‌ குழாமணு கோம்குல மேருவென்று 
வெய்யோன்‌ வலங்கொள்‌ வடபாழியிற்பச்சை மேகமென்னேம்‌ 
ஐய்யோ பிறந்தவ மேவினைப்‌ பாசத்‌ தழுந்தினமே. 54 


அழுந்தும்‌ துயர்ப்பிற விக்கடல்‌ வாயலைப்‌ புண்டழுந்தி 

எழுந்தும்‌ பதைப்பதற்‌ கென்கடவோம்‌ இமையோர்‌ நெடுங்கண்‌ 
விழுந்துங்‌ களிப்ப வெழும்பசுஞ்‌ சோதி விசும்புமுட்டக்‌ 
கொழுந்தும்‌ விடக்குட திக்கில்கின்‌ ரூர்எங்கள்‌ கொற்றவரே, 53 








க 


49 : 17-18. நையுநெஞ்‌ சேயெங்கள்‌. 

50 : 11-14. தாசனை ஆயிர மாயிரு ஞாயிறு. 
59: 5.6, போதுமன்பார்‌ ஓதுகீண்டாய்‌. 

59 9.10, யார்சுரே சனுமவ்‌. 


128 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


கொற்றக்‌ குடைசுடர்‌ மண்டிலம்‌ பூமழை கோத்தமுத்தக்‌ 

கற்றைக்‌ கவரி முரசுசிங்‌ காசனம்‌ காமர்வண்டு 

சொற்றத்‌ தழைக்கு மசோகம்‌ துவனி தொழான்றிருதன்‌ 

செற்றப்‌ படைகடம்‌ தார்க்கும்பர்‌ கோன்செய்‌ திருச்சிறப்யே. 56 


சிறக்கும்‌ பெருஞ்சித்தி சிக்தைசெய்‌ யோம்நினைச்‌ சிந்தை 
[செய்யா(து) 

இறக்குங்‌ கொடுவினை மாக்களை நீங்கி இருவினையும்‌ 

துறக்குந்‌ திருமேற்‌ நிசைச்சுட ரேயென்று சொல்லிச்சொல்லிப்‌ 

பிறக்கும்‌ பிறவியெல்‌ லாம்நின்னை யேதொழப்‌ பெற்றனமே. 27 


பெற்றெடுத்‌ தாரும்‌ கிளையுமென்‌ னோரும்‌ பிறர்தமக்‌ கொன்‌ (று) 
உற்றிடத்‌ தால்வர்‌ துதவ லன்றோ ஒருதனியே 

பிற்றொடர்ப்‌ பாடிகந்‌ தாய்நின்ற தெப்பம்‌ ஏற்றவுணன்‌ 
விற்றொடர்ப்‌ பாயவன்‌ வெங்கணை மாரி விழவிழவே. 58 


விழப்போர்‌ கடந்தடும்‌ வெங்கடற்‌ றிணைவது மெல்லிகல்லார்‌ 
அழப்போம்‌ உடம்பு சுமந்துழல்வீர்‌ ஒற்றை யாழியந்தேர்‌ 
எழப்போக வோங்கும்‌ திருப்பாழி இந்திர நீலவெற்பைத்‌ 
தொழப்போம்‌ வழிப்போ துமக்கது போலுந்‌ துணையில்லையே. 39 


துணையும்‌ பெருங்கடற்‌ சுற்றமும்‌ சுற்றக்‌ கடல்கடக்கும்‌ 

புணயும்‌ பெறலரும்‌ போகமு மாவன பொன்முடிமேல்‌ 

அணையும்‌ தவஞ்செய்த ஜந்தலைப்‌ பாம்பும்‌ அசோகினம்பயொற் 
பணையும்‌ கவிப்ப நிற்கும்‌ பரஞ்சோ திப்‌ பதயுமே. 60 


பதம்பார்த்‌ தரசர்‌ கடைநின்‌ றுள்புக்குப்‌ பணிந்தவருக்‌(கு) 
இதம்பார்த்‌ துரைசெய்வ தெண்ணிகில்‌ லார்‌இகல்‌ வாளவுணன்‌ 
கதம்பார்த்‌ தரவர சன்பணத்‌ தாலிட்ட காவணத்தார்‌ 

சுதம்பார்த்‌ தவரருளிச்‌ செய்த மாற்றம்‌ துணிந்தவாறே. ' 61 


துணிந்தோம்‌ பிறவித்‌ துயரொழிம்‌ தோம்தொண்டர்‌ தம்மிடைப்‌ 
[புக்கு 
அணிந்தோம்‌ குடதிசை முன்‌ றில்‌ திருமணல்‌ அத்திசைக்கே 
தணிந்தோம்‌ பிறப்பறத்‌ தாழாப்‌ பெரு£சை தாழ்ந்துசென்னி 
பணிந்தோம்‌ பணக்கா வணப்பற்‌ றிலாவினைப்‌ பற்றினமே. 62 


பற்றுடை யாரைப்‌ பரமரென்‌ றேத்திப்‌ பலபதங்கள்‌ 

பெற்றுடை யாருள ராயினும்‌ பச்சைப்‌ பிரான்‌௨லகை 

முற்றுடை யான்‌ஒளி மூன்றுடை யான்‌ திசை நான்காமன்றி : 
மற்றுடை யாடையில்‌ லாவென்னை யாளுடை வானவனே. 63 


58 : 9-10. லன்றோ ருதனியே. 
59 : 3-4. வெங்கடற்‌ நிணைவைது. 
62: 17-20. பண்காவணப்‌ பற்றிலா விளையும்‌ பற்றினமே, 


திருமேற்றிசை அந்தாதி 129 


வானும்‌ புளியும்‌ தொழுமணி யேஉன்னை வாளவுணர்‌ 

கோனும்‌ படையும்‌ பொரவந்த நாள்‌ அன்பு கூர்ந்துரகன்‌ 

தானும்‌ துணைவியுஞ்‌ செய்தகன்‌ றிக்கவர்‌ தம்மையல்லால்‌ 
யானுங்‌ கிளையும்‌ துதியால்‌ தொழுந்தெய்வம்‌ எத்தெய்வமே. 064 


எத்திக்‌ கிலுநின்‌ றிமையோர்‌ வணங்க இணையிலின்பச்‌ 

சித்தப்‌ பெரும்பதஞ்‌ சென்றடை வார்திரு மேற்றிசைக்கே 
முூத்திற்‌ பொலிகுடை மூன்றுடன்‌ மாணிக்க மொய்த்ததுத்திப்‌ 
பத்திப்‌ பணக்குடை ஐந்துடை யாரைப்‌ பரவினரே. 63 


பரவார்‌ மறந்தும்‌ பிறிதொரு தெய்வம்‌ பசிபிணிகூர்ந்‌(து) 

இரவார்‌ புறங்கடை நின்றொரு நாளும்‌ இழிகதிவாய்‌ 

விரவார்‌ விரவுவ தும்பர்‌ குழாத்திடை மேற்றிசைவாழ்‌ 

அரவார்‌ பணிநிழ லார்க்கன்பு கூரும்‌ அடியவரே, 66 


அடிதொழு தொண்டர்‌ பணிதலை மேற்கொண்‌ டரவரசின்‌ 
முடிகெழு பல்பணத்‌ தானைப்‌ பணிந்துய்ம்மின்‌ மூண்டசினத்‌(து) 
இடிகெழு வெங்குரற்‌ கூற்றெதிர்ந்‌ தால்‌உமக்‌ கெவ்விடத்தார்‌ 
வடிகெழு வேற்கண்‌ மகளிரும்‌ கேளிரும்‌ மைந்தருமே. 67 


மைந்தர்க்‌ கிரங்கி மகளிர்க்‌ கிணங்கி வழியறியா 

அர்தர்க்‌ கும்வீட்டு நெறிதருங்‌ காண்‌ மணி வஞ்சியென்றும்‌ 
கந்தர்ப்‌ பன்‌ வர்தணு காவட பாழிக்‌ கடவுள்பணப்‌ 

பந்தற்‌ பரப்பி நிறைத்தசெஞ்‌ சோதிப்‌ பருமணியே. 08 


பருமணி வேயும்‌ பணப்பம்‌ தரில்பச்சை மாமுகில்நின்‌(று) 
அருள்மழை நாளும்‌ தரவல்ல தேதன்‌ அடியவர்க்குத்‌ 

திருமகள்‌ பூமகள்‌ சீர்மகள்‌ நரம்கள்‌ சித்தியென்னும்‌ 

பெருமகள்‌ போகமெல்‌ லாம்‌இங்கு மங்கும்‌ பெருகுவதே. 69 
பெருகுந்‌ தவங்களில்‌ என்செய்‌ தவோபின்பு பேணித்தொண்டர்‌ 
உருகுங்‌ குடதிசை வீரன்‌ உலாவர உற்றமிர்து 

முருகும்‌ ததும்புஞ்செற்‌ தாமரைமேல்‌ மொய்த்து முன்னும்பின்னும்‌ 
மருகும்‌ பிறிவறி யரவுடன்‌ சேவிக்கு மாடல்வண்டே. 70 


வண்டலர்‌ தாமம்‌ பெறலின்‌ றி வல்வினை யேன்மகள்‌ தன்‌ 

கண்துயி லாளென்னும்‌ கைக்கிளை த்‌ தேவரைக்‌ கண்டிறைஞ்சித்‌ 
தொண்டு செய்வார்‌ செய்கயான்‌ தொண்டு சூழ்திசையே 
வெண்துகி லாக வுடைபணக்‌ காவண வீரனுக்கே. 71 


TC பட ப்ப ப் ப பபப்பயிய்யயவியவயய வ கைகணியமவை யங்க 
64 : 8-9- போர்வந்த னாளன்பு. 
66; 19-20. கூறும்‌ அடியவரே. 
68:6. வந்தர்க்கும்‌, வந்தார்க்கும்‌. 
70: 6-7. அருகுங்‌ குடதிசை, 
17 


130 





அப்பாண்டைநாதர்‌ உலா 


வீரனை மும்மதி வேந்தனை வேரியந்‌ தாமரைப்பூ 

தேரனை மேற்றிசைச்‌ செல்வனை மல்லலக்‌ தீபையென்னும்‌ 

ஊரனை ஊரும்‌ பெயருமில்‌ லானை ஓராயிரத்தெண்‌ 

பேரனை எத்திறத்‌ தான்‌என்று நாம்சில பேசுவதே. 72 


பேசார்‌ இறைவர்‌ பணப்பெருங்‌ காவணம்‌ பேரறங்கொண் (டு) 
ஆசார நன்மணிப்‌ பூணணி யார்முகம்‌ தங்கமெங்கும்‌ 

பூசார்‌ அவர்திறு முன்றில்‌ திருமணல்‌ புன்னெறியை 

ஏசார்‌ பிறர்ஈம்மை யொப்பார்‌ இருக்கின்ற தெப்படியே. 73 


படியேன்‌ நினதற மல்லது பாரிலெப்‌ பற்றுமற்றுன்‌ 

அடியேற்‌ கருள்செய்யுநாள்‌ எந்தநாள்‌ அன்றவு ணன்விட்ட 

இடியே றெனவம்‌ தெதிர்ந்தெழு சீற்றத்‌ திடிதடுத்த 

கொடியே எறிசிக ரத்திருப்‌ பாழிக்‌ குணக்குன்‌ நமே. 74 


குன்றால்‌ வளைப்புண்ட பூகண்டமும்‌ ௮ண்டர்‌ கோனுலகும்‌ 

என்றால்‌ அவையெட்‌ பகவும்‌ஒவ்‌ வாதன தெல்லைவயஞ்‌ 

சென்றார்‌ வினைதுறக்‌ குந்திருத்‌ தீயைக்‌ குடதிசைக்கே 

நின்றான்‌ இருக்கின்ற வண்ணம்‌எப்‌ போதும்‌ நினைப்பவர்க்கே. 75 
நினைக்கின்‌ ற நெஞ்சும்‌ மொழிகின்‌ ற நா வும்தண்‌ ணீரினின்று 
நனைகின்‌ ற மெய்யும்‌ பணிகின்ற சென்னியும்‌ நாகர்தங்கோன்‌ 
வனைகின்ற பந்தற்‌ பணக்கா வணத்தார்‌ அடிமலரான்‌ 

புனைகின்ற கையும்‌ உடையவ ராம்‌எம்‌ புரவலரே. 76 


புரங்கொண்ட பொன்மலை வில்லியை அம்மலை வல்லிபுல்லச்‌ 
சரங்கொண்ட வில்லி திகிரிசெல்‌ லாப்பா மிவெற்பைச 
சிரங்கொண் டிறைஞ்சியும்‌ வாய்கொண்டு வாழ்த்தியும்‌ 
[செம்மலர்தூ௨க்‌ 
கரங்கொண்டு நீர்தொழு வீர்வெவ்‌ வினைதன்னைக்‌ கைவிடுமே. 77 


கைவிடப்‌ போக்கிய காதியஞ்‌ சோதிதன்‌ கார்வணமாம்‌ 

வெவ்விடப்‌ பாம்பொன்று மேற்றிசைக்‌ கேநிற்பப்‌ போற்றி 
[செய்வார்‌ 

அவ்விடத்‌ தேவந்து நீயுமின்‌ றுய்ரெஞ்சம்‌ ஆனதற்பின்‌ 

எவ்விடத்‌ தேநிற்கில்‌ என்பல கோளும்‌ இனியுனக்கே. 78 


உனதென உண்டென்‌ றொருபொருள்‌ நிற்க உலகமெல்லாம்‌ 
நினதென வேண்டுதி யாயின்றெஞ்‌ சேநினை யாதிருதன்‌- 

தனதென முத்தி த்ரும்பச்சை மேகம்‌ தரும்பொருளே 

எனதென தென்றிருப்‌ பாய்வட பாழியிடை மகிழ்ந்தே, 79 





a 





75:6. என்னால்‌. 


திருமேற்றிசை அந்தாதி 131 


இடைபடு பொன்னினி யான்றுரகேம்‌ திரனிட்டவட்டக்‌ 

குடைகெழு பல்பணத்‌ தானைப்‌ பணிமின்‌ கொலையுழந்து 
கடைப்படு வீர்விடு வீர்கெடு வீர்நாற்‌ கதியிற்‌ செல்லில்‌ 

தடைப்படு வீர்‌என்றும்‌ நெஞ்சினில்‌ நீர்படுஞ்‌ சஞ்சலமே. 80 


சஞ்சலம்‌ தீர்த்திரு வாய்மொழிக்‌ தத்தரு மம்வைகி 
அஞ்சவெம்‌ தீவினை சேர்வழி மாற மழையுருமே( று) 
அஞ்சவம்‌ தாலும்‌ அழியாமை யில்‌அடி யேனுடைய 
நெஞ்சமன்‌ நறேநெடி யாய்வட பாழியுள்‌ நிற்பதுவே. 91 


நீசெய்வ தொன்றுண்டு நின்னடி யேனுக்கு நெஞ்சநல்லார்‌ 
வாய்செய்ய கண்செய்ய வென்றோதி யேமதி மயங்கிமற்றும்‌ 
பேய்செய்வ செய்துழ லாமல்‌ பிடித்தென்னைப்‌ பெற்றெடுத்த 
தாய்செய்‌ வதேசெய்‌ தல்காண்‌ பச்சைமேனித்‌ தவக்கொழுக்தே.82 
கொழுந்தும்‌ தளிரும்‌ மலருங்‌ கெழுமிக்‌ கோதிவண்டு 

செழுந்தும்‌ பியுக்திரு நிழற்கீழ்ச்‌ செழுந்தென்‌ றுந்தேன்‌ 
விழுந்துண்‌ டெழுங்களி கண்டுகொல்‌ தொண்டர்‌ விழியுகெஞ்சும்‌ 
அழுந்துங்‌ கடவுட்‌ பணநீழல்‌ வேண்டிற்‌ றறிவனுக்கே. 43 


அறிவான்‌ அறிவின்‌ ௮றியவொண்‌ ணாததும்‌ அன்புருகிச்‌ 
செறிவார்‌ செறிந்து தெரியத்‌ தெரிவதும்‌ தீவிழிக்கண்‌ 
பொறிவாள்‌ அரவின்‌ பணப்பர்‌ தரில்பொற்‌ பொகுட்டுச்‌ செங்கேழ்‌ 
வெறியார்‌ கமலத்‌ தியான்கண்ட வேத விழுப்பொருளே. 84 


பொருகாகர்‌ பந்தற்‌ பிரான்திரு மேற்றிசைபோற்‌ றித்தொண்டர்‌ 
வருநாள்‌ வழங்கும்‌ திருமா மணலை மனைதுறந்து 

கருநாடி தந்தவக்‌ கேவலப்‌ பாவையைக்‌ கைப்பிடிக்குக்‌ 

திருநாள்‌ வரமுளைச்‌ சாந்தும்‌ பண்ணா மென்பர்‌ தேர்ந்தவரே,. 83 


தேருஞ்‌ சுருதித்‌ திசைமுகத்‌ தோன்முதல்‌ தேவர்தம்மைச்‌ 

சாரு மவர்மெய்த்‌ துயரம்‌ தணிக்கிலர்‌ தம்மடியேம்‌ 

கூறும்‌ பிணிதணித்‌ தற்கெங்‌ கள்நாதர்‌ குடதிசைக்கே 

வாரும்‌ இருமணல்‌ வாரா நெறியும்‌ வருவிக்குமே. 36 


வருவது போவ தொழியாப்‌ பெருவழி மாற்றவல்லார்‌ 

ஒருவரை நாடி இனியுழ லேன்‌ உல கேழினும்தன்‌ 

திருவரு ளாழி நடாத்துங்‌ குடதிசைச்‌ செங்கனிவாய்க்‌ 

கருவரை கண்டு குவிர்தக லாதென்‌ கரதலமே, 87 


கரத்தின்‌ தொழுது முடியிற்‌ பணிமின்கம டன்விட்ட 

சரத்தில்‌ சனகையில்‌ தாரா சிவத்தில்‌ தமிழ்மயிலைப்‌ 

புரத்தில்‌ கரிவலஞ்‌ சூழ்நகர்பொன்‌ மண்டபத்‌ தில்‌௮ண்டர்‌ 
சிரத்தில்‌ திருத்தீ பையில்‌ திரு மேற்றிசைச்‌ செல்வனையே. 0௨ 


132 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


செல்வழி தேடி வரும்வழி நாடித்‌ திகைத்தவமே 

கல்வழி யோடிக்‌ கடைப்படு வீர்கவ ராதுசெல்லும்‌ 

நல்வழி யாவது தொல்லற மேயன்று நற்றவத்தோர்‌ 

சொல்வழி யேசென்று மேற்றிசை பாடித்‌ தொழுமின்களே, 80 


மின்னினும்‌ வானிடு வில்லினும்‌ வீழ்பெயல்‌ மொக்குளினும்‌ 
புன்னுனி நீரினும்‌ நில்லா திளமை யொருளுமற்றே 

என்னினி யாஞ்செய்‌ வதென்றுகெஞ்‌ சேயிர வும்பகலும்‌ 
உன்னினை வாயுணர்‌ வாய்பச்சை மேகத்‌ தொளியினையே. 90 


ஒளிக்கும்‌ பழவினை நாளி டைப்‌ பார்த்துயிர்‌ கோளிழைத்து 
விளிக்குங்‌ கடுங்கூற்‌ றினும்வெகு ளாது மிகைத்தெழுக்து 

களிக்கும்‌ பொறிப்பகை யைந்தும்‌ பொறிப்பணக்‌ காவணத்தார்‌ 
அளிக்கும்‌ பதமைந்தில்‌ ஜஐந்தெழுத்‌ தேகொண்‌ டவித்தனமே, 91 


அவிக்கும்‌ பொறிப்பன்‌ றி வானோ ருலகிற்கும்‌ ஆழிவட்டப்‌ 
புவிக்கும்‌ ஒருகசை யுற்றிரங்‌ கார்‌அடி போற்றிநின்று 
குவிக்குங்‌ கரத்திருத்‌ தொண்டர்‌ குழாமும்‌ குடதிசையும்‌ 


கவிக்கும்‌ பணக்குடை யும்பச்சை மேனியும்‌ கண்டவரே. 92 


கண்டேன்‌ உரகர்‌ பணப்பெருங்‌ காவணம்‌ கண்டுகளித்‌(து) 
உண்டே னின்றவர்‌ திருவறத்‌ தெள்ளமிழ்‌ (து) உண்டுசென்னி 
கொண்டேன்‌ அவர்தம்‌ திருவடிப்‌ போ(து)இனிக்‌ கூற்றுவனார்‌ 
தண்டே வினும்‌அவர்‌ தாமே மலைப்பினும்‌ தாக்குவனே. 93 


தாக்கும்‌ பழவினைப்‌ போர்கடப்‌ போர்தவப்‌ பாழிவெற்பை 

கொக்கும்‌ திருத்தொண்டர்‌ கோற்றதென்‌ னோமற்றை நூலுக்‌ 
[கெல்லாம்‌ 

மூக்குஞ்‌ சுருதிப்‌ பழுதில்‌ நன்னூலின்‌ முடிவுணர்ந்தோர்‌ 

கோக்குங்‌ கடவுள்‌ மரகத மாமணிக்‌ கோலத்தையே. 94 


கோலத்‌ தரள மணிக்குடை மூன்றும்‌ கொடியசெங்கண்‌ 

ஆலத்‌ துரகர்‌ பணக்குடை யோரைந்தும்‌ ஐந்தவித்த 

சீலத்‌ தவர்தம்‌ திருப்பா ழியும்‌திரு மாலுறையும்‌ 

மேலைத்‌ திசாமுக மும்தொழு வாரது வீட்டுலகே. 95 


வீடா வதும்‌இமை யோருல காவதும்‌ வேலைமுன்னீர்‌ 

காடா வதும்செல்வ ஈன்னக ராவதும்‌ நானுடைய 

பீடா வதும்‌என்‌ பெரும்புக லாவதும்‌ பெற்றபெற்ற 

மாடா வதும்‌எம்‌ பிரான்வட பாழி வரையகமே, 96 


வரையா அருட்பெரு மாதவத்‌ தோர்வட பாழியென்றென்‌ (று) 
உரையார்‌ உணர்வொன்‌ றிலார்பணக்‌ கோயில்‌ உலகிறைஞ்சும்‌ 
திரையாழி வண்ணர்தந்‌ தீர்த்தகன்‌ னீரில்‌ திருமணற்போய்த்‌ 
தரையார்‌ பெரும்பிணி கூர்ந்தழி வார்‌என்‌ அழிகின்‌ றதே. 37 


திருமேற்றிசை அந்தாதி 133 


அழியோம்‌ விரதம்‌ இருமந்‌ திரத்தெழுத்‌ தைந்துமன்‌ றி 
மொழியோம்‌ மறந்தும்‌ பரசம யத்துறை மூர்க்கர்சொற்கேட்‌(டு) 
இழியோம்‌ இழித்தே மறைபழிப்‌ பாரையும்‌ யாமழித்துப்‌ 
பழியோம்‌ மணியரங்‌ கப்பணி யானைப்‌ பணிந்தபின்னே. 98 


பணியேன்‌ நின்சரண்‌ பாடேன்‌ நினதிறம்‌ பாவகெஞ்சில்‌ 
துணியேன்‌ கினதறம்‌ சொல்லிய வாறொன்று தொண்டர்‌ பொற்றாள்‌ 
அணியேன்‌ நினது திருமேற்‌ றிசைநகினைந்‌ தன்பர்சிந்தா 

மணியே எனக்கு முண்டோ சொல்லுவாழி வரகதியே. 99 


வரந்தரும்‌ தீபையுள்‌ மேற்றிசை யானை மதியுடையோர்‌ 

நிரந்தர மாக நினைக்கிற்‌ குறையே நினைந்தொருகால்‌ 

கரந்தரு சென்னிய ரானபின்‌ யாவரும்‌ கைதொழுவார்‌ 

புரந்தர ராகுவர்‌ பூவும்‌ புனலும்‌ பொழிந்துநின்‌ றே, 100 


er _———————————— 


98 :8-9. பரசமயத்துரை, 


அந்தாதிப்‌ பாட்டு முதற்‌ குறிப்பு அகராதி 


எண்‌: 


அடிதொழு தொண்டர்‌ 
அடையொடு நாண்மலர்‌ 
அணியா வணிகலத்‌ 
அருள்தரு செங்கட்‌ 
அவிக்கும்‌ பொறிப்பன்றி 
அழியோம்‌ விரதம்‌ 
அழுந்தும்‌ துயர்பிற 
அற்றோம்‌ இருவினை 
அறிவான்‌ அறிவின்‌ 
இடுசுடர்‌ போல்நின்‌ 
இடைபடு பொன்னினி 
இருந்தும்‌ கிடந்தும்‌ 
ஈசனை நான்முக 
உணர்வது கண்டுமங்‌ 
உள்ளத்துணர்வை 
உனதென உண்டென்‌ 
எத்திக்‌ கிலுநின்‌ 

என்‌ றும்‌ கடிகமழ்‌ 
ஒளிக்கும்‌ பழவினை 
கடலொன்‌ நெொருகதிர்‌ 
கண்டேன்‌ உரகர்‌ 
கரத்தின்‌ தொழுது 
கழியும்‌ தெரிவையர்‌ 
கற்கின்ற செந்தமிழ்ப்‌ 
குடதிசை நோக்கி 
குடைமன்‌ னவர்முதல்‌ 
குன்றால்‌ வளைப்புண்ட 
கைவிடப்‌ போக்கிய 
கொண்டலை அண்டர்‌ 
கொழுந்தும்‌ தளிரும்‌ 
கொற்றக்‌ குடைசுடர்‌ 
கோலத்தரள 

சஞ்சலம்‌ தீர்த்திரு 
சாரும்‌ கதிகள்‌ 
சிறக்கும்‌ பெருஞ்சித்தி 
செய்யோம்‌ அருந்தவம்‌ 
செல்வழி தேடி 
செற்றோம்‌ இருவினை 


செய்யுள்‌ எண்‌] 


67 
49 
34 
43 
92 
98 
33 
26 
94 
LL 
80 

3 
50 

4 
37 
79 
03 
19 
91 
2௮ 
93 
68 
22 
45 
38 
39 
75 
78 
al 
83 
26 
95 
61 
13 
57 
54 
69 
ol 


சொல்லார்‌ திருவறம்‌ 
தலைப்படு மின்குட 
தாக்கும்‌ பழவினைப்‌ 
திருமா மகளுறை 
திருவளர்‌ தீயைத்‌ 
துணிந்தோம்‌ பிறவித்‌ 
துணையும்‌ பெருங்கடற்‌ 
துல்மே லெடுத்திடை 
கெளிக்கின்‌ ற நல்லறஞ்‌ 
தேருஞ்‌ சருதித்‌ 
நாடேன்‌ நினதற 
நின்றும்‌ இருந்தும்‌ 
நினைகின்ற நெஞ்சும்‌ 
நீசக்‌ கமடன்‌ 


நீ செய்வ தொன்றுண்டு 


நெஞ்சே கொடிய 
பட்டக்‌ களிற்றின்‌ 
படஅர வின்‌ குளிர்ப்‌ 
படியேன்‌ நினதற 
பண்ணறிர்‌ தோமல்ல 
பணியேன்‌ நின்சரண்‌ 
பதம்பார்த தாசர்‌ 
பரவார்‌ மறந்தும்‌ 
பருமணி வேயும்‌ 
பற்றுடை யாரைப்‌ 
பாடலம்‌ ஐம்பதத்‌ 
பாடியும்‌ எந்தை 
பாவிப்‌ பதுநின்‌ 
பிணிகளும்‌ தீவினையும்‌ 
புகழும்‌ புலவர்‌ 


புரங்கொண்ட பொன்மலை 


பூவும்‌ புனலும்‌ 
பெருகுந்‌ தவங்களில்‌ 
பெற்றெடுத்‌ தாரும்‌ 
பெறுவார்‌ பெறுக 
பேசார்‌ இறைவர்‌ 
பொருநாகர்‌ பந்தற்‌ 
பொலங்குழை மாதர்‌ 


16 
26 
94 
காப்பு 
32 
62 
60 
30 
44 


29 
76 
17 
82 
33 
40 
27 
74 
Ee 
99 
61 
66 
69 
63 
40 
23 


35 
31 
77 


70 
98 
42 
73 
85 
23 


திருமேற்றிசை அந்தாதி 


பொன்னும்‌ துகிரும்‌ 
போதுகண்‌ டாலெந்தை 
மடுக்கு நறவு 
மணப்பந்தரில்‌ உம்மை 
மணியால்‌ அணிந்த 
மதியுடை யோம்பெரு 
மரகத மேனிவெண்‌ 
மருந்தே குடதிசை 
மின்னினும்‌ வானிடு 
முகமதி ஓதி 

முடிக்குங்‌ குறையினி 
மெல்லியல்‌ மங்கையர்‌ 
மைந்தர்க்‌ இரங்கி 


10 
52 
48 
24 

7 
15 
36 
41 
90 
14 
47 
18 
68 


வடியும்‌ பிணையும்‌ 
வண்டலர்‌ தாமம்‌ 
வண்ணங்‌ கரிய(து) 
வரந்தரும்‌ தீபையுள்‌ 
வருவது போவ 
வரையா அருட்பெரு 
வானும்‌ புவியும்‌ 
விண்ணிற்‌ புகுந்தும்‌ 
விழப்போர்‌ கடந்தடும்‌ 
வினை தரும்‌ துன்பப்‌ 
வீடாவதும்‌ இமை 
வீரனை மும்மத 


135 


20 
71 


100 
67 
97 


59 


96 
72 


இணைப்பு--3 


திருநறுங்கோண்டைத்‌ தோத்திர மாலை” 


1. திருநறுங்கொண்டை மலைப்‌ பதிகம்‌ 


1. குளிர்கொள்செம்‌ பிண்டிமலர்‌ மழைமுழங்‌ குந்துவனி 

குடைசெ முந்துக்‌ துமிகுலாவு 

ஒளிவிளங்‌ குங்கவரி யளியிலங்‌ கும்பொனெயில்‌ 
உடைய வன்தங்கு சயிலம்‌ 

அளிகுலங்‌ கொண்டுமணி மலர்களும்‌ சந்தனமும்‌ 
அகிலுமுன்‌ சிந்த வருகில்‌ 

தெளி£லங்‌ கொண்டருவி களும்வலங்‌ கொண்டொழுகு 
திருநறுங்‌ கொண்டை மலையே. த 


2. உலகடங்‌ குஞ்சமவ சரணவெண்‌ புண்டரிக 

சரண வுன்றன்‌ சரணமுன்‌ 

அலகில குந்திகிரி யவனும்நன்‌ கிந்திரனும்‌ 
அடிவ ணங்கும்‌ பானிடம்‌ 

மலர்கமழ்ந்‌ தங்கணிறை மழைகிறம்‌ கொண்டகடல்‌ 
வலைய மென்கின்‌. றவர்வெண்‌ 

திலகமுன்‌ கொண்டகொடி செழுநறுங்‌ கொண்டைபுரை 
திருநறுங்‌ கொண்டை மலையே. 2 


3. மூனைவரும்‌ கந்தியரும்‌ உரகரும்‌ வியந்தரரும்‌ 

முதலிரண்‌ டென்க ணிமையோர்‌ 

அனைவரும்‌ பெண்க ளுயர்ஈரர்‌ விலங்குஞ்‌ 
சுழலு மணிகொணலஞ்‌ செய்பவனிடம்‌ 

வினைசெயும்‌ திண்குறவர்‌ ஞிமிறரும்‌ தும்பிரச 
விடுவதங்‌ கொண்டு விளைசெந்‌ 

தினையுமென்‌ பிண்டிசனை உகுநெய்கொண் டுணடுபுகழ்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலையே. 3 


4. பிறர்வரும்‌ தும்பொய்கொலை களவுநண்‌ பெண்கணசை 
பொருள்‌ தினம்‌ தின்ற பிரசம்‌ 
நறவருங்‌ கங்கலுண லறவகண்‌ பின்‌ நிடைவ 
நவையுஞ்‌ சென்ற வனிடம்‌ 


வையை பப பபப ப ட 
்‌ சென்னையிலுள்ள “ஜைன கிரந்த நிலையம்‌” வெளியிட்டுள்ள தோத்திரத்‌ 

திரட்டு நூலிலிருந்து தெரிந்துதொகுக்கப்பட்டது. பாடல்களின்‌ அமைப்பிற்கேற்ப 

வேண்டும்‌ திருத்தங்கள்‌ செய்யப்பட்டுள்ளன. - 


திருகறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 


குறவரும்‌ சிங்கமுதல்‌ கொடுவிலங்‌ கும்பல 
கொலைதவிர்க்‌ தங்கண்‌ மரபிற்‌ 

சிறகர்வண்‌ டும்பிரசம்‌ நுகர வஞ்சும்பெரிய 
திருநறுங்‌ கொண்டை மலையே. 


: குவிகைகொண்‌ டிந்த்ரகர பதிகள்தம்‌ பெண்களொடு 
குறுகவெம்‌ வெம்பந்த வினைவென்‌ (று) 

அவிகைகொண்‌ டம்பொனெயி லதனினெண்‌ பிண்டிநிழல்‌ 
அமரு நம்சம்ப வனிடம்‌ 

கவிகையம்‌ தொங்கல்கிரை கவரிமுந்‌ துங்கொடிகள்‌ 
கனகர்தம்‌ பஞ்ச தரளச்‌ 

சிவிகையன்‌ புந்திதிரு விழவொடெங்‌ கெங்குமிகு 
திருகறுங்‌ கொண்டை மலையே. 


.. குடைகளொன்‌ ந>ொன்‌ றின்மிசை கலைவருண்‌ டெங்குமிகு 
குமுகுமென்‌ பிண்டி நிழலிற்‌ 

படைகளொன்‌ நின்றியிரு வினையெனும்‌ பண்டைமுது 
பகைபுறங கண்ட வனிடம்‌ 

இடரமுங்‌ கும்பரிசு சுடர்விளங்‌ குங்கனகம்‌ 
எனவ ருந்துக்‌ திருவுளத்‌ 

திடதவங்‌ கொண்டுசெறி பவர்கள்தம்‌ சங்கம்வளர்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலையே. 


 வனசபீ டத்துறையும்‌ மணிபதித்‌ தப்ரபையு 
மன்கு டைப்பைங்‌ குயில்களா 

புனையுமென்‌ பிண்டிநிழ லதனினின்‌ றன்புபுரி 
புனிதனம்‌ பொற்ச யிலமாம்‌ 

பன்கநஞ்‌ சின்கொடுமை கிருதர்சங்‌ கந்துழசை 
படைகொடும்‌ துங்க .விறல்வேள்‌ 

தினகரன்‌ பைம்புரவி இரதமண்‌ டும்பெரிய 
திருநறுங்‌ கொண்டை மலையே, 


. மகரமுன்‌ கொண்டகொடி மதனன்‌ னபைந்தனுனை 
மடியவன்‌ வந்த சயிலம்‌ 

குகரவைந்‌ தின்கிரியை சரியவன்‌ றன்றுலகு 
சகல முங்கண்‌ டவனிடம்‌ 

மகருவும்‌ சந்தனமும்‌ மணிநெடுஞ்‌ சண்பகமும்‌ 
அவைகளும்‌ துன்று சிமையச்‌ 

சிகரமெங்‌ குங்குமரி யறியவன்‌ கொண்டபுகழ்‌ 
இருநறுங்‌ கொண்டை மலையே. 


. தனகனங்‌ கொண்டுதளர்‌ இடையிளம்‌ பெண்டிரொடு 
சபைவ டந்திண்‌ படையிலா 

அனகவெண்‌ பந்தவினை அறவெறிர்‌ தின்பமுற 
அழுதியம்‌ புஞ்சின னிடம்‌ 

18 


137 


130 


10, 


JL 


Is 


13. 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


கனகமும்‌ துங்ககவ மணிகளும்‌ கண்கள்‌ 
கவங்கதிர்‌ பரந்தும்‌ பரவரும்‌ 

தினகரன்‌ பைம்புரவி பலநிலங்‌ கொண்டுபெயர்‌ 
இருநறுங்‌ கொண்டை மலையே. 


கறுவொடுங்‌ கன்‌ றியெரி கனல்சொரிந்‌ தஞ்சவரு 
கமடன்‌ வஞ்சத்‌ திருவுளத்‌ 

தறிவதொன்‌ றின்றியுல கடையவம்‌ தெண்பொருளும்‌ 
அறியவன்‌ றங்கு சைலம்‌ 

நறியசந்‌ துநீதுகவ மணிகள்‌ சிக்‌ துங்கெடில 
நதியில்‌ முன்சென்று முதுகீர்‌ 

செ றிவில்வம்‌ துக்‌ திநிகர்‌ சினையிளஞ்‌ சங்கம்வளர்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலையே. 


நசைதவிர்க்‌ தைம்புலனு நலியினின்‌ பஞ்சகதி 
நணுக லென்றுக்‌ தவிர்கலீர்‌ 

அசைதரும்‌ துன்பகதி யடைதிரென்‌ றுந்தெரிய 
அருளு கஞ்சம்‌ பவனிடம்‌ 

இசைதருந்‌ தந்திரியின்‌ எதிர்முரன்‌ றங்களைகர்‌ 
இலையம்வம்‌ தென்ற இமையோர்‌ 

திசைதொறும்‌ சென்றுமலர்‌ கொடுவலங்‌ கொண்டொழுகு 
திருகறுங்‌ கொண்டை மலையே. 


2. அப்பர்‌ பதிகம்‌ 


வந்துவந்து பிறந்துழலா மனையும்‌ இல்லை 
மற்றுமினி முலையருந்தா மாந்தர்‌ இல்லை 
சந்ததமும்‌ இப்படியே நாயேன்‌ இந்தச்‌ 
சாகரத்தி லேமூழ்கித்‌ தயங்க லாமோ 
எந்தையே முக்குடைக்கீழ்‌ ஆதி நாதா 
இனியமையும்‌ பிறப்பொழித்‌ தீடேற்ற வேண்டும்‌ 
நந்துலவும்‌ நறுங்கொண்டை அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


கற்றறியேன்‌ கற்றவர்தாள்‌ கழறேன்‌ உன்றன்‌ 
கழலிணைகள்‌ கண்டுகளி கூர்ந்து நாளும்‌ 
சுற்றறியேன்‌ சினலயத்தைப்‌ பொல்லாப்‌ பாவி 
சொற்கிரங்கி நின்செவிக்கே தோற்றக்‌ கண்பார்‌ 
உற்றதுணை உன்னடிக்கே அறன்றான்‌ வீர 
ஓங்குதன்ம தேவதையும்‌ உயரும்‌ மூதூர்‌ 
நற்றமிழ்சேர்‌ நறுங்கொண்டை அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


10 


1 


14. 


த 


16. 


17. 


14, 


திருநறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 


அன்னையுத ரந்தனிலே பத்து மாதம்‌ 
அவதரித்துக்‌ குழவியதா யாளதாகி 
பின்னை மனை பணங்காசு வீடு மாடும்‌ 
பெண்டிருமக்‌ களும்வருத்தப்‌ பேய னா 
என்னையெமன்‌ வந்துபிடித்‌ திழுங்குங்‌ காலை 
என்செய்வேன்‌ எண்குணவெண்‌ சிறப்பு ளானே 
நன்னெ றிசேர்‌ ஈறுங்கொண்டை அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


குலங்களெவ ராகினுமே யவர்பாற்‌ சென்று 
குறைசொல்லி இச்சைசொல்லிக்‌ கரமுங்கூப்பி 
கலங்கிமனம்‌ தள்ளாடித்‌ திரிவேன்‌ தன்னை 
கருத்திலுனை யேநினைக்கக்‌ இருபை பாராய்‌ 
துலங்கியமுக்‌ குடைச்செல்வா சோதி யென்‌ றன்‌ 
துணையேயென்‌ கண்மணியே துயர்தீ ரப்பா 
நலங்களுறு நறுங்கொண்டை அருகா உன்னை 
நம்பினேன்‌ கின்பததீதை நல்கு வாயே. 


கோட்டுமுலை மடமாதர்‌ மாயை யாலே 

கொண்டமயல்‌ மிண்டெழவே கொஞ்ச மாகிக்‌ 
கேட்டவர்கள்‌ இகழ்ந்திடவே பொல்லோன்‌ செய்யுங்‌ 

கிலேசமெனும்‌ பவந்தொலையக்‌ கிருபைகண்‌ பாராய்‌ 
தீட்டியறங்‌ காத்தவனும்‌ வாழும்‌ தன்ம 

தேவதையும்‌ தேவர்களும்‌ செயசெ யென்ன 
சாட்டியசீர்‌ நறுங்கொண்டை அருகா உன்னை 

நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


மானனைய விழிகாட்டி முகத்தைக்‌ காட்டி 
வண்கலச முலைகாட்டி மாலை பூட்டும்‌ 
தேனனைய மொழிமடவார்‌ அல்குற்‌ பாம்பு 
தீண்டிவிட மேறிமிகத்‌ தயங்க லாமோ 
ஓநமோ ஈநமோரகந்‌ தாண மென்றே 
உச்சரித்தே உன்னடிப்பால்‌ உறவே வேண்டும்‌ 
நானிலமெண்‌ நறுங்கொண்டை அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே, 


அயன்சலித்தான்‌ எழுதமுடி யாதா னாகி 
அன்னை யரும்‌ வயிறிளைத்தார்‌ அடியேன்‌ சாலப்‌ 
பயமுறத்தான்‌ பிறந்துபிறக்‌ தலுத்தேன்‌ என்‌ றன்‌ 
பரிதாபம்‌ பார்க்கவன்‌ றன்‌ பரமே யன்றோ 
செயமுறவே யாவர்க்கும்‌ பிண்டி நீழல்‌ 
சினபதியே தேவர்கள்பா ரீச நாதா 
கயமுறவே நறுங்கொண்டை அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


139 


140 


id 


20. 


al 


சீக்‌, 


A 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


இன்மையிலும்‌ தவம்புரியாப்‌ பொல்லா மூடன்‌ 
ஏ ற்கமனம்‌ பொருந்துமிடம்‌ பொருந்தாய்‌ இன்ன 
கன்மன்வெகு துட்டன்‌ ௮ றி வில்லாக்‌ கோழை 
கன்னியர்மேல்‌ ஆசையுறுங்‌ கபட னேனும்‌ 
தன்மமுனக்‌ கேபரங்காண்‌ காரும்‌ பூவும்‌ 
சற்றுமண மில்லாத தயவு போல 
நன்மைசெறி நறுங்கொண்ட அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


கட்டளைசேர்‌ சமயமோ ராறும்‌ தானாய்க்‌ 
கலந்தறிய சமயமதில்‌ மேல தாகும்‌ 

இட்டமுட னேயிருர்தே அறமே கூர்த௩்‌(து) 
எட்டாத தத்துவனே ஏக நாதா 

வட்டமணி முக்குடையாய்‌ மாசி லாதாய்‌ 
வானவர்கள்‌ தொழுதேத்தும்‌ வண்மையானே 

நட்டணைசேர்‌ நறுங்கொண்ட அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


ஏற்றரிய பதத்தானே இனிய சோதி 
யாவரையும்‌ கிருபைசெய்து ரட்சிப்‌ பானே 
மாற்றரிய என்பிறவி துரத்தக்‌ கண்ட 
மன்னவனே கருணைபொழி வடிவுள்‌ ளானே 
சாற்றரிய விருத்தமோர்‌ பத்தும்‌ சொன்னேன்‌ 
தயவுபுரிர்‌ தெனையாளத்‌ தன்மங்‌ கண்டாய்‌ 
நாற்றியசீர்‌ நறுங்கொண்டை அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


சொல்லியலை யானறியேன்‌ முன்னாள்‌ செய்த 
தொழுதலுமோர்‌ சொப்பனத்தே தோன்றிப்‌ பண்பாய்‌ 
அல்லலறுத்‌ தாட்கொண்ட தேவ னாகும்‌ 
அறங்காத்த நாயகர்தம்‌ அருளி னாலே 
வல்லியரு மலைகா வலஞ்சொற்‌ பத்தும்‌ 
மருப்பொதியு மாலையதாய்‌ மகிழ வேண்டும்‌ 
நல்லியல்சேர்‌ நறுங்கொண்டை அருகா உன்னை 
நம்பினேன்‌ நின்பதத்தை நல்கு வாயே. 


ஏ. சம்பந்தர்‌ பதிகம்‌ 


[கக்க கச 





சோதி மூன்றினுள்‌ எழுதரு துகளறு சோதி 

துளங்க வெந்துயர்‌ களைந்திடும்‌ வளங்கெழு துணையே 
காதி வெவ்வினைப்‌ புறங்கண்ட கருணையங்‌ கடலே 

கடலின்‌ மேல்வரும்‌ கருங்கடல்‌ வண்ணவொண்‌ கதிரே 


10 


27 


லி, 


26. 


28, 


திருநறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 14] 


போதி நாதனே பூரண ஆரணத்‌ தலைவா 
பொங்கு சாமரை மாருதத்‌ துடனெழும்‌ புயலே 
ஆதி யேதிரு நறுங்‌ கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி மேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. 1 


பண்ண வாமுதற்‌ பரமனே பரமகே வலியே 
பாப நாசனே மூவர்‌ நாயக முதற்கொழுந்தே 
எண்ண வாவியெண்‌ குணங்களுக்‌ கறைவனே இறைவா 
எங்கள்‌ நாயகனே சிங்கவா கனத்தினி திருந்தே 
கண்ணு ளேவருங்‌ கடவுளே சுடருளே மயங்கிக்‌ 
கலங்கு நாயினேன்‌ கடைப்பிடி பிடித்தகைப்‌ பொருளே 
அண்ண லேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. 2 


முத்தனே முதற்பொரு ளைந்தையும்‌ அருளிய முதலே 
முதலு மீறுமொன்‌ நின்றியே முளைத்ததோர்‌ முளையே 
சித்த னேதிரு மயிலையில்‌ நின்றதோர்‌ தெளிவே 
தீப நாயகா மேற்றிசைத்‌ தொழுததோர்‌ தேனே 
பத்தனே தொழவெளி வந்த வெளிமுதற்‌ பரப்பே 
பறம்பை மாநகர்க்‌ குடதிசைப்‌ பச்சைமா மலையே 
அத்த னேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. 3 


மெய்ய னேபரம்‌ தகண்டமும்‌ விரிர்தபே ரொளியே 
வீத ராகனே நாதனே விமலவச்‌ சுதனே 
உய்ய னேசம்‌ பந்தனுக்‌ கருளிய ஒப்பே 
ஒப்பி லாததோ ரொப்புடை ஒளிமணிச்‌ சுடரே 
கைய னேபரம்‌ தறநெறி காட்டிய கணக்கே 
கால காலனே மூலமர்‌ திரமுதற்‌ பொருளே 
அய்ய னேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. 4 


விரைசெய்‌ நாண்மலர்‌ மேல்வரும்‌ வேந்தனே வேந்தா 
வேந்த பாந்தளப்‌ பணமிழல்‌ அமர்ந்தவே தியனே 
பரசு நேரென வருவினைப்‌ பகைவனே சுகதா 
பரம கேவலி பாரீச நாதனே வீரா 
பிரச நாண்மலர்ப்‌ பிண்டியிற்‌ கண்டபே ரமுதே 
பிறங்கு பேரொளிக்‌ கேவலத்‌ தரசியைப்‌ பிரியா 
அரச னேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ நருளே, 


ரு 


துறைவ னேமுறை மறைபொறி கடந்ததோ ரறிவே 
கருதி யாவையுங்‌ கருதிய ஒருபொருட்‌ சொல்லால்‌ 

உறைவ னேமனத்‌ துள்ளுறை கின்றதோர்‌ உணர்வே ட்‌ 
ஒருபொ ருட்டிறத்‌ துண்மையும்‌ இன்மையும்‌ உரைத்தாய 


142 


2d. 


30. 


21s 


32. 


33. 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


நிறைவ னேவெண்‌ கதிரொளி நிலவிய நிலவே 
நித்த னேகரு மப்புறங்‌ கண்டதோர்‌ நிருபா 
அறவ னேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. 6 


கமலவா கனனே வேதமெய்ப்‌ பொருள றி கருத்தே 
கருத்து மைந்துகை காட்டிய திக்குடைக்‌ கனியே 
விமல மூர்த்தியே வேந்தவெவ்‌ வினைவிழ வெறிந்த 
வொண்மணிச்‌ சுடரே தெள்ளுமா மணியொளி விளக்கே 
எம்மலம்‌ யாவையுங்‌ கழுவிய பொழிதரு புனலே 
எழுமி யாழகத்‌ தின்பனே யன்பருக்‌ கெளியாய்‌ 
அமல னேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. ள்‌ 


கனக மூவெயிற்‌ பிறந்த தோர்கரும்‌ பேயக்‌ 
கரும்பிற்‌ கட்டியே கட்டியுட்‌ பிறங்குசர்க்‌ கரையே 
சனக மேல்விரிந்‌ தோங்கிய சிகரமால்‌ வரையே 
தெரிந்த மாமுர செனத்தரு திருமொழிச்‌ சினனே 
எனக மேபுகுக்‌ திடர்கெடுத்‌ திடும்படிக்‌ கினியா 
இனிலு மாற்றலிற்‌ பணிகொளு மீசனே நேசா 
அனக னேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே 8 


பொறிக டந்ததோர்‌ போகமே புண்ணிய உருவே 

புண்ணி யககதி நண்ணியிற்‌ கண்டதோர்‌ பொழிப்பே 
எறிய மேல்வருங்‌ கமடனுக்‌ கருளிய வேந்தே 

எந்தை தந்தையென்‌ றிமையவர்‌ தொழவிருக்‌ தவனே 
குறியசம்‌ பந்த னெஞ்சினுட்‌ கோயில்கொண்‌ டவனே 

கொண்ட லேகருணக்‌ குன்றனே யென்றன்‌ நாயகனே 
அறிவ னேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 

அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. 9 


பருக நின்றுகின்‌ பதந்தர நிகழ்ந்தபே ரமுதே 
பச்சை மேருவே கச்சுறு பிறவியங்‌ கடலுள்‌ 
வருக நேரென வருமொரு வங்கமே யென்றன்‌ 
மனத்து ளேபுகும்‌ தகங்குளிர்‌ வெய்திய மருந்தே 
பெருக நீடியான்‌ முன் பிறந்‌ இிறந்ததற் கிரங்கிப்‌ 
பின்னையென்‌ னகத்தி னின்னலம்‌ பொருந்திய பிரானே 
அருக னேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி யேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. 10 


சோதி யேமுதற்‌ பரமனே பண்ணவர்‌ துணைவா 
துய்ய வந்தர மேல்வரு மெய்யனே புனிதா 

வேத னேன்‌ னிருபதம்‌ விளங்கிய விமலா 
விரைசெய்‌ காண்மலர்‌ பரித்திட மேல்நடர்‌ தவனே 


34, 


33, 


30. 


த 


36. 


39. 


திருகறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 143 


காதி யாகிய நால்வினை கடிந்தநற்‌ றவனே 
கனக மூவெயிற்‌ கடந்ததோர்‌ கமலவா கனனே 
ஆதி யேதிரு நறுங்கொண்டை வடதிரு மலைமேல்‌ 
அப்ப னேயடி மேனையும்‌ அஞ்சலென்‌ றருளே. 11 


4. அப்பாண்டைநாதர்‌ பஞ்சகம்‌ 


குற்றங்க ளில்லான்‌ குணத்தால்‌ நிறைந்தான்‌ குணத்தால்‌ 
மற்றிந்த வைய மளந்தான்‌ வைய நின்றபெற்றி 


முற்று முரைத்தான்‌ உரையீ ரொன்ப தாய்த்தோன்றான்‌ 


செற்றங்கள்‌ தீர்ப்பான்‌ விமலன்‌ சரண்சென்னி வைத்தேன்‌. 17 


கண்டேன்‌ திருகறுங்‌ கொண்டையின்‌ மேலொரு காரணத்தால்‌ 
கண்டேன்‌ கனக திருமதில்‌ கோபுரங்‌ கோயில்தனைக்‌ 

கண்டேன்‌ மனத்தினி லப்பாண்டை நாதரென்‌ கர்த்தரடி 
கண்டேன்‌ இடரதனை விண்டேன்‌ என்றன்‌ கருத்துள்ளமே. 2 


எப்போது முனைமற வாதிருக்‌ கவென்‌ னெஞ்சு தனில்‌ 

ஒப்பாரும்‌ பிண்டி நீழ லுழைம்திடுஞ்‌ சிரேசுவரனே 

மெப்பாக என்றன்‌ வினைதனைத்‌ தீர்த்துமான்‌ வீடுசேர 

தப்பா வரமருள்‌ ௮ப்பாண்டை நாத தயாபரனே. 3 


நீதான்‌ துணையன்‌ றி வேறுமுண்‌ டோவிந்த நீணிலத்தில்‌ 

ஆதார மாக அரும்பொரு ளேயண்ட ரண்டமெலாம்‌ 

தாதாவே உன்றன்‌ திருகறுங்‌ கொண்டை தழைக்கவந்த 

நாதா அறம்பொழி வேதா எனக்கின்பம்‌ நல்குவையே. ச்‌ 


சிரா யவிருங்‌ கமலத்தின்‌ மீதுதிரு முக்குடைக்கீழ்‌ 

வீரா எனது வினைதீர்த்துச்‌ செல்வம்‌ விளங்கிடவே 

காரார்‌ நறுங்கொண்டை காவலனே எனக்குன்‌ கமலமலரச்‌ 

தாரா யருளுடன்‌ அப்பாண்டை காத தயாபரனே. 3 


௪. பாரீசகாதர்‌ சரணப்‌ பதிகம்‌ 


௮ச்சுதா வமலா வருகா சரணம்‌ 
அருந்தவக்‌ கடலே அறிவா சரணம்‌ 
இச்சித்‌ தவர்மனத்‌ திருப்பாய்‌ சரணம்‌ 
எழிலார்‌ மதில்மூன்‌ றுடையாய்‌ சரணம்‌ 
நச்சர வணைநிழ லானே சரணம்‌ 
நவைபல நீக்கிய நாதா சரணம்‌ 
பச்சை மலைமா தவனே சாணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌, 1 


144 அப்பாண்டைநாதர்‌ உலா 


40. கொங்கலர்‌ பிண்டி வாமா சரணம்‌ 
குலவிய சிங்க வணையாய்‌ சரணம்‌ 
திங்க எனையமுக்‌ குடையாய்‌ சரணம்‌ 
திருந்திய வெழில்சா மரையாய்‌ சரணம்‌ 
பொங்கிய தோர்துக்‌ துபியாய்‌ சரணம்‌ 
பூமலர்‌ மாரிமண்‌ டலத்தாய்‌ சரணம்‌ 
பங்கய மலர்மேல்‌ வருவாய்‌ சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌. 


41. தண்ணமை கமல வாகா சரணம்‌ 
தருமமா தவனே தலைவா சரணம்‌ 
விண்ணுல்‌ கோர்தொழ வருவாய்‌ சரணம்‌ 
்‌ வீரிய வமலா விமலா சரணம்‌ 
புண்ணிய வாகா புனிதா சரணம்‌ 
பூணணி புனையா தவனே சரணம்‌ 
பண்ணல னேமுதற்‌ பரமா சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌. 


42. கன்னவிற் காமனைக்‌ கடிந்தாய்‌ சரணம்‌ 

கதிநான்‌ கினையுங்‌ கடந்தாய்‌ சரணம்‌ 

மன்னிய நற்குண வாமா சரணம்‌ 
மாதவா வரதா மாலே சரணம்‌ 

பொன்னெயில்‌ வட்டப்‌ பொருளே சரணம்‌ 
போதி நாதா பூரணா சரணம்‌ 

பன்னிரு கணந்தொழ வருவாய்‌ சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌. 


43, இதமே யெவர்க்கு முரைப்பாய்‌ சரணம்‌ 
இமையவ ரேதொழ வருவாய்‌ சரணம்‌ 
கதமும்‌ மதமும்‌ கடிந்தாய்‌ சரணம்‌ 
கமலத்தின்‌ மீது நடநீதாய்‌ சரணம்‌ 
ததியைம்‌ பொறியைத்‌ தவிர்ந்தாய்‌ சரணம்‌ 
தரணியில்‌ தருமம்‌ உரைத்தாய்‌ சரணம்‌ 
பதுமை பரனே பரமா சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌. 


44, விஞ்சலர்‌ பிண்டி விமலா சரணம்‌ 
மிகவுல கோர்தொழ வருவாய்‌ சரணம்‌ 
கஞ்சத்‌ தலரில்‌ வருவாய்‌ சரணம்‌ 
கருணா கரனே கமலா சரணம்‌ 
நெஞ்சத்‌ தவர்கள்‌ நினைவே சரணம்‌ 
நித்தா நிமலா அமலா சரணம்‌ 
பஞ்சக்‌ கரத்தைப்‌ பதித்தாய்‌ சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌. 


45, 


46, 


47, 


40. 


49, 


திருநறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 145 


முருகார்‌ அசோக நிழலாய்‌ சரணம்‌ 
முனிக்கண மேத்தும்‌ முனிவா சரணம்‌ 
பெருமா தவங்கள்‌ புரிந்தாய்‌ சரணம்‌ 
பேரா யிரத்தெட்‌ டுடையாய்‌ சரணம்‌ 
பொருமா ரனைப்போர்‌ தவிர்த்தாய்‌ சரணம்‌ 
பொன்னெயில்‌ மன்னிய புங்கவ சரணம்‌ 
பரிமா கமலப்‌ பதத்தாய்‌ சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌. ச்‌ 


அத்தனே யென்னை யாளீர்‌ சரணம்‌ 
ஆதி பகவா அருளே சரணம்‌ 
முத்தனே முவ்வுல களந்தாய்‌ சரணம்‌ 
முத்தியை அளிக்கும்‌ முதல்வா சரணம்‌ 
சித்தனே பத்தர்கள்‌ செல்வா சரணம்‌ 
தேவா இபனே தேவா சரணம்‌ 
பத்தர்க ளேதொழ வருவாய்‌ சாணம்‌ 
பாரிச நாதா சரணம்‌ சரணம்‌. கி 


அரமென எண்வினை யரிந்தாய்‌ சரணம்‌ 
அரவின்‌ நீழலில்‌ அமர்ந்தாய்‌ சரணம்‌ 
தரமெனும்‌ சதுர்க்கதி தவிர்க்தாய்‌ சரணம்‌ 
தயவே மிகவு முடையாய்‌ சரணம்‌ 
விரகக்‌ காமனை வென்றாய்‌ சரணம்‌ 
வேதமோர்‌ நான்கும்‌ விதித்தாய்‌ சரணம்‌ 
பரமா கமங்கள்‌ பகர்ந்தாய்‌ சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌. * 


அடியார்‌ மனத்தில்‌ அமர்ந்தாய்‌ சரணம்‌ 
அணியாடை யணியா அழகா சரணம்‌ 
கொடிசேர்‌ மதிற்கோ புரத்தாய்‌ சரணம்‌ 
கொல்லா வதமீந்த கோவே சரணம்‌ 
கடிமா மலர்மேல்‌ கருத்தே சரணம்‌ 
காமாதி வினவென்ற கருணா சரணம்‌ 
படியே முலகும்‌ பகர்ந்தாய்‌ சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌, 20 


மஞ்சாரும்‌ பிண்டிகீகீழ்‌ வாமா சரணம்‌ 
மாமுனி போற்றிடும்‌ வரதா சரணம்‌ 
எஞ்சா மதிக்குடை எழிலாய்‌ சரணம்‌ 
எனை யாளு மீசா இறைவா சரணம்‌ 
நஞ்சார்‌ பணிநிழல்‌ காதா சரணம்‌ 
நளின மலர்த்தேர்‌ நான்முகா சரணம்‌ 
பஞ்சாட்‌ சரமீந்த பரனே சரணம்‌ 
பாரீச நாதா சரணம்‌ சரணம்‌. 11 
19 


146 


50, 


31. 


22 


29. 


௮4, 


232 


20. 


ro 


38. 


அப்பாண்டைநாதர்‌ உலா 
6. சரணப்‌ பத்து 


முத்தொளி முக்குடையாய்‌ மூவுல காஞடையாய்‌ 
உத்தம னேயருகா உன்பத மேசரணம்‌ 

தத்துவ னேயெனையாள்‌ சங்கர னேவினையைக்‌ 
கொத்தற வென்‌ றவனே கொற்றவ னேசரணம்‌. 


௩ 


ஆதிப னேயமலா அச்சுத னேயருகா 

சோ திகொள்‌ மூவெயிலாய்‌ சுந்தர னேசரணம்‌ 
வேதிய னேயமலா விண்ணவ னேவிமலா 
தாதணி பிண்டிநிழற்‌ சங்கர னேசரணம்‌. 


சூரியர்‌ கோடியுடன்‌ சூழ்வளர்‌ போலொளியாய்‌ 
வீரிய னேயசிதா வித்தக னேசரணம்‌ 

ஆரிய னேயசலா அங்கண னேயருகா 

நாரியு டன்புணரா நல்லவ னேசரணம்‌. 


பண்ணவ னேபரமா பற்றற்ற மாதவர்தம்‌ 
கண்ணவ னேசரணம்‌ கற்றவ னேசரணம்‌ 
விண்ணவ னேமுனைவா வித்தக னேயடியேன்‌ 
எண்ணவ னேசுமதி எம்பெரு மான்சரணம்‌. 


சாரண னேதலைவா சந்திர மண்டலனே 
நாரண னேயரனே நான்முக னேசரணம்‌ 
பூரண னேயுனிதா புண்ணிய னேயருளின்‌ 
காரண னேசரணம்‌ கற்பக னேசரணம்‌, 


தூய கனாவினலஞ்‌ சொல்லுநர்‌ போற்சமயப்‌ 
பேயர்‌ கனாவிலெனைப்‌ பித்தவ னேசரணம்‌ 
தாயர்‌ போலிருதாள்‌ தந்தெனை ஆளுடையாய்‌ 
நாயக தீபையில்வாழ்‌ நான்முக னேசரணம்‌: 


நற்றவ னேவரதா நான்மறை யாய்வினையைச்‌ 
செற்றவ னேதிலதா சீதள னேசரணம்‌ 
கொற்றவ னேகுணவக்‌ குன்றவ னேசரணம்‌ 
கற்றவ னேமுழுதுங்‌ கண்டவ னேசரணம்‌. 


மந்தர மாமலைமேல்‌ வானவர்‌ வந்துதொழச்‌ 
சுந்தர மாமலையே சுவவித னேசரணம்‌ 
தந்தையர்‌ தாயரெனத்‌ தந்தரு ளின்னமுதைச்‌ 
சிந்தைசெய்‌ தரப்சரணம்‌ தீபையு ளாய்சரணம்‌. 


அங்கண னேயபயா அம்புய வாகனனே 
புங்கவ னேபதுமா பொன்னெயி லாய்சரணம்‌ 
சங்கர னே தலைவா சம்பவ னேதருமா 
கொங்கலச்‌ பிண்டிகிழற்‌ குணதர னேசரணம்‌. 


2. 


60. 


6]. 


62. 


திருநறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 


ஆதி முதற்பரதற்‌ கன்று விசும்பரசன்‌ 

சேதிய மின்றுறல்கச்‌ சிந்தைசெய்‌ தாய்சரணம்‌ 
கோதில்‌ குணக்கடலே கொற்றவ னேதீபை 
காத்‌ மனத்துறையும்‌ நாயக னேசரணம்‌, 


7. மந்திரப்‌ பத்து 


பெருகுநாண்‌ மதிபோல்‌ நிலவுமுக்‌ குடையாய்‌ 
பிழைபடா நெறியாய்‌ பிறவிவேர்க்‌ குறவாய்‌ 
முருகுலா மலர்மேல்‌ வருதிகம்‌ பரனே 
முடிவிலா முடிவே முனிவுதீர்‌ முனியே 
பருகுபா லெனவே இனியவாய்‌ மொழியாய்‌ 
பரவுவா ரூறவே பரமமென்‌ பரனே 
அருகனே யடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவக்‌ திடுகாள்‌ மொழியுமக்‌ திரமே. 


மூதீதனே அத்தியோ ரைந்தெனப்‌ புகல்வாப்‌ 
மூவகைப்‌ பகையும்‌ போகவென்‌ றவனே 
புத்தனே புனிதா போதிவா னவனே 
பொங்குசா மரையாய்‌ புங்கவா பொருளே 
சித்தனே சிவனே இிசைமுகத்‌ தவனே 
தேடுவார்‌ தனமே தீயை நாயகனே 
அத்தனே யடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவந்‌ திடுகாள்‌ மொழியுமந்‌ தரமே. 


புண்ணியா சினனே பொன்னேயிற்‌ இறைவா 
பூரண பகவா புட்பவா கனனே 
பண்ணவா மயிலா புரியுளாய்‌ அயல்வாழ்‌ 
பஞ்சபா தகர்தம்‌ பகையைவென்‌ றவனே 
விண்ணவா அறிவா குறைவிலா நிறைவா 
வித்தகா சுந்தரா முத்திரா யகனே 
அண்ணலே யடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவக்‌ திடுகாள்‌ மொழியுமம்‌ திரமே. 


கச்சுலா முலையார்‌ அமுதவா யுதவும்‌ , 
கன்னலார்‌ மொழியார்‌ மின்னுலா மிடையார்‌ 
மைச்சுலா விழியார்‌ வீடுபட்‌ டுழையா 
மைந்தனே மதவேள்‌ அஞ்சவென்‌ றவனே 
கச்சரா நிழலாய்‌ பச்சைமா மலையே 
நாதனே பழிதீர்‌ வேதநா யகனே 
அச்சுதா அடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவக்‌ திடுநாள்‌ மொழியுமக்‌ திரமே. 


147 


10 


146 அப்பாண்டைநாதர்‌ உலா 


64, துறவனே பதினெண்‌ பாடையாய்‌ விரியும்‌ 
துய்யதோர்‌ மொழியாய்‌ சுந்தரா தொழுவார்‌ 
உறவனே ஒளியே சினவரா வினைதீர்‌ 
ஒருவனே திருமார்‌ புறையுமா லுடையாப்‌ 
இறைவனே சனகா புரிவிடா துறைவாய்‌ 
எங்கள்‌ நாயகனே என்னையா ளுடையாய்‌ 
அறவனே அடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவநக்‌ திடுகாள்‌ மொழியுமம்‌ திரமே. 


65, செய்யதா மரைமேல்‌ அமரர்தாள்‌ பணியத்‌ 
தேருலா வருவாய்‌ சிவகதிக்‌ கரசே 
வெய்யதீ வினையின்‌ தொகையெலாம்‌ அழிந்து 
வீழவென்‌ றவனே வீடுசேர்‌ மொழியாய்‌ 
பையரா நிழலாய்‌ சாரணர்க்‌ கிறையே 
பாப நாசனே பங்கயத்‌ துறைவாய்‌ 
ஐயனே அடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவக்‌ திடுகாள்‌ மொழியும்‌ தரமே. 


66. சோதியார்‌ மலராய்‌ பிண்டிநீ ழலின்வாழ்‌ 
தொண்டர்தம்‌ துணையே சூழ்புறக்‌ குடியாய்‌ 
ஓதியாய்‌ மறையின்‌ றுலகெலாம்‌ உணர்வாய்‌ 
உண்டுமில்‌ லையுமென்‌ றுரைசெயும்‌ பெரியாய்‌ 
வேதியா தரும சக்கரா விகிர்தா 
வெங்கொலை பழுதில்‌ சிங்கவா கனனே 
அதியே அடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவம்‌ திடுநாள்‌ மொழியுமந்‌ தரமே. 


67. செப்பரு முனதுகற்‌ குணமோ ரெட்டும்‌ 
திகழ்தரும்‌ பெயர்தான்‌ ஆயிரத்‌ தெட்டும்‌ 
தப்பிலா தவனே என்‌ றுமேழ்‌ பதிக்கும்‌ 
தலைமையா யுடையாய்‌ தருமசா ரணனே 
ஒப்பிலா மணியே பொருள்களா றிவையென்‌ 
றுரைசெய்தா ரிமையோர்‌ விரைகொள்பூ மழையாய்‌ 
ஐயனே அடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவம்‌ திடுநாள்‌ மொழியுமந்‌ தரமே. 


68. விரையார்‌ கமலத்‌ தேரின்மேல்‌ வருவாய்‌ 

மின்னிலங்‌ கொளிசேர்‌ வலையமார்‌ விமலா 

வாரிவாய்‌ வருவாய்‌ அமுதமைம்‌ துடையாய்‌ 
மறுவி லாவற வாழியர்‌ தணணே / 

சூரியர்‌ மதிபோல்‌ தண்ணளிக்‌ கடலே 
சுடருமூ வொளியாய்‌ சுருதிமூன்‌ றுடையாய்‌ 

ஆரியா அடியேன்‌ அபயமென்‌ பதுகாண்‌ 
அழியவம்‌ திடுமாள்‌ மொழியுமம்‌ தரமே. 


69. 


71. 


2, 


73, 


இருகறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 


அற்புத மாமென்‌ றசமடித்‌ தழலின்‌ 
அந்தணர்‌ கூடி மந்திர மோதித்‌ 
தர்ப்பைகள்‌ இட்டுத்‌ தசைகளைத்‌ தின்னும்‌ 
தயவிலா வேத மலவென மொழிவாய்‌ 
புட்பவா கனனே பொன்னெயிற்‌ கிறைவா 
பூரணப்‌ பொருளே போதிமா மணியே 
அற்புதா அடியேன்‌ அபயமென பதுகாண்‌ 
அழியவம்‌ திடுகள்‌ மொழியுமம்‌ திரமே. 


8. பணவரங்கப்‌ பத்து 


தீருமென்‌ நிடுபல மருந்தினும்‌ தீர்தலன்‌ றி 
பொய்கூர்தல்‌ கண்டுகொண்‌ 
டியாரு மென்கணின்‌ றகல வஞ்சினேன்‌ 
என்னை யாளுமா றிங்க னேகொலோ 
ஊரு மம்புயத்‌ தேறு மாவினை 
உடைய நாதரே யுரக னாடுமிப்‌ 
பாரு மும்பரும்‌ பரவு தீபையுள்‌ 
பரும ணித்துணைப்‌ பணவ ரங்கரே, 


முன்னம்‌ நன்னெறிப்‌ படர்கி லாமையால்‌ 
முடையு டம்பையிக்‌ கிடையி லிட்டகோய்‌ 
இன்ன முஞ்சினம்‌ தணிவ தில்லையால்‌ 
என்னை யாளுமா றிங்ஙன னேகொலோ 
சொன்ன பேரொளி பிறந்து வாழ்தரு 
சோதி மண்டலத்‌ தாதி நாதரே 
பன்னு செந்தமிழ்க்‌ குலவு தீ பையுள்‌ 
பரும ணித்துணைப்‌ பணவ ரங்கரே. 


வந்து மாயவிப்‌ பிறவி நோயெலாம்‌ 
மாற்ற வல்லதோர்‌ வழிமொ ழிந்துநீர்‌ 
இந்த நோய்தணித்‌ தருளு கின்‌ நிலீர்‌ 
என்னை யாளுமா றிங்ங னேகொலோ 
சந்த னடவிப்‌ பொதிய மாமலைத்‌ 
தண்ணென்‌ மாருதத்‌ தவள மல்லிகைப்‌ 
பந்த வாசமுண்‌ டுலவு தீபையுள்‌ 
பரும ணித்துணைப்‌ பணவ ரங்கரே. 


உறவு மன்பருங்‌ களையு மென்னுடற்‌ 
குருவு மாகயா னுடைய தும்மையே 
இறவில்‌ வந்துநின்‌ றஞ்ச லென்கிலீர்‌ 
என்னை யாளுமா றிங்ங னேகொலோ 
நறவ லர்ந்தபைம்‌ பொழில ரங்கெலாம்‌ 
நாகி எம்பசும்‌ தோகை யாடமென்‌ 
பறவை வண்டின மிசைசெய்‌ தீபையுள்‌ 
பரும ணித்துணைப்‌ பணவ ரங்கரே. 


149 


10 


150 அப்பாண்டைநாதர்‌ உலா 


74. கேடு பட்டிட வேக மாகவே 

கெட்ட காலனார்‌ விட்டெ நிந்தவேல்‌ 

ஈடு பட்டுடம்‌ படுதல்‌ அஞ்சினேன்‌ 
என்னை யாளுமா நிங்க னேகொலோ 

கோடு நித்திலச்‌ செம்பொ னாரமும்‌ 
குஞ்ச ரங்களும்‌ குரக தங்களும்‌ 

பாடு முத்தமிழ்‌ பரவு தீபையுள்‌ 
பருமணித்துணைப்‌ பணவ ரங்கரே. 5 


75. ஊன மின்‌ றியே வடிவு காணலால்‌ 

உள்ளு ஞள்ளுதோ றொன்று மில்லையால்‌ 

யானை யுண்டதோர்‌ வெள்ளி லாயினேன்‌ 
என்னை யாளுமா றிங்ங னேகொலோ 

தேன லர்க்குழல்‌ ஈறும டந்தைமார்‌ 
திலத பங்கயச்‌ சேய ரிக்கணார்‌ 

பான லந்தடங்‌ குலவு தீபையுள்‌ 
பரும ணித்துணைப்‌ பணவ ரங்கரே. 6 


76. பெருகு காதலங்‌ கிளையு மைந்தரும்‌ 
பெற்ற தாயரும்‌ பெண்டி ருங்கசிந்‌ 
திருக ணீர்சொரிர்‌ இனைய நோயிலிட்‌ 
டென்னை யாளுமா றிங்ங னேகொலோ* 7 


77, முழுமெ யும்பனித்‌ தறிவ ழிந்துகோப்‌ 

முதிய னாகிமிக்‌ கவுமு டங்கினேன்‌ 

எழுமை யும்பிடித்‌ தடிமை கொண்டுநீர்‌ 
என்னை யாளுமா றிங்ங னேகொலோ 

தொழும கன்றலைப்‌ பரவை நாவலஞ்‌ 
சோலை வாழுமித்‌ தொண்ட ருண்கெனத்‌ 

பழும ரம்பழுத்‌ தனைய தீபையுள்‌ 
பரும ணித்துணேப்‌ பணவ ரங்கரே. d 


76. கெட்ட காலனார்‌ கால மின்‌ றியே 
கிளையி ருந்தழக்‌ கிளரு நோயுழன்‌ 
றிட்ட கால்களுங்‌ கையு மாயினேன்‌ 
என்னை யாளுமா றிங்ங னேகொலோ 
வட்ட வாழியில்‌ மன்ன ரெண்ணில்சீர்‌ 
மன்னர்‌ மேல்கொளக்‌ கன்னல்‌ சாமரைப்‌ 
பட்ட யானைதேர்‌ குலவு தீபையுள்‌ 
பரும ணித்துணைப்‌ பணவ ரங்கரே. 9 





அலையை வையை அ அ அ அ அ அபு அ அ அ அ அ ப பபப ப பப ப ப ப 
* பின்னிரண்டடிகள்‌ 75ஆம்‌ பாடலில்‌ காண்குறபடியே இங்கும்‌ உள்ளது. 

எதுகையை நோக்கின்‌ இவை தவராக இங்குப்‌ புகுந்துள்ளமை பெறப்படும்‌. உரிய 

இரண்டடிகள்‌ இப்பாடலில ஏடு எழுதுவாரால்‌ விடப்பட்டுள்ளமை தெளிவாம்‌. 


79. 


80. 


91, 


திருநறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 151 


புரவி ஏழுடன்‌ சுடர்வ லஞ்செயப்‌ 
புவியு றங்கவே புள்ளு மாயுமிவ 


. விரவின்‌ மாலுழன்‌ றனிமை போத்துடன்‌: 


என்னை யாளுமா றிங்ங னேகொலோ 
அரவின்‌ மேலவன்‌ அவிரோ தியான்வாக்‌ 
கரசன்‌ நாவினிற்‌ றுதிகளானவை 
பரவி நாடொறும்‌ பண்கொள்‌ தீபையுள்‌ 
பரும ணித்துணைப்‌ பணவ ரங்கரே. 10 


9. மகாசாத்தய்யா பதிகம்‌ 


திருவழகு முடி தனில்‌ அருகனைத்‌ தரித்ததோர்‌ 
சிங்கார மான முகமும்‌ 
திலதமும்‌ நவரத்ன மாணிக்க வொளியுமுன்‌ 
செவியும்‌ வெண்முல்லை நகையும்‌ 
கருணையுடன்‌ மார்புதனில்‌ முத்துமா லைகளுடன்‌ 
கத்தூரி பரிம ளிப்பும்‌ 
கனகமய மானதோர்‌ அரையிற்‌ பீதாம்பரம்‌ 
கச்சைபொன்‌ குச்சி தொங்கல்‌ 
அருளுடனே யென்‌ றனிட மனமகிழ வேதினம்‌ 
அளித்திடுங்‌ கரத்திற்‌ சென்று 
அலங்கார மாகவே சிலம்புடன்‌ ச தங்கையிட்‌ 
டாடிவரு பாத மழகும்‌ 
திருவடியும்‌ வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
இருகறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 1 


ஆகாச மாகப்‌ பறந்திடும்‌ புரவிகள்‌ 
அனேகங்கள்‌ முன்னே நிற்க 
ஆனையும்‌ ஓட்டையும்‌ நூறுநூறாயிரம்‌ 
அஞ்சலாய்‌ வந்து நிற்க 
ஏராள மாகவே படைமன்னர்‌ ஒருகோடி 
விருதுகள்‌ பிடித்து நிற்க 
வெற்றிபெறு மாலைகள்‌ யுத்தரண வீரர்கள்‌ 
வெதும்பியொரு கோடி நிற்க 
ஏகாந்த மாகவே தேவதும்‌ துபிகளும்‌ 
இன்பசங்‌ கத மோங்க 
ஈரமதி யிரவியும்‌ தீவர்த்தி போலவே 
இருபக்‌ கமும்மி லங்க 
தேவனென வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 4 


152 அப்பாண்டைநாதர்‌ உலா 


82. மத்தளங்‌ கொட்டிவரும்‌ பத்தர்கள்‌ ஒருகோடி 
மல்யுத்‌ தவர்கள்‌ கோடி. 
வல்லயங்‌ கத்திகள்‌ பிடிமன்னர்‌ ஒருகோடி 
மகுடவர்த்‌ தனர்கள்‌ கோடி 
பத்தியுடன்‌ வேதபா ராயணம்‌ பாடிவரும்‌ 
பரிவோர்‌ கள்‌ஒரு கோடியாம்‌ 
பட்டாணி ராவுத்தர்‌ புரவிமேல்‌ ஒருகோடி 
பணிவிடைகள்‌ செய்வர்‌ கோடி 
எத்தனை வீணைகள்‌ தும்புரு நாரதர்‌ 
எடுத்துவா சித்து வரவே 
இரவினிற்‌ பவனிவரும்‌ உன்றனிட மகிமையை 
என்றனாற்‌ சொல்ல வசமோ 
சித்ரமணி வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங் கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே 


83. சிங்கார மாயுனது குன்‌ றதிர நித்தமும்‌ 
திருப்ப ணிகளே செய்யவும்‌ 
தெய்வபரி மளமான பாரிசா தம்மலர்‌ 
சிரசினில்‌ தரித்து வரவும்‌ 
ஐங்காத மாகிலுங்‌ கடுகிவர்‌ தபிடேகம்‌ 
அர்ச்சனை புரிந்து வரவும்‌ 
அன்பினால்‌ நைவேத்தியஞ்‌ செய்துனது பாதத்தை 
௮னுதின்ம்‌ புகழ வைப்பாய்‌ 
கண்காண என்றன்முன்‌ வந்துப்ர சன்னமாய்க்‌ 
கவலை நோய்தனை விலக்கிக்‌ 
கருணையா லென்மனது வேண்டும்வர மேயருள்‌ 
கர்த்தனே யரியர குமரனே 
தெம்பான வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌. 
தேவனே ௮றங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே, 


94, மல்லிகை மாலைகொண்‌ டுன்னுடைய பாதமே 

மறவாமல்‌ பூசை செய்வேன்‌ 

வஞ்சனை பில்லிழுதல்‌ சூனிய மவையெலாம்‌ 
அகன்‌ றி டவடித்‌ தோட்டுவாய்‌ 

சொல்லரிய பாவங்கள்‌ செய்திடினு மேயொரு 

தரண மாய்ப்பறக்‌ கடிப்பாய்‌ 

தொலையாத மாயையில்‌ அலையாமல்‌ உன்பாதம்‌ 
எனக்கு வரமே யருளுவாய்‌ 


திருநறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 153 


கல்லுமன தாய்வரும்‌ அடியவர்கள்‌ நெஞ்சம்‌ 
கரைத்தடிமை கொள்ளு கின்ற 
கர்த்தனே இப்பூமி லோகங்கள்‌ தேசங்கள்‌ 
காவல்‌ காத்தரு ளையனே 
செல்வனெனும்‌ வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுஞ்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 


| 


நித்தமை சுவர்யமாய்‌ சுகமான வாழ்வதாய்‌ 
நீதியாய்த்‌ தர்ம மீவாய்‌ 
நெஞ்சினில்‌ யாவர்க்கும்‌ உபகார குணமதாய்‌ 
நிசமான மொழி யுள்ளதாய்ப்‌ 
புத்தியு மீந்தென்னை இப்பூமி தன்னிலென்‌ 
பிறவி தனைவே ரறுத்துப்‌ 
யெருமையுட னேயிருந்‌ தருளுனது பாதமே 
போற்ற வேவர மருளுவாய்‌ 
பத்தியுட னடியவர்கள்‌ வல்பிணி தொலைத்திடும்‌ 
பாத பூங்கடல்‌ வண்ணனே 
பாவங்க ளானவை அணுகாம லென்றனைப்‌ 
பட்சமாய்க்‌ காத்த ருளுவாய்‌ 
சித்திரவெள்‌ ளானை மீதிலென்‌ கண்முன்‌ வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 6 


தந்தைநீ தாயும்நீ சற்குரு தெய்வம்‌ 
தானென்று நானிருக்கத்‌ 
தயவுவைத்‌ தென்மனத்‌ துயர்தீர்ப்ப தில்லையோ 
சம்பத்‌ தளிப்ப திலையோ 
முந்தியசென்‌ மத்தில்யான்‌ பாவங்கள்‌ செய்தேனோ 
மூட னென்செய்‌ தேனே 
மோசங்க ளானகொலை பாதகம்‌ செய்தேனோ 
மூடனான்‌ வதைசெய்‌ தேனோ 
எந்தவினை செய்யினும்‌ தீர்த்துரட்‌ சித்தென்னை 
ஈடே றவர மருளுவாய்‌ 
எத்தேச காலமு மழியாத பதவியை 
ஈந்தென்‌ னையாட்‌ கொள்ளுவாய்‌ 
இந்தைமகிழ்‌ வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வம்‌ தந்தருள்‌ தேவனே. 7 
20 


154 


07. 


66. 


89. 


அப்பாண்டைகாதர்‌ உலா 


கடல்தனில்‌ வாழ்கின்ற மச்சமதை யெண்ணினும்‌ 
கரை தனில்‌ மணல்‌ எண்ணினும்‌ 
கார்மேக மேபொழியும்‌ மழைத்துளிகள்‌ எண்ணினும்‌ 
கன்னி யர்மனங்‌ காணினும்‌ 
நடமாடுங்‌ காயம்விட்‌ டுயிர்புவியில்‌ பிறவிதனை 
நானிரும்‌ தெண்ண மாட்டேன்‌ 
நாதனே யென்பிறவி வேரறுத்‌ துன்பாதம்‌ 
நல்கி டவர மருளுவாய்‌ 
படநாக மாமணிகள்‌ ஆபரண மாகவே 
பண்புடன்‌ பூண்டிருக்கும்‌ 
பரமனே வரதனே சத்துருசங காரனே 
பராபர மகா தேவனே 
திடமான வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருகறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வந்‌ தந்தருள்‌ தேவனே. 


கையினா லுன்றனைத்‌ தரிசனம்‌ செய்யவே 
கருமங்‌ கள்விட்‌ டோடுமே 
கண்ணிலா மனிதர்கள்‌ உன்னுடைய சன்னிதி 
காண வேகண்‌ விளங்கும்‌ 
பொய்யனாய்க்‌ கால்கை யில்லாத மூடனாய்‌ 
வாழ்ந்துபின்‌ னந்தி யத்தில்‌ 
புண்ணிய மவனுக்குவம்‌ தெய்தியுன்‌ பாதமலர்‌ 
புகழால்‌ நிறைந்த வரமே 
அய்யனே மெய்யனே ஆதியே நீதியே 
அனுதினம்‌ துதிசெய்‌ வித்து 
அன்பினா லுன்றனிட கிருபையால்‌ சொர்க்கத்தில்‌ 
அன்பர்க்கு வாழ்வ ளித்தாய்‌ 
செய்யனே வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்‌ வரு 
திருநறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்கரக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வர்‌ தந்தருள்‌ தேவனே. 


என்னுடய மனத்தினில்‌ நீயிருக்‌ தருள்கின்ற 
இசையான பாடல்‌ பத்தும்‌ 
இன்‌ பமுட னேயிரு யேமசா மத்திலும்‌ 
எதிராளி வந்த போதும்‌ 
பின்னுமொரு நித்திரைகள்‌ தன்னிலும்‌ இப்பாடல்‌ 
போற்றித்‌ துதித்த வர்க்குப்‌ 
பில்லிமுதல்‌ சூனியம்‌ அணுகாமல்‌ விட்டோடிப்‌ 
பெரியவர்க ளாகி வாழ்வார்‌ 


90. 


91. 


92. 


திருகறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 155 


பன்னுதமி ழாலுனைப்‌ பாடிடும்‌ அடியவர்கள்‌ 
பாவங்‌ கள்தனை விலக்கிப்‌ 
பதவிதனில்‌ மேலான கற்கதி யாகவே 
பண்புட னளித்த ருளுவீர்‌ 
தென்னல்தனில்‌ வெள்ளானை மீதிலென்‌ கண்முன்வரும்‌ 
திருகறுங்‌ கொண்டை மலைவாழ்‌ 
தேவனே அறங்காக்கும்‌ ஐயனே மெய்யனே 
செல்வந்‌ தந்தருள்‌ தேவனே. . 10 


10. மகாசாத்தய்யா கட்டளைக்‌ கலித்துறை 


அடியார்க்‌ கெளியன்‌ அறங்காத்த தீர னருகனிட 

படிகாவ லாதிபா வுன்னைகா னிப்போதென்‌ பயமனத்தால்‌ 
வடிவான தீரனை கோலா கலனை வழித்துணைக்குத்‌ 

தடியா யுதனை அனுப்புமை யாமகா சாத்தையனே. | 


அண்டாத பூத பிசாசுகள்‌ சூன்ய மகேக மெல்லாம்‌ 

துண்டாடி ஓட்டி அடித்துத்‌ துரத்தியனல்‌ சுட்டெரிக்கக்‌ 
கொண்டாட மானிடர்‌ செல்வம்‌ தழைக்க வரங்கொடுக்குஞ்‌ 
செண்டாயுதா திருகறுங்‌ கொண்டை மேவிய சேவகனே. 2 


11. அருகர்‌ சிக்து* 


ஆலயம்‌ தன்னிலே சேத்திரபா லகர்முதல்‌ 
ஐம்பத்து நான்கு படியும்‌ 
அழகுபர மேஸ்துஸ்‌ தூபிபத்துப்‌ படிகளும்‌ 
அமர்ந்த திருமுனி வாசமும்‌ 
கலைவாணி நிலைபெற்ற காவனற்‌ கால்களும்‌ 
காட்சி பெறவே யோங்கும்‌ 
அழக மாமண்‌ டபமும்‌ 
கணமூன்‌ றொருபடி முதல்‌ 
தலைகொண்ட சித்ரகூ டத்திற்கு நேராக 
சினசந்த்ர நாத சுவாமி 
திருமரு மாளிகை அருகசின நாதரிட 
சேர்வப்‌ பிரகாச ஒளியும்‌ 
சதுர்முக ப்ரம்மயட்‌ சேந்திரர்‌ நித்ய 
கல்யாண யோக நிர்மல மானகுண 
அப்பாண்டை காதரிட நீதியாய்‌ 
வளர்ந்த மலையே. A 


Ee 
* சென்னை திகம்பர சினாலய அருச்சகர்‌ திரு, ஜே. சக்கரவர்த்தி என்பார்‌ தாம்‌ 
செவிவழிக்‌ கேட்டபடி எழுதியுதவியது. 


156 அப்பாண்டைநாதர்‌ உலா 


93 கானகம்‌ தன்னிலே வேடன்முன்‌ னாளிலே 
கபிலைக்‌ கிழங்கு தேடிக்‌ 
கண்டந்த மாமலைகள்‌ மீதுதனி ஏறியே 
கர்த்தனென்றறி யாமலே 
கானில்‌ கிழங்கி றுக்கத்‌ தேங்கருகு 
வேடனும்‌ தேவியரும்‌ தானும்ாாய்த்‌ 
தெளிவாய்க்‌ கிழங்கு கல்ல 
பானு சதகோடி ப்ரகாச வொளி போலவே 
படக்கண்டு ஒளிம யங்கிப்‌ 
பரபரப்‌ பாகவே அப்பனென்‌ றவன்கூற 
பரவிழி யளித்த பரனே 
தாணுவாய்‌ நின்றிடும்‌ செண்டலங்‌ காரர்‌எனும்‌ 
உக்ரமாய்‌ சாத்தய்யரே 
அண்டர்புகழ்‌ தொண்டர்மகிழ்‌ எண்டிசையும்‌ பேர்பெற்ற 
அப்பாண்டை நா தக்‌ கடவுளே. 


94, ஆதி யையன்‌ என்னும்‌ அருகனே 
உந்தனை தீ தானே சிந்தையில்‌ நானே 
அனுதினச்‌ துதித்தேன்‌ ஐயனே 
அமரர்‌ புகழ்திருகறுங்‌ குன்றமதில்‌ 
அமர்க்ததொர்‌ ஆலய மாமதனில்‌ 
அன்பர்‌ புகழ்ந்திடும்‌ வாசனே 
அப்பாண்டை நேசன்‌ மிகவு லாசன்‌ 
அன்பரைக்‌ காத்திடும்‌ சினேசன்‌ 
கபிலைக்‌ கிழங்குக்‌ காகமலை பார்க்க 
அவலைத்‌ தீர்க்கக்‌ கிழங்கைப்‌ பேர்க்க 
வேடன்‌ கரத்தின்வாய்க்‌ கட்டாரியால்‌ தாக்க 
கர்த்தனென்‌ றறியாமல்‌ போடவே 
காலின்‌ மேற்படக்‌ கண்கள்‌ மூடவே 
அப்பனே ஐயனே என்மேல்‌ வாதா 
அப்பாண்டை நாதா 
ஆரியன்‌ நீதானென்‌ ஆபத்தைத்‌ தீர்ப்பாய்‌ 
பொற்‌ பாதா. 


35. அப்பொழு தேவேடர்கள்‌ ஊரிற்‌ போய்ச்‌ சொல்ல 
அனைவருஞ்‌ செல்லஅவ்‌ விடத்திற்‌ கல்ல 
ஐயனைக்கண்‌ டெல்லோரும்‌ புல்ல 
அங்கிருந்த வேடர்கள்‌ அடிபணிக்திட 
பொங்கமாய்க்‌ கண்டு சங்கநாதம்‌ முழங்கிடத்‌ 
தக்க நாசரவாத்‌ தியம்‌ பாட 
தேவர்கள்‌ ஆடத்‌ துந்துபிரீட 


திருகறுங்கொண்டைத்‌ தோத்திர மாலை 157 


திரள்திர ளாய்ச்‌ சனங்கள்‌ கொண்டாட 
வனவே டனுக்கு விழியளித்த வாமனே 
விண்ணு ளோர்போற்றும்‌ வேண்டி ரைக்‌ 
காக்கும்‌ புவனே / 
விதவித மாய்ப்‌ பதங்கள்‌ பாடியே 
வேண்டிவந்‌ தேன்‌ உனை நாடியே 
வேறுகதி யாருமே யில்லைசம்‌ சாரமே தொல்லை 
வேண்டி னோரைக்‌ காக்கும்‌ புவனே / 4 


2௦. வீணேப்‌ பெட்டியி லர்மோனியம்‌ பாடத்‌ 

தேவர்கள்‌ ஆடத்‌ துந்துபி நீடத்‌ 

திரட்திர ளாய்ச்‌ சனங்கள்‌ கொண்‌ டாட 
நித்தநித்தம்‌ சங்கீதக்‌ கூட்டமே 

நெஞ்சத்தின்‌ கவலை ஓட்டமே 
பத்தர்‌ கூடிக்‌ கொண்டாடிப்‌ பாடி 

நிருபர்‌ புகழ்‌ அருகர்‌ மேலுயர்‌ 

சிக்துபாடிய நேசமாய்ச்‌ சின்னத்தம்பி தாசனே 
தின மகிழ்ந்‌ தளித்தேன்‌ இதுசாற்றிடத்‌ தானே 
_—ஆதி யையன்‌ என்னும்‌ அருகோனே. 5 


12. சினேந்திர ஞானத்‌ திருப்புகழ்‌* 
இராகம்‌ . கமாஸ்‌] [தாளம்‌ - திரிஸ்ரஜாதி ரூபகம்‌ 


97. பாகுமொழி மாதர்தங்கள்‌ மோகமதி லேமயங்கி 


பாரதன மீதணைந்து மயலாகி 
பாலதர மேவியுண்டு கோலமுட னேதுவண்டு : 
பாரழுவ னாயுழன்று பலநாளும்‌ 
மோகமனை யாளரென்று வாகுசுதர்‌ தாயர்தந்தை 
மூலதன தான்யதொரந்த மெனுமோகம்‌ 
மூடிமய லேபரிந்து ஓடியலை யேசிறந்து 
மூடபல சூதுகந்து முழல்வேனோ 
வேகவினை யேதுறந்த சோகநிழலான வுன்றன்‌ 
வீசுமலர்‌ தாளுகந்து மருளாக 
வீறுபெற வேவழங்கி யாறுதலை யேயிணங்கு 
வேதசரு வேசபஞ்ச பதநாதா 
நாகரிகமான சிங்க வாகணையின்‌ மீதிருந்து 
நாடிபவ மேகடிந்த விறையோனே 
நாலுமறை யேபொதிந்த சாலவொளி ஞான தம்தர 
ஞானநிதி யானகொண்டைப்‌ பெருமாளே. / 


அ அ வ பபப பபப வம பபப யய 
* தேவராஜ முனிவர்‌ பாடியது. இவர்‌ சினாலயங்கள்‌ பலவற்றிற்கும்‌ திருப்புகழ்‌ 


பாடியுள்ளார்‌. இங்கே திருகறுங்கொண்டை பற்றிய பாடல்கள்‌ மட்டும்‌ எடுத்துத்‌ 


தரப்பட்டுள்ளன, 


158 அப்பாண்டைநாதர்‌ உலா 
இராகம்‌ - கமாஸ்‌] [தாளம்‌ - திரிஸ்ரஜாதி ரூபகம்‌ 


98. கலகவிழி மங்கைதன்‌ குலவுமயல்‌ சங்கையின்‌ 


களபமுலை ரண்டையுங்‌ கண்டுமாலாப்‌ 
கடிதுடையு டைந்திடும்‌ துடியிடையி டங்கொளுங்‌ 
கலையுளம கிழ்ந்திடும்‌ முந்தயீரஞ்‌ 
சலமுறுவி டம்புனைமக்‌ துலவுமர வின்படம்‌ 
தகுகலல்‌ குலினதடம்‌ தங்கியாசை 
சகலரும யங்கியுஞ்‌ சுகமெனமு யங்கியுந்‌ 
தலமுறைத யங்கவும்‌ மந்தமாமோ 
பலபலப வங்களும்‌ விலடைவ ரங்களும்‌ 
பகர்மொழியு ரங்களும்‌ தந்திடாயோ 
பரமசுக மிஞ்சிடுக்‌ திருகைவல வெஞ்சியின்‌ 
பரிவுடனே கொஞ்சியன்‌ பம்புநேசா 
நிலைமைய ருகந்தனங்‌ கலைவலரு ணந்தனின்‌ 
திபுணமதி யந்தனஞ்‌ சந்தரேசா 
நிருமலநி ரஞ்சனம்‌ பொருமதன பஞ்சனம்‌ 
நிமலபத கஞ்சனக்‌ தம்பிரானே. 2 


13. முன்னிலைப்‌ பரவல்‌* 


99. அதி வேதம்‌ பயந்தோய்£ீ அலர்பெய்ம்‌ மாரி யமைந்தோய்நீ 
நீதி நெறியை யுணர்ந்தோய்நீ நிகரில்‌ காட்சிக்‌ கிறையோய்கீ 
நாத னென்னப்‌ படுவோய்மீ நவைசெய்‌ பிறவிக்‌ கடலகத்துன்‌ 
பாத கமலக்‌ தொழுவேங்கள்‌ பசையாப்‌ பவிழப்‌ பணியாயே. 7 


100. இன்னாப்‌ பிறவி யிகந்தோய்நீ இணையி லின்ப முடையோய்நீ 
மன்னு உலக மறுத்தோய்நீ வரம்பில்‌ காட்சிக்‌ கறையோய்நீ 
பொன்னா ரிஞ்சிப்‌ புகழ்வேர்தே பொறியின்‌ வேட்கைக்‌ கடலழுந்தி 
ஒன்னா வினையி னுழல்வேங்கள்‌ உயப்போம்‌ வண்ணம்‌ உரையாயே. 


101. உலக மூன்று முடையோய்நீ ஒண்பொ னிஞ்சி யெயிலோய்நீ 
திலக மாய திறலோய்மீ தேவ ரேத்தப்‌ படுவோய்நீ 
அலகை யில்லாக்‌ குணக்கடலே யாருமறியப்‌ படாயாதி, 
கொலையி லாழி வலனுயர்த்த குளிர்முக்‌ குடையி னிழலோய்நீ, 3 


டப்ப ப்‌ 


* சீவகசிந்தாமணிக்‌ காவியத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 


தோத்திர மாலை முதற்‌ குறிப்பு அகராதி 


[எண்‌ : 


அங்கண னேயபயா 
அச்சுதா வமலா 
அடியார்க்‌ கெளியன்‌ 
அடியார்‌ மனத்தில்‌ 
அண்டாத பூத 
அத்தனே யென்னை 
அப்பொழு தேவேடர்கள்‌ 
அயன்‌ சலித்தான்‌ 
அரமென எண் வினை 
அற்புத மாமென்‌ 
அன்னையுத ரக்தனிலே 
ஆகாச மாகப்‌ 

ஆதிப னேயமலா 
ஆதி முதற்பரதற் 

ஆதி யையன்‌ என்னும்‌ 
ஆதி வேதம்‌ 

ஆலபயந்‌ தன்னிலே 
இதமே யெவர்க்கு 
இன்மையிலும்‌ 
இன்னாப்‌ பிறவி . 
உலகடங்குஞ்சமவ 
உலக மூன்று 

உறவு மன்பருங்‌ 

ஊன மின்‌ றியே 
எப்போது முனைமற 
என்னுடைய மனத்தினில்‌ 
ஏ ற்றரிய பதத்தானே 
கச்சுலா முலையார்‌ 
கட்டளை சேர்‌ 
கடல்தனில்‌ வாழ்கின்ற 
கண்டேன்‌ திருமறுங்‌ 
கமலவா கனனே 
கலகவிழி 
கற்றறியேன்‌ 
கறுவொடுங்‌ கன்றியெரி 
கன்னவிற்‌ காமனைக்‌ 
கனகமூவெயிஜற்‌ 
கானகந்‌ தன்னிலே 


செய்யுள்‌ எண்‌] 


குடைகளொன்‌ 
குலங்களெவ சாகினுமே 
குவிகைகொண்‌ டிந்திரநர 
குளிர்கொள்்‌ செம்‌ 
குற்றங்க ளில்லான்‌ 
கெட்ட காலனாச்‌. . 

கேடு பட்டிட 

கையினா லுன்‌ றனைத்‌ 
கொங்கலர்‌ பிண்டி 
கோட்டுமுலை மடமாதர்‌ 
சாரண னேதலைவா 
சிங்கார மாயுனது 

சீரா யெவருங்‌ 

சூரியர்‌ கோடியுடன்‌ 
செப்பரு முனதுகற்‌ 
செய்யதா மரைமேல்‌ 
சொல்லியலை யானறியேன்‌ 
சோதி மூன்‌ நினுள்‌ 
சோதியார்‌ மலராய்‌ 
சோதி யேமுதற்‌ 
தண்ணமை கமல 
தந்தைநீ தாயும்நீ 
தனகனங்‌ கொண்டுதளர்‌ 
திருவழகு முடிதனில்‌ 
தீருமென்‌ நிடுபல 
துறவனே பதினெண்‌ 
துறைவ னேமுறை 

தூய கனாவினலஞ்‌ 

நசை தவிர்க்‌ தைம்புலனு 
நற்றவ னேவரதா 
நித்தமை சுவர்யமாய்‌ 
நீதான்‌ துணையன்றி 
பண்ண்வ னேபரமா 
பண்ண வாமுதறி 

பருக நின்றுகின்‌ 
பாகுமொழி 

பிறர்வரும்‌ தும்பொய்கொலை 
புண்ணியா சினனே 


160 அப்பாண்டைநாதர்‌ உலா 


புரவி ஏழுடன்‌ 

பெருகு காதலங்‌ 

யெருகு காண்‌ 

பொ றிக டந்ததோர்‌ 
மகரமுன்‌ கொண்டகொடி 
மஞ்சாரும்‌ பிண்டிக்கழ்‌ 
மல்லிகை மாலைகொண் 
மத்தளங்‌ கொட்டிவரும்‌ 
மந்தர மாமலைமேல்‌ 
மானனைய விழிகாட்டி 
முத்தனே அத்தியோ 
முதீதனே முதற்பொரு 
முத்தொளி முக்குடையாய்‌ 


70 
76 
60 
91 

6 
49 
84 
62 
537 
17 
௦1 
25 
50 


முருகார்‌ அசோக 
முழுமை யும்பனித்‌ 
முன்னம்‌ நன்னெறி 
முனைவரும்‌ கந்தியரும்‌ 
மெய்ய னேபரக்‌ 
வந்து மாயவிப்‌ 
வந்துவந்து பிறந்துழலா 
வனசபீ டத்துறையும்‌ 
விஞ்சலர்‌ பிண்டி 
விரைசெய்‌ நாண்மலர்‌ 
விரையார்‌ கமலத்‌ 
வீணைப்‌ பெட்டியி 


45 
ர்‌, 
71 


26 
72 
12 


44 
oi 
68 
96 


இணைப்பு-4 


பகவான்‌ 
பார்சுவநாதர்‌ வரலாறு 


கமடன்‌ மருபூதி தோற்றம்‌ 


நாவலம்‌ தீவில்‌ உள்ள பல கண்டங்களுள்‌ நாம்‌ வாழும்‌ பரத 
கண்டம்‌ பண்டுதொட்டே சீரும்‌ சிறப்பும்‌ பெற்றது. அக்கண்டத்தில்‌ 
சுரம்ய நாடு மிக்க செழிப்புடன்‌ விளங்கியது. அக்நாட்டிற்கு 
பெளதனபுரம்‌ என்பது தலைநகரமாகும்‌, அந்நாட்டை இட்சுவாகு குலத்‌ 
தோன்றல்‌, அரவிந்தன்‌ என்னும்‌ பேரரசன்‌ செங்கோல்‌ ஓச்சிவக்‌ 
தான்‌. அரசர்களுக்குப்‌ பணிபுரிவோருள்‌ புரோகிதர்களும்‌ அந்நாளில்‌ 
உண்டு. அரவிந்த மன்னனுக்கும்‌ புரோகிதன்‌ ஒருவன்‌ உளனானான்‌. 
அவனே விசுவபூதி என்பவன்‌. கற்புக்கடம்‌ பூண்ட அவன்‌ மனைவி 
பெயர்‌ அநுத்தரி இவர்கள்‌ செம்மையுடன்‌ இல்லறம்‌ நிகழ்த்தி 
இன்பமாய்‌ வாழலாயினர்‌. இவர்களுக்கு இரண்டு மைந்தர்‌ உளரா 
யினர்‌. மூத்தவன்‌ கமடன்‌ ; இளையவன்‌ மருபூதி. கமடனின்‌ மனைவி 
வருணை ; மருபூதியின்‌ மனைவி வசுந்தரி. 


குறிப்பு: தமிழில்‌ மணிப்‌ பிரவாள நடையிலே அமைந்த 
“ஸ்ரீ புராணம்‌” என்னும்‌ தீர்த்தங்கரர்‌ வரலாறு கூறும்‌ நூலிற்‌ காண்கிற 
படி இவ்வரலாறு எழுதப்பட்டுள்ளது. அடிக்குறிப்பில்‌, பாவதேவசூரி 
என்பார்‌ வடமொழியில்‌ ஆக்யெ *பார்சுவகாது சரிதம்‌” என்பதில்‌ 
காணும்‌ மாறுபாடுகள்‌ தரப்பட்டுள்ளன. இம்மாறுபாடுகளைக்‌ காண்ப 
தற்கு உதவிய நூல்‌ மவுரிஸ்புளூம்பீல்டு என்பார்‌ ஆங்கிலத்தில்‌ எழுதிய 
“பார்சுவநாதர்‌ வாழ்க்கையும்‌ கதைகளும்‌ என்பதாகும்‌. (The Life 
and Stories of The Jaina Savior Parcvanatha’ by Maurice Bloomfield, 
Professor of Sanskrit and Comperative Philology in the Johns Hopkins 
University, Baltimore, The Johns Hopkins Press, 1919.) 


1. பெளதனபுரம்‌ என்பது பாடனா எனப்படுகிறது. அரவிந்த 
மன்னனின்‌ மனைவி பெயர்‌ தாரணி என்பதாம்‌. 


2, இங்கே கதை முற்றிலும்‌ மாறுபடுகிறது. கலைமகள்‌ பூசனை 
யைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ இல்லை. மாறாக, விசுவபூதி குடும்பப்‌ 
பொறுப்பைத்‌ தன்‌ மைந்தர்களிடம்‌ ஒப்படைத்துவிட்டுத்‌ தான்‌ 
பல விரதங்களை மேற்கொள்கிறான்‌. பஞ்சபரமேட்டியை இடை 
விடாது மனத்தில்‌ இருத்தி வாழ்ந்தவன்‌, அவ்வுடலைவிட்டு 
செளதர்ம கல்பத்தில்‌ தேவனாகப்‌ பிறக்கின்றான்‌. கணவனின்‌ 
பிரிவைத்‌ தாளாத அநுந்தரி தனக்கு வாழ்வில்லை எனத்‌ துறவுக்‌ 
கோலம்‌ பூண்டாள்‌. பின்னர்‌, அவளும்‌ இறந்தான்‌. கமடனும்‌, 
மருபூதியும்‌ பெற்றோர்களின்‌ ஈமக்கிரியை (இறுதிச்‌ சடங்கு) களை 
மிக்க வருத்தத்துடன்‌ நிறைவு செய்தனர்‌. அப்பொழுது 
அரிச்சந்திரன்‌ என்னும்‌ மாதவர்‌ ஒருவர்‌ அம்ககருக்கு வெளியே 
யிருந்த பூங்காவிற்கு வந்தருளினர்‌. மக்கள்‌ மிக்க பணிவுடனும்‌ 


21 


162 அப்பாண்டைநாதர்‌ உலா 


மருபூதி கலைபயிலல்‌ 


அரவிந்த மன்னன்‌, ஒருமாள்‌ சரஸ்வதி எனப்பெறும்‌ கலைமகள்‌ 
பூசனையை நாடெங்கும்‌ சிறப்பாய்க்‌ கொண்டாடினான்‌. புலவர்‌ பொருள்‌ 
பெற்றனர்‌; கற்றவர்‌ சிறப்பு எய்தினர்‌. வித்துவான்கள்‌ விருது 
பெற்றனர்‌. இவ்வாறு கற்ற மாந்தர்களைக்‌ கண்ணென ஓம்பினான்‌ 
மன்னன்‌. அரசனால்‌ சிறப்பிக்கப்‌ பெற்ற கலைமகள்‌ விழாவையும்‌, 
கற்றோர்‌ சிறப்பையுங்‌ கண்ட மருபூதி, கல்வியின்‌ பெருமையை 
உணர்ந்தான்‌; மேன்மேலும்‌ பல கலைகளில்‌ தேர்ச்சிபெற விரும்பினான்‌. 


அக்கினிசர்மன்‌ என்பார்‌ பல கலைகளில்‌ வல்லவர்‌; விசுவபூதியின்‌ 
நண்பர்‌ ; அவச்‌ அயோத்தியில்‌ வ௫த்து வந்தார்‌. தம்‌ தந்தையின்‌ 
அனுமதியுடன்‌ மருபூதி தான்மட்டும்‌ அயோத்தியை அடைந்து, 
அக்கினிசர்மனிடம்‌ பாடம்‌ கேட்டு வரலானான்‌. 
கமடனின்‌ தீயொழுக்கம்‌ 


இ.:து இங்கனம்‌ நிகழ, பெளதனபுரத்தில்‌ வாழ்ந்த கமடன்‌ தம்‌ 
தம்பி மனைவி வசுந்தரியின்‌ அழகில்‌ மயங்கிக்‌ காமுறுகிறான்‌. “அவளை 





பத்தியுடனும்‌ அவரைப்‌ பாடிப்‌ போற்றினர்‌. மனக்கவலையைப்‌ 
போக்குவதற்காகக்‌ கமடனும்‌, மருபூதியும்‌ அவரை அடைந்து 
திருவடிகளை வணங்கினர்‌. முனிவரரும்‌ அவர்கட்கு அறவுரை 
பகர்ந்தார்‌. அறத்தைப்‌ போற்றுபவன்‌ நன்மையடைவான்‌ 
மறந்து பாவத்தைச்‌ செய்கின்றவன்‌ கேடடைவான்‌ என 
விளக்கக்‌ கதைகளுடன்‌ விரிவாக அவர்‌ எடுத்துரைத்தார்‌. இவ்‌ 
வறவுரையால்‌ மருபூதி மனமாற்றம்‌ அடைந்து அறநெறியில்‌ 
தவறாமல்‌ வாழலரயினான்‌. கமடன்‌, முன்போலவே வாழ்ந்து 
வரலானான்‌. 

3. மருபூதியின்‌ ஆராக்‌ காதலையுடைய வசுந்தரி காமப்‌ பரவச 
மூற்றாள்‌. காமப்பித்து அதிகமாகவே, கமடனின்‌ தகாத 
முறைக்கு முதலில்‌ இசையாதவள்‌, இறுதியில்‌ அவனுடன்‌ 
சேர்ந்து வாழலானாள்‌. காமத்தினால்‌ குருடர்களாகி அவர்கள்‌ 
இருவரும்‌ காலங்கழிக்கலாயினர்‌. கமடனின்‌ மனைவி, வருணை, 
இதனை நேரில்‌ பார்த்து, மருபூதியிடங்‌ கூறினாள்‌. மருபூதி 
தொலைவில்‌ இருக்கு ஓர்‌ ஊருக்குச்‌ சென்றான்‌. அங்கே சில 
நாள்கள்‌ தங்கியபின்‌, ஒரு சந்நியாசியைப்போல மாறுவேடம்‌ 
பூண்டு பாடனாவை அடைந்தான்‌. கமனிடம்‌ தங்குவதற்காகக்‌ 
இடங்‌ கேட்க, அவனும்‌ வீட்டின்‌ மூலையில்‌ தங்கும்படி அனுமதித்‌ 
தான்‌. தூங்குவதுபேரல நடித்து, அவன்‌ அவர்களுடைய 
தீயொழுக்கத்தை நேரில்‌ கண்டான்‌; உடனே அரசனிடம்‌ முறை 
யிட்டான்‌. முறைசெய்துகாப்பாற்றும்‌ ௮ம்‌ மன்னவன்‌ கமடனைக்‌ 
கழுதை மேலேற்றிப்‌ பலர்‌ அவனைத்தூற்றி அவமதிக்கும்படி 
நாட்டைவிட்டுத்‌ துரத்தினான்‌. அவனும்‌ காட்டில்‌ ஒரு துறவியாய்‌ 
வாழலாயினன்‌ ; மருபூதியிடம்‌ ஆத்திரங்கொண்டு காலங்கடத்‌ 
தினன்‌. அரசன்‌ பன்முறை தடுத்தும்‌ நில்லாது, மருபூதி தன்‌ 
சகோதரனுக்கு ஆறுதல்‌ கூறும்‌ பொருட்டுக்‌ கானகம்‌ சென்றான்‌. 
கமடனின்‌ கால்களில்‌ மருபூதி விழுந்து வணங்கி நடந்ததை 
மறந்துவிட வேண்டுகிறான்‌. ஆனால்‌, கமடனோ சினம்‌ மிக்கானாய்க்‌ 
கல்லொன்றை எடுத்து மருபூதியின்‌ தலைமேல்‌ எறிந்து அவனை 
மாய்த்துவிடுகிறான்‌. 


பகவான்‌ பார்சுவநாதர்‌ வரலாறு 163 


யடையின்‌ அல்லது உயிர்‌ தரிக்கமாட்டேன்‌ * என ஒருதலையாய்‌ நிற்க. 
லானான்‌. அவன்‌ நிலையைக்‌ கண்ட வருணை அவனைப்‌ பலவாறு திருத்த 
முயன்றும்‌ முடியவில்லை, *கணவனை இழந்தால்‌ விதவையாய்‌ 
விடுவோமே எனப்‌ பயந்து வசுந்தரியினை அவனுடன்‌ ஒருவாறாக, 
இசையவைத்தாள்‌. வசுந்தரியும்‌ கமடனும்‌ தகாத முறையில்‌ காலம்‌ 
கழிக்கலாயினர்‌. 


குடும்பத்தார்‌ நிலை 


இவனுடைய தீயொழுக்கத்தைக்‌ கேட்ட பொழுதே, கமடனின்‌ 
பெற்றோர்களும்‌, குருக்களும்‌ * இத்தகைய பழிச்செயல்‌ கேட்டு வாழ்த 
லில்‌ சாதல்‌ மேலாம்‌” எனத்‌ துணிந்து தற்கொலை செய்துகொண் 
டனர்‌. அரவிந்தப்‌ புரவலன்‌ இர்நிகழ்ச்சியினை யறிந்து, இப்‌ பழிச்‌ 
செயல்‌ நாட்டில்‌ பரவாவண்ணம்‌ மூடிமறைத்தனன்‌. 


மருபூதி புரோகிதனாதல்‌ 


கமடன்மேல்‌ வெறுப்புற்ற அரசன்‌, கல்விக்‌ கடலாம்‌ மருபூதியைத்‌ 
தலைமைப்‌ புரோகிதனாக நியமிக்க எண்ணினான்‌. மருபூதிக்கு இச்செய்தி 
யைத்‌ தெரிவித்து, அவனப்‌ பெளதனபுரத்திற்கு அழைத்துவரச்‌ செய்‌ 
தான்‌. மிகவும்‌ தூரத்தில்‌ இருந்த கிராமமொன்‌ நிலேயே அவனை எதிர்‌ 
கொண்டழைத்து அன்புடன்‌ நலம்‌ உசாவி அளவளாவியிருந்தனன்‌ . 


அரசனின்‌ தண்டனை 


கமடன்‌ செயல்‌ என்றறியாதபடி பொதுவாகக்‌ கேட்பதுபோல, 
“ உடன்பிறந்தவன்‌ மனைவியைப்‌ புணர்ந்தனுக்குத்‌ தண்டனை என்ன? 
என்று மருபூதியினை அரசன்‌ வினவினான்‌, “தீயில்‌ காய்ச்சப்‌ பெற்ற 
செப்புப்‌ பாவையைக்‌ கட்டிப்பிடிக்கச்‌ செய்தல்‌, சவுக்கடியுடன்‌ கழுதை 
யேற்றி நாட்டைவிட்டுத்‌ துரத்துவித்தல்‌...” முதலியவற்றைத்‌ தண்டனைக 
ளாய்‌ மருபூதி கூறினன்‌. அரசனும்‌, * அவ்வாறே கமடனைத்‌ தண்டி 
யங்கள்‌ என. மருபூதிக்குத்‌ தெரியாமல்‌ இரசியமாய்‌ ஆணையிட்டனன்‌. 
கமடனும்‌ பாமர மக்களால்‌ அடித்துத்‌ துரத்தப்பட்டுக்‌ காட்டை 
யடைந்தனன்‌. பெரும்‌ புரோகிதப்‌ பதவியைப்‌ பெற்ற மருபூதி, 
அரவிந்த மன்னனுடன்‌ பெளதனபுரதீதையடைந்தனன்‌. 


மருபூதியின்‌ மறைவும்‌ மறுபிறப்பும்‌ 


ஆங்கு, கிகழ்ந்தவைகளைக்‌ கேட்டு, பெரியோர்களின்‌ மறைவிற்காக 
அவன்‌ மனம்‌ வருந்தினான்‌. சகோதரபாசத்தினால்‌ அண்ணனுக்கு நேர்ந்த 
கொடுமைகளை எண்ணி மிக்க வருத்தமுற்றான்‌ ; அண்ணனைத்‌ தேடி 
அழைத்துவரத்‌ தீர்மானித்தான்‌. பலவிடங்களிலும்‌ அல்லும்‌ பகலும்‌ 
அவன்‌ தேடினான்‌. காட்டையடைந்து, ஐந்த நடுவில்‌ பெரிய பாறை 
யைத்‌ தாங்கிக்கொண்டு தவம்பூரிகின்ற கமடனைக்‌ கண்டான்‌. உடனே, 
“ திருவடியீர்‌! உமக்கு கேர்ர்த பழிகள்‌ என்னால்‌ செய்யப்பட்டன 
அல்ல, யான்‌ யாதொரு குற்றத்தையும்‌ அறியேன்‌. அதனால்‌, தாங்கள்‌ 


164 அப்பாண்டைநாதர்‌ உலா. 


தயைகூர்ந்து என்னுடன்‌ ௩ம்‌ ககரத்திற்கு வந்தருளவேண்டும்‌ * எனப்‌ 
பணிவுடன்‌ வேண்டியபடியே அவன்‌ பாதங்களில்‌ வீழ்ந்தனன்‌. 
கமடனும்‌, அனந்தானுபக்திக்‌ கோபத்தினால்‌” தாங்கிய பாறையை 
ஓங்கி அவன்‌ மண்டையில்‌ போட்டனன்‌. மருபூதியும்‌ ஆர்த்தச்‌ சிந்தை 
யுடன்‌” உடலைவிட்டு குப்சகம்‌ என்னும்‌ மலைப்பாங்கில்‌ சல்லகீ 
வனத்தில்‌ வச்சிரகோடம்‌ என்னும்‌ ஆண்யானை யாயினன்‌. கமடன்‌ 
மனைவி வருணையும்‌ தன்னெஞ்சே தன்னைச்‌ சுட மனசஞ்சலத்தினால்‌ 
இறந்து அவ்வனத்தில்‌ பெண்யானையாய்ப்‌ பிறந்து வச்சிரகோடத்‌ 
திற்குப்‌ பிடியாயினள்‌. 


அரவிந்த மன்னனின்‌ துறவு 


இப்பால்‌, அரவிந்தப்‌ பேரரசன்‌ மருபூதியின்‌ மறைவை அறிக்‌ 
தான்‌. “கற்றவர்களையும்‌ மயக்குகின்ற மாயம்‌ நிறைந்தது இவ்வுலக 
வாழ்க்கை” எனக்‌ குடும்ப வாழ்க்கையை வெறுத்துத்‌ துறவறம்‌ மேற்‌ 
கொண்டான்‌. அவன்‌ பல காடுகளிலும்‌ சென்று” கடுச்தவம்‌ புரிபவன்‌, 
ஒருநாள்‌, முனிவர்‌ கூட்டத்தோடு சல்லகீ வன த்தைக்‌ குறுகினான்‌. 


முனிவர்களின்‌ நஈடமாட்ட ஒலியைக்‌ கேட்டு வச்கிரகோடம்‌ 
மதத்தோடு முனிவர்களை நோக்கி ஓடிவந்தது.“ படிமை யோகக்‌ 
தாங்கிய மாதவனின்‌ திருவுருவைக்‌ கண்டவுடனே, முன்பவத்தை யறி 
தின்ற உணர்வைப்பெற்றது. தான்‌ முன்பவத்தில்‌ மருபூதியாய்‌ 
வாழ்ந்ததை நினைத்து அரவிந்த முனிவரனைக்‌ கண்டு ஆனந்தக்‌ கண்ணீர்‌ 
விட்டது. மனவமைதியுடனும்‌, அன்புடனுங்‌ காணாநின்ற அதனைக்‌ 
கண்டு ஓதியறிவால்‌ அதன்‌ வரலாற்றை உணர்ந்து அதனைக்‌ குறுகி, 
மருபூதியே! வச்சிரகோடமே!! முன்‌ செய்த வினைவிளைவால்‌ இன்று 


4, இக்கோபம்‌ பிறவி தோலும்‌ தொடர்ந்து வருவது. ஒருபிறவியில்‌ 
ஏற்பட்ட ஒருயிர்மேல்‌ கோபம்‌ ஏனைய பிறவிகள்‌ எல்லாவற்றி 
லும்‌ அவவுயிரோடு பகையுணர்வுடையதாகும்‌. தன்‌ பகையுயிர்‌ 
வாலறிவைப்‌ பெறுகின்றபோதுதான்‌, இக்கோபம்‌ அழியும்‌. 
இஃது கல்‌ பிளவைப்‌ போல ஒன்று கூடாதரம்‌. இஃது 
மோகனிய வினையுள்‌ ஒன்றாகும்‌. 

2. ஆர்தீதச்‌ சிந்தை: அப்பச்சக்கோபம்‌, மாயை, லோபம்‌ முதலிய 
வற்றை எப்பொழுதும்‌ நினைத்தலாம்‌. 


6. விந்தியமலையில்‌ காட்டு யானையாய்ப்‌ பிறந்தது. 


7. சாகரதத்தன்‌ என்ற வணிகன்‌ துறவி அரவிந்தனைச்‌ சந்திக்‌ 
கிருன்‌. அவனுக்கு அரவிந்தன்‌ தீர்த்தங்காரர்களைப்‌ பற்றியும்‌, 
அவர்களைப்‌ போற்றுவதால்‌ ஏற்படும்‌ பலன்களையும்‌ எடுத்துக்‌ 
கூறுகின்றார்‌. சாகரதத்தன்‌ திருவறத்தில்‌ பற்றுக்கொண்டு 
துறவு கொள்கின்றான்‌. சாகரதத்தன்‌ முதலாகிய முனிவர்களைம்‌ 
கண்ட வச்சிரகோடம்‌. அவர்களை அடிக்க வருகின்றது, ஆங்கு 
அரவிந்த முனிவரனைக்‌ கண்டு வதம்‌ (விரதம்‌) மேற்கொள்‌ 
கின்றது. 

8. ஒப்புகோக்குக: மேருமந்தர புராணம்‌: பூர்ண சந்திரநயினார்‌ 
பதிப்பு; அறவுசைச்‌ சருக்ககம்‌, 


பகவான்‌ பார்சுவகாதர்‌ வரலாறு 165 


விலங்கு கதியில்‌ பிறந்துள்ளாய்‌. வாழ்க்கைத்‌ துன்பங்கள்‌ (சம்சாரத்‌ 
துக்கங்கள்‌) எல்லாவற்றையுங்‌ கெடுக்கும்‌ கல்லறத்தினைப்‌ போற்று 
வாயாக” என்று எடுத்துக்‌ கூறினர்‌. கொல்லாமை. பொய்யாமை, 
கள்ளாமை, பிறன்மனைநயவாமை, மிகுபொருள்‌ விரும்பாமை என்னும்‌ 
அணுவிரதங்கள்‌ ஐந்தையும்‌, சீலம்‌ ஏழையும்‌ ஆகப்‌ பன்னிரண்டு 
வதங்களையும்‌, கற்காட்‌சி நல்லறிவு, ஈல்லொழுக்கம்‌ என்னும்‌ 
மும்மணிகளையும்‌ அதற்கு எடுத்து உரைத்தருளினர்‌, 


வச்சிரகோடம்‌ விரதம்‌ பூணல்‌ 


அன்று தொடங்கி, வச்சிரகோடம்‌ எப்பொழுதும்‌ மறத்திற்கு 
அஞ்சி, முனிவர்‌ அருளிய வதங்களைத்‌ தவறாமல்‌ கரத்து வரலாயிற்று, 
அஃது உண்ணாவிரதம்‌ பூண்டு வாழ்ந்தது. ஒரு பக்கத்திற்கு (பதினைந்து 
கரள்களுக்கு) ஒருமுறை, ஒரு திங்கட்கு ஒருமுறை ஆகிய உண்ணா 
விரதங்களை (உபவாசங்களை த) தாங்கியது. அவ்வாறு தான்‌ உண்ணும்‌ 
உணவாக உலர்ந்த சருகையும்‌, முறிந்த தழையையும்‌, விழுந்த பழம்‌ 
முதலானவற்றையும்‌ உட்கொண்டது. ஓடும்‌ நீரையே பருகலாயிற்று, 
இவ்வாறு வதம்‌ பொருந்தி வர்த்திக்கின்ற வச்சிரகோடம்‌ வேகவதி 
யாற்றுள்‌ நீர்‌ பருக இறங்கியது, சேற்றில்‌ கால்கள்‌ சிக்கிக்கொண் 
டன.” பெயரமாட்டாமல்‌ அங்ஙனமே நிற்கலாயிற்று. 


கமடன்‌ கோழிப்‌ பாம்பாய்‌ யானையை மாய்த்தல்‌ 

கமடதாபசனும்‌ இறந்து அவ்வனத்தில்‌ கோழிப்‌ பாம்பாய்ப்‌ 
(குக்குட சர்ப்பமாய்‌) பிறந்து, விலங்குகளைத்‌ துன்புறுத்தலானான்‌. ௮க்‌ 
கோழிப்பாம்பு, கால்கள்‌ அழுந்தித்‌ தவிக்கும்‌ களிற்றைக்‌ கண்டது ; 
கனன்று எழுந்து கடுங்கோபத்தால்‌ அதனைக்‌ கடித்தது. 


களிறு தேவனாதல்‌ 

களிறும்‌ சற்றும்‌ இவ்வுடலில்‌ பற்றின்றியும்‌, பகையின்றியும்‌ 
சமாதியுடன்‌ உடலைவிட்டது. அக்கணமே அது சாசார கல்பத்து 
அமரனாயிற்று. அங்கே நான்கரை முழஉயரத்தோடும்‌. பதினெட்டு 
கடற்காலம்‌ ஆயுளோபடுங்கூடிய அமர சுகத்தைத்‌ துய்க்கலாயிற்று, 
தேவமகளிர்களின்‌ இன்மொழிகளைக்‌ கேட்டளவிலேயே, மகளிர்‌ இன்பம்‌ 
முழுமையும்‌ பெற்றதனால்‌ ஏற்படும்‌ இன்பத்தைப்‌ பெறுவர்‌. இத்‌ 
தேவன்‌, பதினெண்ணாயிரம்‌ ஆண்டுகளுக்கு ஒருமுறை மனத்தினால்‌ 
“உணவு உண்ணல்‌ வேண்டும்‌ * என நினைப்பான்‌, அவ்விளவிலேயே 
உண்டதற்கொப்ப திருப்தியையும்‌ பெறுவான்‌. ஒன்பது மாதத்திற்கு 
ஒரு தடவை மூச்சையிழுத்தலும்‌, விடுத்தலுமாகிய உயிர்ப்புத்‌ தொழிலை 
யுடையவன்‌. 


தேவன்‌ இரச்மிவேகனாய்ப்‌ பிறத்தல்‌ 
நாவலந்திவில்‌ கீழ்விதேகம்‌, மேல்விதேகம்‌ ஏன இரு கண்டங்கள்‌ 
உள்ளன. கீழ்விதேகத்தில்‌ உள்ள மாடுகளுள்‌ ஒன்று புட்கலாவதீ 


அ அ ப ப பப பபப ப ப பப பபப பபப 
9. இக்குறிப்பு பாவதேவசூரியின்‌ நூலுள்‌ இல்லை. 


166 அப்பாண்டைநாதர்‌ உலா 


என்பது. அதன்‌ தலைககரம்‌ திரிலோகோத்தமம்‌ என்பதாகும்‌," 
அவ்விஞ்சைய நாட்டிற்கு மன்னன்‌ வித்யுத்கதி என்ற பெயரினை 
யுடைவன்‌. வித்யும்மாலை என்பவன்‌ அவன்‌ பெருந்தேவியாவள்‌. 
சாசார கல்பத்துத்தேவன்‌ இவர்களுக்கு இரச்மிவேகன்‌ என்னும்‌ 
மைந்தனாயினன்‌.' ! இவன்‌ வடிவழகுபெற்ற வாலிபனாயினான்‌. கன்னியர்‌ 
காமுறும்‌ காளையாளனான்‌. ஆங்கு எழுந்தருளிய சமாதிகுப்த முனிவர்‌' 
வாயிலாய்த்‌ திருவறப்‌ பெருமையினை யுணர்ந்தான்‌. சம்சார வாழ்க்கை 
யில்‌ நீங்காத வெறுப்புற்றான்‌ ; துறவுக்‌ கோலம்‌ பூண்டான்‌. நோன்பு 
களில்‌ மிகவும்‌ சிறந்ததும்‌, கோற்கக்‌ கடினமானதுமான நோன்பு 
சர்வோதபதீரம்‌ என்னும்‌ மாநோன்பு. அக நோன்பு முதலாகப்‌ பல 
கோன்புகளைக்‌ கைக்கொண்டு தவம்‌ புரியலானான்‌. 


கோழிப்பாம்பு மலைப்பாம்பாதல்‌ 

முன்‌ சொன்ன கோழிப்பாம்பு இறந்து புகைநரகம்‌ என்னும்‌ 
ஜந்தாம்‌ நரகத்திற்குச்‌ சென்றது. ஆங்கு பதினேழு கடற்காலம்‌ 
நரகத்‌ துன்பத்தை அடைந்தது. பின்‌ ஒரு கடற்கால அளவும்‌ பல 
தாவரங்களாகவும்‌ இயங்குயிர்களாகவும்‌ பிறந்து உழன்றது. பின்னர்‌, 
இமகிரியில்‌ பெரு மலைப்‌ பாம்பாய்ப்‌ பிறந்து பல விலங்குகளை 
விழுங்கி வரலாயிற்று. 


இரச்மிவேகன்‌ அச்யுதேந்திரன்‌ ஆதல்‌ 

துவம்புரிந்த இரச்மி வேக முனிவர்‌ இமகிரியில்‌ 'மலையசைக்தாலும்‌ 
அசையும்‌; தாம்‌ அசையார்‌ ' என்னும்‌ விளக்கத்தினைக்கொண்ட 
படிமைமாயோகம்‌ தாங்கியிருந்தார்‌.!” முன்பவப்‌ பகையால்‌ நிலையிற்‌ 
றிரியாது அடங்கியவனின்‌ தோற்றத்தைக்‌ கண்டவுடனே அப்பெரும்‌ 
பரம்பு சீறிவந்து மீறிய கோபத்துடன்‌ அவரை வாரி விழுங்கிற்று. 
முனிவரும்‌ சற்றும்‌ முனிந்திலர்‌. “விடமுடியாமல்‌ இருந்த உடலும்‌ 
இன்றுடன்‌ விடலாயிற்று? என்று சமாதியுடன்‌ அவ்வுடலை விட்டார்‌. 
அக்கணமே அச்யுத கல்பத்தில்‌ அச்யுதெர்திரன்‌ ஆயினார்‌. * 

10. திரிலோகோத்தமம்‌, திலகம்‌ எனக்‌ கூறப்படுகிறது.வித்யுக்மாலை 
திலகாவதி எனக்குறிக்கப்‌ பெறுகிறாள்‌. பன்னிரண்டாவதா திய 
சாசாரகல்பம்‌ எட்டாவது என த்தவறாகக்குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 
இரச்மிவேகன்‌ கிரணவேகன்‌ என அழைக்கப்‌ பெறுகிறான்‌. 

11. இவன்‌ பத்மாவதி என்ற அரசிளங்குமரியை மணம்‌ புரிகிறான்‌. 
சாகர குருக்கள்‌ என்பாரிடம்‌, வித்யுத்கதி துறவு மேற்‌ 
கொள்கிறான்‌. கிரணவேகன்‌ கிரணதேசஸ்‌ என்ற மைந்தனைப்‌ 
பெறுகிறான்‌. 

12. சுரகுருக்களிடம்‌ சரணவேகன்‌ அறங்கேட்டுத்‌ துறவு ஏற்கிறான்‌. 

13. கிரணவேகன்‌, குருவினிடம்‌ அனுமதி பெற்றுக்‌ கொண்டு 
புட்கரத்வீபத்கை யடைந்தான்‌. அங்கே வைதாத்யமலையில்‌ 
தங்கித்‌ தவம்புரியலானான்‌. கோழியரவம்‌, பெரும்‌ பாம்பாய்ப்‌ 
பிறந்து அங்கே அவனை விழுங்கிற்று. 

14, கிரணவேக முனிவரும்‌ தவப்பயனால்‌ சம்யூத்‌ த்தும்‌ 

டத டல்‌ ம்‌ ததருமாவாத்தம 
என்னும்‌ தேவவுலகத்தில்‌ அமரனாய்த்‌ தோன்றினார்‌. சூபங்கரம்‌ 


பகவான்‌ பார்சுவராதர்‌ வரலாறு 167 
அச்யுதேந்திரன்‌ வச்சிரஈாபியாய்‌ வரல்‌ 


நாவலம்‌ தீவில்‌ உள்ள கண்டங்களுள்‌ ஒன்றாகிய மேல்விதேகத்தில்‌ 
பத்ம காடு செல்வச்‌ செழிப்புடன்‌ விளங்கியது. அதற்குத்‌ தலைநகரம்‌ 
அசுவபுரம்‌ என்பதாகும்‌. அதனை வச்சிரவீர்யன்‌, தன்‌ மனைவி 
விசயை என்பவளுடன்‌ இனிது ஆண்டுவந்தார்‌. அச்சுதேந்திரன்‌. தன்‌ 
ஆயுளாம்‌ 22 கடற்காலங்களும்‌ அமர இன்பத்தை அனுபவித்தார்‌. 
பின்‌ இவர்கட்கு வச்சிரகாபி என்னும்‌ மகனாய்த்‌ தோன்றினார்‌. அவர்‌ 
முறையாலே சக்கரவர்த்தியுமாகி ஆறு கண்டங்களுக்கும்‌ பேரரசராய்‌ 
அரசோச்சலானார்‌. ஒருகாள்‌ சேமங்கர கேவலிகள்‌ பக்கலிலே அவர்‌ 
அறவமிர்தைப்‌ பருகினார்‌; அரசர்கள்‌ பலருடன்‌ துறந்து உறுதவங்களை 
நோற்கலானார்‌. 


மலைப்பாம்பு குரங்க வேடனாதல்‌ 


மகா நாகம்‌ இறந்து களறு நரகம்‌ என்னும்‌ நாலாம்‌ நரகத்துட்‌ 
தோன்றிப்‌ பத்துக்‌ கடற்காலமளவும்‌ பெருந்துன்‌ பங்கள்‌ அடைந்தது ; 
பின்னர்‌, திரசத்‌ தாவரங்களுள்‌ பிறந்திறந்து பலகாலும்‌ உழன்றது. 
இறுதியில்‌ குரங்கன்‌ என்னும்‌ வேடனாய்ப்‌ பிறந்தது. 


வச்சிர நாபி அகமிந்திரன்‌ ஆதல்‌ 


வேடனாய்த்‌ திரிகின்ற காலத்தில்‌, படிமை யோகம்‌ தாங்கி நிற்கும்‌ 
முனிவரரைக்‌ கண்டு ஈறிலாப்‌ பகையுணர்வால்‌ பல கொடுமைகளைச்‌ 





நாட்டையாண்ட வச்சிரவீர்யன்‌ என்பானுக்கும்‌ இலக்குமிவதிக்‌ 
கும்‌ கரணவேகனாம்‌ அமரன்‌ வச்சிரகாபன்‌ என்னும்‌ மகனாய்த்‌ 
தோன்றினார்‌. இவர்‌ கல்வி கேள்விகளில சிறந்த காளையான 
பின்‌, பத்கதேசவரசன்‌ சந்திரகாந்தன்‌ என்பவனின்‌ மகள்‌ 
விசயாவை மணம்‌ புரிந்தார்‌. இவருடைய உறவினர்‌ (௦௦0511) 
குபேரன்‌ என்னும்‌ பெயரினர்‌.. இவர்‌ அறத்தில்‌ நம்பிக்கை 
யழற்றவர்‌. இவர்‌ வச்சிரநகாபனைக்‌ கண்டு * வாழ்க்கை என்பது 
நம்‌ ஆசைகளை துய்ப்பதற்கே உளது' என அறிவுரை கூறினார்‌. 
வச்சிரகாபன்‌ அவரைத்‌ திருத்த முயன்று வரலானார்‌. அவ்வள 
வில்‌ உலகசந்திர மாதவர்‌ ஆங்கு நகர்க்கு அருகாமையில்‌ 
எழுந்தருளினார்‌. அவரிடம்‌ அறங்கேட்ட பின்னும குபேரன்‌ 
தன்‌ கொள்கையினின்றும்‌ மாறுபடவில்லை. வாழ்க்கையின்‌ 
குறிக்கேளாய்‌ ஒருவன்‌ அடைய வேண்டியவை விநயமும்‌, 
விவேகமும்‌, கல்லேோரதுணையும்‌, அஞ்சாமையுமேயாம்‌ என 
எடுத்து உரைத்தார்‌. குபேரன்‌ இவ்வறிவுரையால்‌ மனமாறி 
னான்‌. குபேரன்‌, உலகசடக்திரன்‌ என்பாரையே குருவாக ஏற்றுக்‌ 
கொண்டான்‌. அவர்‌ மூலமாய்த்‌ திருவறப்‌ பெருமைகளை 
நன்குணர்ந்தான்‌. வச்சிரகாபன்‌, குபேரனுடன்‌ நாடுதிரும்பினார்‌. 
வச்சிரவீர்யர்‌ வச்சிரகாபனிடன்‌ அரசை யளித்துத துறவு பூண 
டார்‌. வச்சிரநகாபன்‌ சில நாள்களில்‌ வாழ்க்கையில்‌ சலிப்புற்று, 
சக்ராயுதன்‌ என்னும்‌ தன்‌ மைந்தனிடம்‌ அரசச்‌ செல்வத்தை 
யளித்துத்‌ துறவு பூண்டார்‌. சுகச்சவிசயா என்ற இடத்தை 
யடைநதார்‌. அங்கே குரங்கவேடன்‌ என்பவனால்‌ துனபுறுத்‌ 
தப்‌ பெற்றார்‌. 


168 அப்பாண்டைநாதர்‌ உலா 


செய்தனன்‌. அவரும்‌ சமாதியில்‌ சற்றும்‌ தளர்வின்றியே உடலைவிட்டு 
மத்யம மத்யமத்தில்‌ சுபத்திர விமானத்தில்‌ அகமிந்திரன்‌ ஆயினர்‌." * 


அகமிந்திரன்‌ ஆனந்தனாய்த்‌ தோன்றல்‌ 

இருபத்து ஏழு கடற்காலமும்‌ அமரசுகத்தை இடைவிடாது துய்க்க 
லானார்‌. நாவலம்‌ தீவில்‌ பரத கண்டத்தில்‌ உள்ள நாடுகளுள்‌ கோசல 
தேசம்‌ சிறப்புடன்‌ திகழ்ந்தது. அதற்குத்‌ தலைநகரம்‌ அயோத்தி, 
அந்நாட்டை இட்சுவாகு குலத்தில்‌, காச்யப கோத்திரத்தில்‌ பிறந்த 
வர்கள்‌ ஆண்டுவந்தனர்‌. அவ்வழி வச்சிரபரகு என்பவன்‌ பிரபங்கரி 
என்னுந்‌ தன்‌ மனைவியுடன்‌ ஆண்டு வரலானான்‌. இவர்கட்கு அகமிந்திரன்‌ 
ஆனந்தன்‌ என்னும்‌ அருமைந்தனாயினன்‌." " 





15. வச்சிரகாபன்‌ .இலளிதாங்கன்‌ என்னும்‌ தேவனாய்ப பிறக்தார்‌. 
16. சுரபுரத்திற்கு அரசன்‌ வச்சிரபாகு எனப்படுவான்‌. அவன்‌ 
மனைவி சுதர்சனை என்பவள்‌ பதினான்கு நல்ல கனவுகளைக்‌ 
கண்டாள்‌. அவைகளின்‌ பலனாவது. சக்கரவர்த்தியாகும்‌ 
மைந்தன்‌ பிறப்பான்‌ என்பதாம்‌. வச்சிரநாபனாயிருந்த 
தேவனும்‌ அவள்‌ கருவில்‌ தங்கினான்‌. அவனும்‌ பிறந்து 
சுவர்ணபாகு எனப்‌ பெயரிடப்‌ பெற்றான்‌. வரலிபனான சுவர்ண 
பாகு ஒருநாள்‌, தவறாகப்‌ பழக்கப்பட்ட குதிரையொன்‌ றினமேல்‌ 
சவாரி செய்தான்‌. அது அவனை ஓர்‌ ஏரியில்‌ தள்ளியது. அவ்‌ 
ஏரியில்‌ குளிக்கும்போது, மன்னன்‌ ஒரு முனிவர்‌ ஆசிரமத்தைக்‌ 
கண்டான்‌. அவனுடைய வலக்கண்‌ அப்பொழுது துடித்தது. 
இது நன்மைக்கு அறிகுறியெனத்‌ தீர்மானித்து அவ்விடத்தை 
யடைந்தான்‌. அங்கே பல பணிப்பெண்கள்‌ சூழவிருந்த நங்கை 
யொருத்தியைக்‌ கண்டான்‌. அவள்‌ அழகில்‌ அவன்‌ ஈடுபட்டான்‌. 
அவள்‌ நாகர்‌, விஞ்சையப்‌ பெண்களது அழகின்‌ மறுவுருவம்‌. 
என எண்ணினான்‌. இவள்‌ வடிவு; அழகு, நடை முதலியவை 
களைக்‌ கண்டு இவள்‌ ஓர்‌ ௮ரச மகளிராதல்‌ வேண்டும்‌ எனத்‌ 
துணிந்தான்‌. பூங்காவிற்கு வந்த அரந்நங்கையின்‌ மேல்‌ வண்டு 
ஒன்று வட்டமிட்டது. “என்னைக்‌ காப்பாற்றுங்கள்‌ ” என அவள்‌ 
அலறினாள்‌. அருகிலிருந்த சேடியர்களில்‌ ஒருத்தி, * அரசன்‌ 
சுவர்ணபாகு தான்‌ காப்பாற்றவேண்டும்‌ * என்றாள்‌. இதனைக்‌ 
கேட்ட அரசன்‌ அவர்களை அணுகி, 'சுவர்ணபாகு உலகைப்‌ 
புரப்பவனாய்‌ வாழ உங்கட்கு நேர்ந்த துன்பம்‌ என்ன ?' என்றான்‌. 
அவர்கள்‌ அமைதியாய்‌ இருக்தார்கள்‌. மறுபடியும்‌ கேட்கவே, 
ஒருத்தி, * சுவர்ணபாகுவின்‌ ஆட்சியில்‌ யாரும்‌ துன்புறுத்த முடி 
யாது. ஒரு வண்டுதான்‌ அவளைத்‌ தொந்தரவு செய்தது” 
என்றாள்‌. அவர்கள்‌ அவனை, “தரங்கள்‌ யார்‌?” என வினவினர்‌. 
அவன தன்னை வெளிப்படுத்த விரும்பாமல்‌ அரசனிடம்‌ பணி 
புரிபவன்‌ என்றும்‌, அரசன்‌ கவர்ணபாகு ஆணையின்படி இவ்‌ 
வாசிரமத்திற்குக்‌ காவல்புரிய வந்தவன்‌ என்றும்‌ கூறினன்‌. 
ஆனால்‌, அந்கங்கை இவனே அரசன்‌ எனத்‌ தெரிந்துகொண்டாள்‌. 
அரசன்‌ “அவள்‌ யார்‌” என்று ஏனையவர்களை வினவினான்‌. 
அப்பொழுது அவளே தன்‌ பெயர்‌ பத்மா என்றும்‌, இரத்தின 
புர அரசன்‌ தன்‌ தந்ைதையென்றும்‌, தன்‌ தாயின்‌ பெயர்‌ 
இர த்தினாவளி என்றும்‌ நாணத்துடன்‌ கூறினாள்‌. அப்பொழுது 
ஒருத்தி, ததை இறக்கவே, அவள்‌ உடன்பிறந்தவர்கள்‌ ஒருவருக்‌ 
காருவர்‌ சண்டையிட்டுக்‌ கொண்டனர்‌. அவர்கள்‌ அரசும்‌ சிதறி 
விட்டது. எனவே, இரத்தினாவளி தன்‌ இளைய மகளாகிய 


பகவான்‌ பார்சுவநாதர்‌ வரலாறு 169 
ஆனந்தன்‌ அறங்கேட்டல்‌ 
இவன்‌ அரச நீதியால்‌ பல நாடுகளை வென்று பேரரசனான்‌. ஒரு 
நாள்‌ பங்குனி மாதத்தில்‌ நந்தீசுவரத்‌ திவசப்பெரும்‌ பூசனையைச்‌ 
செய்து கிகாலயத்திருந்தான்‌. அப்பொழுது அருகனைத்‌ தொழுவான்‌ 
வேண்டி, விபுலமதி என்னும்‌ முனிவரர்‌ ஆங்கே எழுந்தருளினார்‌. 
அவர்‌ அருகர்‌ கோயிலை மும்முறை வலம்‌ வந்து முறைப்படி வணங்‌ 
கினார்‌. பின்னர்‌, அங்கே எழுந்தருளியிருக்தார்‌. ஆனந்தப்‌ பேரரசன்‌ 
அவரைப்‌ பணிவுடன்‌ வணங்கித்‌ திருவறங்‌ கேட்டனன்‌. பின்னர்‌, 
“அடிகளே! நாம்‌ வணங்கும்‌ சிநபிம்பங்களோ அழியுந்தன்மை 
யுடையன. நன்மை தீமையை உணரா. அவ்வாறாக அதைச்‌ காரண 
மாய்க்‌ கொண்டு செய்யப்படுகின்ற பூசனை எங்ஙனம்‌ நல்வினை 
(புண்ணியம்‌) தோன்றுவதற்குக்‌ காரணமாகின்றது?” என்று வின 
வீனான்‌. 


“பகவன்‌ அருக பரம தேவனின்‌ திருமூர்த்தி (பிம்பங்‌) களும்‌, 
விமானம்‌ முதலியவைகளும்‌ அழிகின்ற தன்மையுடையன. எனினும்‌, 
நல்லெண்ணங்களால்‌ நல்வினை தோன்றுகின்றன. எனவே, பாவனை 
யால்‌ சி£ப்ரதிபிம்பங்கள்‌ முதலாயினவற்றைக்‌ கண்டு பணிவுடன்‌ 
வணங்குதலால்‌ நல்லெண்ணங்கள்‌ தோன்றக்‌ காரணமாகின்றன. 
புண்ணிய வினை சேருவதற்குத்‌ காரணமாகின்றன. அிகேச்வரன்‌ 
ஆலயங்களையும்‌, அவனுடைய பிரதிமைகளையும்‌ நன்கு கோக்குவார்ச்‌ 
குத்‌ தலையாய நல்லெண்ணங்கள்‌ உண்டாகின்றன. அவை மற்றைய 
வற்றால்‌ உண்டாகா, அகக்காரணம்‌, புறக்காரணம்‌ என இருவகைக்‌ 
காரணங்களினாலேதான்‌ காரியங்கள்‌ எல்லாம்‌ உணடாகின்றன. 


பத்மாவை இவ்வாசிரமத்திற்குக்‌ கொண்டு வந்துள்ளாள்‌. இவ்‌ 
வாசிரம முனிவர்‌ இரத்தினாவளியின்‌ உடன்பிறந்தவர்‌ ஆவர்‌. 
அவர்‌ பெயர்‌ காளவன்‌ என்பதாகும்‌. நிமித்தகன்‌ ஒருவன்‌, 
“சக்கரவர்த்தியாகிய சுவர்ணபாகு முரட்டுக்‌ குதிரையால்‌ இங்கு 
வருவார்‌. அவரே பத்மாவின்‌ கணவனாவர்‌ ' என்றனர்‌ என்னும்‌ 
செய்தியைக்‌ கூறினர்‌. விதியின்‌ விளையாட்டை யுணர்ந்த 
சுவர்ணபாகு முனிவரைப்‌ பார்க்க விரும்பினான்‌. ஈந்த என்ற 
பணிப்பெண்‌, “இம்‌ முனிவர்‌ மற்றொரு முனிவரைப்‌ பார்க்கச்‌ 
சென்றுள்ளார்‌” என்றாள்‌. முதிர்க்த துறவியொருத்தி, கக்தையை 
யும்‌ பத்மாவையும்‌ அனுப்பி முனிவரை அழைத்துவரச்‌ செய்‌ 
தாள்‌. முனிவரும்‌, பிறரும்‌ பின்னர்‌, அரசனைச்‌ சிறப்புடன்‌ 
வரவேற்று, காந்தருவத்‌ திருமணச்‌ சடங்கைச்‌ செய்தனர்‌. 
வித்யாதர அரசன்‌ பத்மோத்தரா என்பவன்‌ பத்மாவின்‌ ஒன்று 
விட்ட சகோதரன்‌ ஆவார்‌. அவன்‌ தம்பதியர்களை 
வாழ்த்தினான்‌. பின்னர்‌, விஞ்சையர்களை அடக்குவதற்காக 
வைதாத்திய மலைக்குத்‌ தம்பதியர்களை அழைத்துச்‌ சென்றான்‌. 
நல்ல விமானம்‌ ஒன்று வரவழைக்கப்பட்டது. பத்மா பிரியா 
விடை பெற்று உடன்‌ சென்றாள்‌. அங்கே சுவர்ணபாகு மற்ற 
அரசர்களால்‌ சிறப்பிக்கப்‌ பெற்றார்‌. பிறகு தம்‌ காட்டை யடைம்‌ 
தார்‌. பதினான்கு இரத்தினங்களைப்‌ பெற்றார்‌. பதினெட்டு 
நாள்கள்‌ பெருவிழா கொண்டாடினார்‌. திக்விசயத்தினால்‌ 
ஆறு கண்டங்களையும்‌ அடிப்படுத்திச்‌ சக்ரவர்‌ த்தியானார்‌, அவர்‌ 
அடைந்த சுற்றமும்‌, செல்வமும்‌ கணக்கிலடங்கா. 

22 


170 அப்பாண்டை.நாதர்‌ உலர 


(காரணமில்லையேல்‌ காரியம்‌ இல்லை). அதனால்‌ கோயில்‌, உருவ 
வழிபாடு முதலியன நல்வினை வருகைக்குக்‌ காரணமான நல்லெண்ணத்‌ 
தோற்றத்திற்குக்‌ காரணமாகின்றன என உணர்வாயாக ” என்று 
முனிவரர்‌ விளக்கினார்‌. விளக்கியதோடு நில்லாமல்‌ மூவுலகத்திலும்‌ 
உள்ள எல்லாக்‌ கோயில்களையும்‌ அவை அவை உள்ளபடியே வருணித்‌ 
தார்‌. அதிலும்‌ சிறப்பாகச்‌ சூரியனில்‌ உள்ள அருகன்‌ கோயிலை 
மிகவும்‌ விவரமாக வருணித்தார்‌. ஆனந்தப்‌ பேரரசன்‌ மிக்க ஆனந்த 
மும்‌ பணிவும்‌ உடையவனானான்‌. 


சூரிய வணக்கம்‌ 


அன்‌ றிலிருந்து காலையிலும்‌, மாலையிலும்‌ (அதாவது) சூரியனின்‌ 
உதயகாலத்தின்போதும்‌, மறைவு காலத்தின்போதும்‌ அவ்வத்‌ திசை 
நோக்கி நின்று, சூரியனில்‌ உள்ள சிநபிம்பங்களை அர்ச்சனையினோடும்‌ 
வணங்கலானான்‌. பொன்மணிகளால்‌ அருகன்‌ ஆலயத்தோடுங்கூடிய 
சூரிய மண்டலத்தை சிற்பிகளால்‌ சமைப்பித்தான்‌. ஆட்டாணிகம்‌, சதுர்‌ 
முகம்‌, இரதாவர்த்தனம்‌, சர்வதோபத்ரம்‌, கற்பக விருட்சகம்‌ முதலா 
இய பெரும்பூசனைகளை ஆகமவிதிப்படி அவ்வாலயத்தில்‌ செய்தனன்‌. 
அன்று தொடங்கி உலகில்‌ சூரிய வணக்கம்‌ பின்பற்றப்படுகிறது. 
ஒவ்வொரு மனிதனும்‌ வதம்‌, சீலம்‌, தானம்‌ அறிவனற்‌ சிறப்பு (பூசை) 
ஆகியவற்றை முடிந்தவரையில்‌ செய்தல்வேண்டும்‌. இவ்வண்ணமே, 
நால்வகைச்‌ செயல்களிலும்‌ இடைவிடா ஈடுபாடுடையவனான்‌.! * 


ஆனந்தனின்‌ துறவு 


தன்னை அலங்கரித்துக்கொள்ளஅலங்கார மாளிகைக்குச்‌ சென்றான்‌. 
முகவழகு செய்யும்போது தன்‌ தலைமுடியில்‌ நரை மயிர்‌ ஒன்றைக்‌ கண்‌ 
டான்‌. முதுமை தன்னை நெருங்கி வருவதையுணர்ந்தான்‌. முதுமைக்கு 
அடுத்தது இறப்பு; இறப்புக்கு அடுத்து வருவது பிறப்பு... என்ற 
வாழ்க்கைச்‌ சுழற்சியை ஊகித்‌ துணர்ந்தான்‌. எனவே, நரைமயிர்‌ 
ஒன்றையே காரணமாக வாழ்க்கையில்‌ சலிப்பும்‌ வெறுப்புங்‌ கொண்‌ 
டான்‌. மூத்த மகனிடம்‌ அரசப்பதவியை அளித்தான்‌. சமுத்திர 
குப்த முனிவர்‌ என்பவரிடம்‌ அறங்கேட்டுப்‌ பல மன்னர்களோடு 
துறவு மேற்கொண்டான்‌. உலகத்தில்‌ நல்வினைகளிலேயே (புண்ணி 
யங்களிலே) மிகச்‌ சிறந்தது தீர்த்தங்கரனாகப்‌ பிறப்பது ஆகும்‌. அப்‌ 
புண்ணியம்‌ தர்சனவிசுத்தி முதலாகிய பதினாறு பாவனைகளை 
(எண்ணம்‌ முதலியவைகளை) ஆராதிப்பதால்‌ உண்டாகும்‌. ஆனந்த 
மாதவரும்‌ அப்‌ பெரும்புண்ணியத்தினனாயினார்‌. அரும்பெருந்தவ 
யோகங்களைக்‌ கைக்கொண்டார்‌. இறுதிக்‌ காலத்தில்‌ பால்வனம்‌ (க்ஷீர 
வனம்‌) என்னும்‌ வனத்தில்‌ படிமை மாயோகம்‌ தாங்கியருளிஞர்‌. 





17. அரண்மனையில்‌ ஒருநாள்‌ திருவோலக்கக்‌ காட்சியளித்திருக்‌ 
தான்‌ சுவரணபாகு. அப்பொழுது ஜெகந்நாதராம்‌ தீர்த்தங்‌ 
கரரின்‌ சமவசரண வருகையைக்‌ கேட்டனன்‌. ஆங்குப்‌ பணிவன்‌ 
புடன்‌ அடைந்து அறங்கேட்டுத்‌ துறந்தனன்‌. 


பகவான்‌ பார்சுவராதர்‌ வரலாறு 171 
குரங்கனின்‌ சிங்கப்‌ பிறப்பு 


குரங்கன்‌ என்னும்‌ அவ்வேடனும்‌ தான்‌ விதைத்த பெருந்தீவினை 
பின்‌ விளைவாய்‌ ஆரிருள்‌ நரகு என்னும்‌ ஏழாம்‌ நரகம்‌ அடைந்து சொல்ல 
முடியாத துன்பங்களையுற்றான்‌. அங்கிருந்து ஆயுள்‌ முடிவில்‌ அவ்‌ 
வனத்தில்‌ சிங்கமாய்ப்‌ பிறந்தான்‌. 


ஆன கந்தன்‌ ஆனந்தேந்திரன்‌ ஆதல்‌ 


அச்‌ சிங்கம்‌ பலவிடங்களிலும்‌ அக்காட்டில்‌ பசியுடன்‌ திரியலா 
யிற்று. அப்பொழுது முனிவனின்‌ திருவுருவைக்‌ கண்டது. அடங்காத 
சினமும்‌, ஆத்திரமும்‌ கொண்டது. தன்‌ வலிமைக்கேற்ற இன்னல்களை- 
கொடுமைகளைச்‌ செய்தது. முனிவரும்‌ முற்பகல்‌ செய்தவினையெனச்‌ 
சற்றும்‌ முனிவின்றி உடலைவிட்டார்‌. அக்கணமே ஆனத கல்பத்தில்‌ 
பிராணத விமானத்தில்‌ தோன்றி ஆனந்தேந்திரன்‌ ஆயினர்‌.! 


ஆனதேதர்திரனின்‌ அடுத்த பிறப்பு 


நாவலந்தீவில்‌ பரத கண்டத்தில்‌ உள்ள நாடுகளுள்‌ ஒன்று காசி 
நாடு, அதன்‌ தலைநகரம்‌ பனாரஸ்‌ என இன்று வழங்கப்பெறும்‌ 
வாரணாசியாகும்‌. அதனை உக்ர வமிசத்தில்‌ காச்யபதோத்திரத்தில்‌ 
தோன்‌ றிய மன்னர்கள்‌ ஆண்டு வந்தனர்‌. அவர்களுள்‌ ஒருவன்‌ விசுவ 
சேனன்‌ என்பான்‌. கற்பின்‌ திலகம்‌ எனப்படும்‌ அவன்‌ மனைவி பெயர்‌ 
பிராம்மி. இவர்கள்‌ இருவரும்‌ முறை தவறாது ஆண்டு வந்தார்கள்‌. 
ஆனதேந்திரன்‌ தனக்குரிய இருபது கடற்கால அளவும்‌ இன்பந்துய்க்க 
லானார்‌.”?” பகவான்‌ சிரமாதாவின்‌ திருக்கருவில்‌ உதிக்க ஆறுமாதம்‌ 
உள்ளபோதே, தேவேந்திரன்‌, * இற்றையிலிருநீது ஆறுமாத முடிவில்‌ 
பகவான்‌ பிராம்மியின்‌ திருக்கருவில்‌ தோற்றம்‌ செய்குவன்‌' என 
ஆணையிட்டான்‌. 


தேவர்களின்‌ பணிவிடை 


அன்று முதல்‌ குபேரன்‌ அம்மாககரத்தில்‌ நாடோறும்‌ 
மூன்றரைக்கோடி பொன்மழை அர்ககரமெங்கும்‌ பொழியலானான்‌. 
தேவர்களும்‌ தேவமாதர்களும்‌ சிகமாதா பிதாக்களை நீர்‌, பால்‌, கந்தம்‌ 





18. மகாபிரப விமான தேவனாகத்‌ தோன்‌ நினான்‌. 
19. பிராம்மியின்‌ பெயர்‌ வாமதேவி எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 


90. பகவானின்‌ பிறப்பு முதலியன மிகச்‌ சிறப்பாக எடுத்தியம்பப்‌ 
பெற்றுள்ளது. இஃது ஸ்ரீபுராண “ஆதி நாத புராண த்தில்‌ 
உள்ளவாறே ஓரளவு கூறப்பட்டுள்ளது. விசுவசேனன்‌ பெயர்‌ 
அசுவசேனன்‌ என்றுள்ளது. சுவர்ண பாகுவாகிய தேவன்‌ 
சித்திரைத்‌ திங்கள்‌ தேய்பிறை நாலாம்‌ காள்‌ விசாக நட்சதீ 
இரத்தில்‌ திருக்கருவில்‌ தோன்றினார்‌. அதன்‌ பலனாகப்‌ பதி 
னான்கு கனாக்களை வாமாதேவி கண்டாள்‌. உண்மையில்‌, 
பதினாறு கனாக்களே எல்லாத்‌ தீர்த்தங்கரா புராணத்திலும்‌ 
கூறப்படுகின்றன. 


172 அப்பாண்டைநாதர்‌ உலா 


முதலியவற்றால்‌ தினமும்‌ திருமுழுக்காட்டலானார்கள்‌. விலைமதிக்க முடி 
யாத ஆடை அணிகலன்களை யணிவித்தனர்‌. அமிர்தத்தை உணவாக 
அளித்தனர்‌. 
பிராம்மி அரசி கண்ட கனவு 

வைசாகத்‌ திங்கள்‌ தேய்பிறை இரண்டாம்‌ நாளில்‌ விசாக 
விண்மீனில்‌ கடையாமத்தில்‌ பிராம்மி, யானை, சிங்கம்‌ முதலாகிய 
பதினாறு கனாக்களைக்‌ கண்டனள்‌. விடியற்காலையில்‌ பணிவன்புடன்‌ 
விசுவ சேனப்‌ பேரரசனிடம்‌ கனாக்ககாயறிவித்தனள்‌. ஓதிய றிவை 
யுடைய விசுவசேனன்‌ அவைகளின்‌ பலன்களைச்‌ சொல்லி, “ இத்தகு 
பெருமைகட்குரிய பகவன்‌ நின்‌ திருக்கருவில்‌ அடைந்தருளினன்‌” என்ற 
னன்‌. கணவன்‌ கூறக்‌ கனாப்பலன்‌ கேட்ட பிராம்மி மகவு ஈன்றதைப்‌ 
போன்‌ ற மகிழ்வு எய்தினாள்‌. ஸ்ரீஹரி முதலாகிய தஇருவழகிகள்‌ இடை 
விடாது பணிபுரிந்தனர்‌. 


பகவான்‌ பார்சுவநாதர்‌ அவதாரம்‌ 

இங்ஙனம்‌ நாளும்‌ போற்றிவர ஒன்பது மாதங்களும்‌ சென்றன. 
தைத்‌ திங்கள்‌ தேய்பிறை பதினொன்றாம்‌ நாள்‌*' விசாக விண்‌ மீனில்‌ 
அனிலயோகத்தில்‌ மூவறிவு மேவிய பகவான்‌, திருக்கருவினின்றும்‌ 
போந்து உலகில்‌ ௮வரித்தருளினன்‌.”* 


பசவானுக்குச்‌ செய்த சிறப்புகள்‌ 

அக்கணமே பவணம்‌, வியந்திரம்‌, சோதியம்‌, கல்பவாசியம்‌ 
முதலிய உலகங்களில்‌ முறையே சங்கு, பேரி, சிங்கம்‌, தம்பட்டம்‌ 
முழங்னெ. இந்த அறிகுறியினால்‌ பகவனின்‌ தோற்றத்தை யறிந்தனர்‌, 
நால்வகைத்‌ தேவ தேவேம்திரர்கள்‌ வந்தனர்‌. பல சேவைகளைச்‌ செய்‌ 





21. பத்தாம்‌ நாள்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்‌ றது. 


22. இயற்கையே பிறந்த நாளைக்‌ கொண்டாடிற்று. திக்குமாரிகள்‌ 
பிறந்த நாள்‌ விழாவைக்‌ கெரண்டாடின. மலர்களைப்‌ யொழிம்‌ 
தனர்‌. பல சேவைகளைச்‌ செய்தனர்‌. மற்றும்‌ சில தேவியர்‌ 
பகவனின நாபியை (தொப்புளை யறுத்து) ஒரு குழியில்‌ இட்டனர்‌. 
பின்னர்‌, அக்குழியை மணி கனகங்களால்‌ நிரப்பினர்‌. அதன்‌ 
மேல்‌ அறுகம்புல்லை நட்டனர்‌. தேவலோகங்களில்‌ நாதங்கள்‌ 
முழங்கின. தேவர்களின்‌ ஆசனங்கள்‌ ஆடின, இந்திரன்‌ பொன்‌ 
னுலகத்திலிருந்து வந்தான்‌. பக்தியினால்‌ பல இன்னிசைகளை 
எழுப்பினான்‌. சிநத்தாயை வணங்கினான்‌. பல வெகுமதிகளை 
உவந்து அளித்தான்‌. நால்வகைத்‌ தேவர்களும்‌ குழந்தைக்கு 
மாலையிட்டு திருமுழுக்காட்டினர்‌. சுரர்கள்‌ ஆடினர்‌: பாடினர்‌. 
சக்ரா, மூவுலக காதன்‌ என மொழிந்தான்‌, இந்திரன்‌ அமிழ்‌ 
தைக்‌ குழந்தையின்‌ கட்டை விரலில்‌ தடவினான்‌. ஐந்து அப்சராப்‌ 
பெண்கள்‌ செவிலியர்கள்‌ ஆயினா. மேருவிலிருந்து வந்த 
வாசவர்கள்‌ எண்காள்‌ யாகங்களை அருகனுக்கு ஆற்றினர்‌, 
வாமாதேவி ஈன்றதால்‌ பெருமகிழ்வு எய்தினாள்‌, அரசன்‌ 
கைதிகட்கு விடுதலையளித்தார்‌. மக்கள்‌ ஆனந்தக்‌ கடலில்‌ 
மூழ்கிக்‌ குளித்தனர்‌. 


பகவான்‌ பார்சுவநாதர்‌ வரலாறு 173 


தனர்‌. ஐராவதம்‌ என்கின்ற யானை, உண்மையில்‌ யானையல்ல. ஒரு 
தேவன்‌ அவயானையின்‌ உருவை எடுக்கிறான்‌. ஐராவதம்‌ முப்பத்தி 
ரண்டு முகங்களையுடையது. முகம்‌ ஒன்றுக்கு எட்டுக்‌ கொம்பென இரு 
நூற்று ஐம்பத்தாறு கொம்புகளையுடையது. கொம்பு ஒன்றுக்கு ஒரு 
பொய்கையாகி இருநூற்றைம்பத்தாறு பொய்கைகளையுடையது. 
பொய்கை யொன்றிற்கு முப்பத்திரண்டு கமல மலர்களென எண்ணா 
பிரத்து நூற்றுக்‌ தொண்ணூற்றிரண்டு கமல மலர்களையுடையது. 
மலர்‌ ஒன்றில்‌ முப்பத்திரண்டு இதழ்களென இரண்டு இலக்கத்து 
அறுபத்திரண்டாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு (2,62,144) இதழ்‌ 
களை யுடையது. இதழொன்றுக்கு முப்பத்திரண்டு நர்த்தக மகளிர்‌ என 
எண்பத்துமூன்று இலக்கத்து எண்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று 
எட்டு நர்த்தக மகளிர்களையும்‌ உடையது. இவ்யானையின்‌ மத்தகத்தில்‌ 
பகவானை எழுந்தருளுவித்துக்கொண்டு, இருபுறமும்‌ கவரிவீச மந்தர 
மலையில்‌ உள்ள பாண்டுக சிலையில்‌ சிங்க வணையில்‌ எழுந்தருளிவித்‌ 
தனர்‌. நீர்‌, பால்‌, கந்தம்‌ முதலியவற்றால்‌ மந்திரம்‌, துதி முதலியவை 
களோடு அபிடேகம்‌ செய்தனர்‌. அம்பொழுது பார்சுவ பகவான்‌ 
எனத்‌ திருப்பெயர்‌ சூட்டினர்‌.”” மீண்டும்‌ வாரணாசி நகரத்திற்குத்‌ 
திரும்பி வந்தனர்‌. பெரிய ஆத்தான மண்டபத்தில்‌ சிங்கவணையில்‌ 
வீற்றருளச்‌ செய்தனர்‌. 


ஆனந்த நடனம்‌, இன்னிசை முதலியவைகளை நடாத்தி பகவானின்‌ 
பிறப்பாம்‌ கலியாணப்‌ பெரு விழாக்களைச்‌ செய்தனர்‌. செளதர்‌ 
மேந்திரன்‌ முதலாகிய தேவர்கள்‌ சிஈனின்‌ பெற்றோர்களை மகிழ்வித்து, 
பகவனிடம்‌ விடை கொண்டு போயினர்‌. 


அரிட்டகேமி பகவனின்‌ தீர்த்த சந்தான காலம்‌ எண்பத்து மூன்றா 
யிரத்து எழுநூற்று ஜம்பது ஆண்டுகளாகும்‌. இதனுள்ளடங்கிய 
ஆயுனளையுடையவனாகித்‌ தோன்றியுள்ளார்‌ பகவான்‌. அவர்‌ தம்‌ திரு 
வுடல்‌ பச்சை வண்ணத்தது. ஒன்பது முழ அளவைவுடயது. பகவனின்‌ 
ஆயுளளவு நூறு ஆண்டுகளாகும்‌, பகவனும்‌ அமரரால்‌ இயற்றப்‌ 
பெற்ற போகோபபோகப்‌ பொருள்களைத்‌ துயத்தார்‌. தேவகுமாரர்‌ 
கள்‌ தோழர்களாய்‌ வர வளர்ந்து பதினாறு ஆண்டுகள்‌ நிறை 
வுற்றனர்‌.”* 





23. திருப்பெயர்‌ செள தர்மேந்துரனால்‌ சூட்டப்பெறுவதாகும்‌. 
இதற்கு மாறாக, இங்ஙனம்‌ கூறப்படுகிறது கருவுற்றிருந்த தாய்‌ 
ஒரு நாள்‌ இரவு பாம்பொன்றைக்கண்டாள்‌. இதை அரசனிடம்‌ 
முன்னமேயே கூறியிருந்தாள்‌. அவர்‌ குழந்தையின்‌ பலமே 
பாம்பாகத்‌ தோன்றியது என யூகித்து குழந்தைக்கு பார்ஸ்வா 
எனத்‌ திருப்பெயர்‌ சூடடினர்‌. தேவர்கள்‌ பலவுருவங்களில்‌ 
கரட்சியனளித்துக்‌ குழவிக்கு மகிழ்ச்சியூட்டினர்‌. நாளொரு மேனி 
யும்‌, பொழுதொருவண்ணமுமாய்‌ வளர்ந்தார்‌. அங்கங்கள்‌ 
அழகுடையவரானார்‌. 


24, பகவனின்‌ அழகில்‌ பல பெண்கள்‌ மயங்கினர்‌. ஒரு நாள்‌ அரச 
வையில்‌ ஒரு தூதன்‌ வந்து “அரசே நரவர்மன்‌ என்ற. மன்னர்‌ 
குசஸ்தலம்‌ என்ற நாட்டை ஆண்டார்‌. அவர்‌ தம்‌ மகன்‌ 


174 ௮ப்பாண்டைநாதர்‌ உலா 


சிங்கத்தின்‌ மறுபிறப்பு 
முன்னர்‌ கூறப்பட்ட சிங்கம்‌ இறந்து நரகத்‌ துன்பங்களை யடைந்‌ 
தது. பன்முறை நரகத்தையடைந்தது. பின்னர்‌ மகீபாலபுரத்தில்‌ 








பிரசசேனஜித்துக்கு அரசை ஒப்படைத்து துறவு பூண்டார்‌. 
பிரசேனஜித்திற்கு பிரபாவதி என்ற கல்ல மகள்‌ ஒருத்தியிருந்‌ 
தாள்‌. ஒரு காள்‌ பூங்காவில்‌ பார்ச்வ பகவானின்‌ பெருமைகளை 
எடுத்துக்‌ கூறும்‌ பாடல்களைக்‌ கேட்டாள்‌. அன்றிலிருந்து 
பகவான்‌ மேல்‌ ஆராக்‌ காதல்‌ கொண்டாள்‌. பிரபாவதியின்‌ 
பெற்றோரும்‌ அவள்‌ உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்தனர்‌ பிரசேன 
ஜித்‌, பர்ர்ச்வ பகவனின்‌ கருத்தையுணர்ந்து ஒரு சுயம்வரத்தை 
வைக்கலாம்‌ எனத்‌ தீர்மானித்தார்‌. கலிங்க நாட்டரசன்‌, 
யவனன்‌, பிரபாவதி தனக்கே மனைவியாதல்‌ வேண்டும்‌ என்ற 
எண்ணத்தோடு குசஸ்தலத்தை முற்றுகையிட்டுள்ளான்‌. நான்‌ 
புருடோத்தமன்‌ ஆவேன்‌, நான்‌ அமைச்சர்‌ சாகரதத்தனின்‌ 
மைந்தன்‌. பிரசேனஜித்‌ உங்களிடம்‌ முறையிட அனுப்பினார்‌. 
ஏனெனில்‌ தாங்கள்‌ முறை பிறழாதவர்‌ என்றனன்‌. அச்வ 
சேனன்‌ கோபமுற்று. குசஸ்தலாவில்‌ பிரசேனஜித்தைக காப்‌ 
பாற்ற ஆயத்தமானார்‌. பார்கவா இதனைக்‌ கேட்டு விளையாட்டுக்‌ 
கூடத்தைவிட்டு வெளியே வந்தார்‌. தந்தையின்‌ குணத்தை 
மெச்சினார்‌. போரில்லாமல்‌ சமாதானமாக யவனனைத்‌ திருத்த 
லாம்‌ என்றார்‌. அவர்‌ தந்தையும்‌ ஒப்புக்கொண்டார்‌. எல்லா 
வித ஏற்பாடுகளுடன்‌ பார்சுவா புருடோத்தமன்‌ உடன்வர 
பயணம்‌ தொடங்கினார்‌. இந்திரனின்‌ சாரதி, மாரதி என்பவன்‌, 
இந்திரன்‌ ஆணையால்‌ பார்ச்வருக்கு இந்திரனின்‌ ஊர்தியையளித்‌ 
தான்‌ ; தானும்‌ சேவை புரிய உடனிருந்தான்‌. குசஸ்தலாவை 
அடைந்து ஏழடுக்கின்மேல்‌ உப்பரிகையில்‌ தங்கினார்‌. இம்‌ 
மாளிகை தேவதைகளால்‌ நிர்மாணிக்கப்பெற்றது யவனனுக்கு 
ஒரு தூதனை அனுப்பினார்‌. முற்றுகையைத்‌ தவிர்க்கும்படி அறி 
வுரை கூறச்‌ சொன்னார்‌. முதலில்‌ யவனன்‌ கோபத்தோடு 
மறுத்தான்‌. அவனுடைய முதிய அமைச்சன்‌ அவனை இடித்துக்‌ 
கூறினான்‌.தூதனைக்‌ கொல்லத்துணிந்த யவனனை மிகவும்‌ எச்சரித்‌ 
தான்‌, இவ்வச்சுறுத்தல்களால்‌ பயந்து தூதனை மகிழ்வித்தான்‌. 
தெரியாமல்‌ துன்புறுத்தியமைக்காக மனம்‌ வருந்தினான்‌, 
அமைச்சன்‌ யவனனைச்‌ சமாதானப்படுத்தினார்‌. அவரை யவனன்‌ 
எதிர்ப்பது, தீப்பொறி, சூரியனை எதிர்ப்பதுபோலாம்‌. 
சுண்டெலி சிங்கத்தை எதிர்ப்பது போலவாகும்‌. ஒருகாகம்‌ 
கருடனை எதிர்ப்பது போலவாம்‌. குந்துவை யானை எதிர்ப்பது 
போல வாகும்‌. மேலும்‌ இந்திரனின்‌ ஆட்கள்‌ பகவனுக்கு பணி 
விடை செய்கின்றனர்‌. இவைகளை அமைச்சன்‌ எடுத்துக்கூற 
யவனன்‌ பயபக்தியுடன்‌ பகவனைக்‌ கண்டு வணங்கினான்‌. பார்ச்வ 
பகவன்‌ அவனை மன்னித்தருளினார்‌. பிரசேனஜித்‌, பிரபாவதியை 
அழைத்துவந்து பார்ச்வபகவனை மணந்துகொள்ளும்படி வேண்‌ 
டினார்‌. பார்ச்வபகவன்‌. “யான்‌ காப்பாற்றவே வந்தேன்‌” என 
மறுத்தார்‌. பிரசேனஜித்‌, “வாரணாசியில்‌ தந்தையைக்‌ கண்டு 
பேசலாம்‌” என வேணடினார்‌. பகவன்‌ ஒப்புக்கொண்டார்‌. 
பார்ச்வபகவன்‌ துறவெண்ணம்‌ உடையவர்‌. அவர்‌ அறிவில்‌ 
மூத்தவர்‌. இவ்வண்ணம்‌ அச்வசேனர்‌ எண்ணிபார்ச்வ பகவனை 
பிரசேனஜித்துடன்‌ கேரில்‌ கண்டார்‌. தந்தையின்‌ விருப்பத்தை 
நிறைவேற்றுவது நலம்‌ எனக்‌ கூறவே பார்ச்வபகவனும்‌ 
உடன்பட்டார்‌. பிரபாவ திக்கும்‌ பார்ச்வபகவனுக்கும்‌ சிறப்பாகத்‌ 
திருமணம்‌ நடந்தேறியது. பின்னர்‌ இன்பமாக வாழலாயினர்‌. 
ஸ்ரீபுராணத்தில்‌ பார்ச்வபகவனின்‌ திருமணக்‌ குறிப்பு இல்லை. 


பகவான்‌ பார்சுவநாதர்‌ வரலாறு 175 


மகீபாலன்‌ என்னும்‌ மன்னனாயிற்று”£. இவன்‌ பகவனின்‌ தாய்‌ வழித்‌ 
தாத்தாவாவன்‌. இவன்‌ தன்‌ மனைவியின்‌ மறைவினால்‌ மனவேதனை 
யுற்று தாபசனாயினர்‌, ஐந்திநடுவுள்‌ நின்று தவம்‌ செய்யலானான்‌. ஒரு 
நாள்‌ வனவிளையாட்டிற்காகச்‌ சென்ற பகவான்‌ அவனைக்‌ 
கண்டருளினார்‌.”? 


மகீபாலன்‌ - பார்சுவர்‌ சந்திப்பு 

அவன்‌ செய்கின்ற தவத்தில்‌ சற்றும்‌ மதிப்பின்றிப்‌ பகவன்‌ 
நின்றார்‌. தாபசன்‌, தவம்‌ தரித்தவனும்‌, மூத்தவனும்‌, குருவும்‌, தாத்தாவு 
மாகிய என்னை செல்வச்‌ செருக்கால்‌ நெருக்கப்பட்டுள்ள நீ வணங்கா 
தொழிவதோ ?' என்று மனங்கலங்கிக்‌ கூறினான்‌. அக்கவலையினால்‌, 
மாயையினால்‌ மதிமயங்கிக்‌ கோடரியினால்‌ விறகுகளைத்‌ துணித்துத்‌ 
தீயில்‌ இடலாயினன்‌. 


நாக மிதுனங்கள்‌ 


அவனை நொக்கி, * தாபசனே ! இவ்விறகில்‌ நாக மிதுனங்கள்‌ 
வசிக்கின்றன. ஆதலில்‌ அதனால்‌ பிளக்காதொழிமின்‌ * என்று பகவன்‌ 
அருளிச்செய்தனர்‌. அதனை மனத்தில்‌ ஏற்காது அவ்வாறே பிளத்த 
லில்‌ நாகமிதுனங்கள்‌ துண்டிக்கப்பட்ட உடல்களோடு வெளிவந்தன. 
பகவனும்‌ திருவருளினாலே அறத்தையும்‌ பஞ்ச நமஸ்கார பதங்களையும்‌ 
உபகேசித்தருளினார்‌. அவைகளை மனம்‌ வைத்துச்‌ செவிமடுத்து உடலை 
விட்டன. அக்கணமே தரணேந்திரனும்‌, அவன்‌ தேவி பத்மாவதியு 
மாய்ப்‌ பிறநதன. 


25. மகீபாலன வரலாறு இல்லை. மாறாக, சிங்கம்‌ இறந்து பல 
விலங்குகளாகத்‌ தோன்றித்‌ துன்பமுற்றது. பின்‌ ராரா என்ற 
அந்தணனுக்கு கதன்‌ என்னும்‌ மைந்தனாயிற்று. கதன்‌ (கதா) 
பிறந்தவுடனே பெற்றோர்‌ இறம்தனர்‌. அவன்‌ உண்ண உண 
வின்‌ றியும்‌, உடுக்க உடையின்‌ றியும்‌, உறைய உறையுள்‌ இன்றி 
யும்‌ உழன்றான்‌. செல்வந்தர்களின்‌ செழிப்பைக கண்டு தவத்‌ 
தில்‌ காட்டங்கொண்டான்‌. அன்றிலிருந்து தாபசனாக வாழ 
லானார்‌. 

26. இல்லற வாழ்க்கை நடாத்தி வந்த பகவான்‌, ஒருகாள்‌ சாளரம்‌ 
வழியாய்‌ வெளியே கோக்கலானார்‌. ஒரு பெருங்கூட்டத்தைக்‌ 
கண்டார்‌. வினவியதில்‌, அவர்கள்‌ கதத்தாபசனுக்கு மரியாதை 
செலுத்த வந்துள்ளார்கள்‌ என்பது உணர்ந்தார்‌. * என்ன நிகழ்‌ 
கிறது” என்பதைக்‌ காண அங்கே சென்றவர்‌. பஞ்சாகீனி 
நடுவில்‌ தவம்புரிகின்ற கதனைக்‌ கண்டார்‌. அத்தாபசன்‌, ஒரு 
பாம்பை எடுத்து நெருப்பில்‌ இட்டான்‌. நெருப்பில்‌ அது துடிக்க 
லாயிற்று. * இவ்வருள ற்ற செயல்‌ ஏன்‌ 2 இது எங்ஙனம்‌ துறவி 
கட்குப்‌ பொருந்தும்‌”? என அவர்‌ வினவினார்‌. “ அரசர்களுக்கு 
யானை, குதிரைகளைப்‌ பற்றித்தான்‌ தெரியும்‌ * ஆனால, முனிவர்‌ 
களுக்குத்தான்‌ தவத்தைப்பற்றித்‌ தெரியும்‌. எனப்‌ பெருமிதத்‌ 
துடன்‌ தாபசன்‌ கூறினான்‌. பாரசவர்‌ உடனே நெருப்பை 
யணைக்கும்படி கட்டளையிட்டார்‌. மிக்க ஆவலுடன்‌ வெளிவம்‌த 
பாம்புக்கு பஞ்ச நமஸ்காரபதங்ளே யோதினார்‌. - தரணனாகப்‌ 
பிறந்தது அப்பாம்பு. 


176 அப்பாண்டைநாதர்‌ உலா 


மகீபாலன்‌ மறுபிறப்பு 


பின்னர்‌ தாபசனை நோக்கி, “‘காபச ! கேள்‌, யான்‌ தவவலிமை 
யுடையன்‌ என்னும்‌ மலைபோன்ற செருக்கனையுடையை. ஐந்தீஈடுவுள்‌ 
நின்று தவம்‌ நோற்றல்‌ முதலாகிய கூடாவொழுக்கங்கள்‌ இயங்குயிர்‌ 
வதைச்குச்‌ காரணமாகும்‌. மறம்‌ (பரபம்‌)தோன்றுதற்குக்‌ காரணமாய 
இவைகளினால்‌ நற்கதியை யடையலாம்‌ என நினைப்பது அரிசி வேண்டி 
உலக்கையினால்‌ உமியினை இடித்தல்‌ போலவும்‌, தங்கம்‌ வேண்டி 
உலோகச்‌ கலப்பற்றகல்லை ஊதுதல்‌ போலவும்‌, வெண்ணெய்‌ வேண்டி 
நீரைக்கடைதல்‌ போலவும்‌ ஆகும்‌. தீய எண்ணங்கள்‌ தோன்றுவதற்‌ 
குக்‌ காரணமான இச்செயல்களைத்‌ தவிர்ப்பாயாக” என்றருளிச்‌ 
செய்தனர்‌. தாபசனோ, முன்பு கமடனாக இருந்த போதே பகைவனிடம்‌ 
பகையெண்ண விதையை யூன்றியவன்‌. தான்‌ பேசுவதையே சரி 
யென்னும்‌ செருக்கினை யுடையவன்‌. எனவே அவர்‌ அருளிய அறவுரை 
களை அவன்‌ சற்றும்‌ மனத்தில்‌ கொள்ளாது, கேயாளிக்கு எங்ஙனம்‌ 
அமிழ்தே நஞ்சாக கைக்குமோ அதுபோல அத்திருமொழிகளை எண்ணி 
மனக்கவலை மிக்குற்றான்‌, அதே மனக்கவலையோடு இறந்து சோதிய 
வுலகத்துச்‌ சம்பரன்‌ என்னும்‌ உம்பன்‌ ஆயினன்‌." 


பகவான்‌ பார்சுவகாதர்‌ துறவு பூணல்‌ 


பகவான்‌ தனது பாலப்‌ பருவமாம்‌ முப்பது ஆண்டுகளைக்‌ கடம்‌ 
தருளினார்‌. ஒரு நாள்‌ அரசவையில்‌ எழுந்தருளியிருந்து சாகேத 
புரத்தரசன்‌ சயசேனனால்‌ விடுதரப்பட்ட கரி, துரகம்‌ முதலாகிய காட்சி 
களைக்‌ கண்டருளினார்‌. தூதன்‌ வழி ஆதிபகவண்ன்‌ தோற்றம்‌ முதலாகிய 
சாகேதபுரப்‌ பெருஞ்‌ சிறப்புக்களைக்‌ கேட்டருளினார்‌.”” அதுவே உலக 
வாழ்க்கை வெறுப்புக்குக்‌ காரணமாகி, துறவெண்ணத்தை யடைக்‌ 
தருளினர்‌. அக்கணமே உலெளகாந்திக தேவர்கள்‌ வந்து, “பகவன்‌! 
இஃது துறவு ஏற்கும்‌ காலம்‌ போலும்‌ என்று பணிந்து கூறினர்‌. 
தேவேந்திரன்‌ முதல்‌ எல்லாத்‌ தேவர்களும்‌ துதித்து வரலாயினர்‌. 
துறவு (பரிநிட்க்ரமணம்‌) என்னும்‌ மங்கலத்‌ தொழிலை (கலியாண 
மகோற்சவத்தை) மிக்கச்‌ சிறப்புடன்‌ கொண்டாடினர்‌. 


விமலை என்னும்‌ பல்லக்கின்‌ மிசை எழுந்தருளி, முந்‌ நூறு மன்னர்கள்‌ 
தம்முடன்வர காட்டையடைம்தார்‌. அசுவ வனத்தில்‌ படிகப்பாறைத்‌ 
தலத்தில்‌ வடக்கு நோக்கி எழுந்தருளித்‌ துறவு பூண்டார்‌. அடை, 
அணிகலன்களைக்‌ களைந்தார்‌; மும்முறை தலைமயிரைக்‌ கையினால்‌ பிடுங்கி 





ன்‌ 


27. கதன்‌ தன்‌ கூடாவொழுக்கங்களினால்‌ மேகமாலின்‌ என்ற 
அசரனாய்ப்‌ பிறந்தனன்‌. 


28. பகவான்‌, பூங்காவிலிருந்த நேமி பகவானின்‌ திருவுருவப்‌ 
படத்தைக்‌ கண்டு அவர்‌ வாழ்க்கையை (மணம்‌ புரியா வாழ்க்‌ 
கையை) எண்ணித்‌ துறவெண்ணங்‌ கொண்டார்‌. உடனே 
பலருக்குத்‌ தானம்‌ முதலியன செய்தார்‌. பெற்றோர்களின்‌ அனு 
மதி பெற்றார்‌. தேவர்கள்‌ ' உலகைப்புரக்க -இதுவே சமயம்‌ 
என்றனர்‌. பகவனும்‌ அசோக மரத்தடியில்‌ துறந்தருளினார்‌. 


பகவான்‌ பார்சுவகாதர்‌ வரலாறு 177 


யெறிந்தரர்‌. இவைகளைத்‌ தேவர்கள்‌ பாற்கடலில்‌ இட்டனர்‌. முக்நூறு 
மன்னர்களும்‌ இவ்வாறே துறவு பூண்டனர்‌. பகவான்‌ எண்ணாள்‌ 
உண்ணாமை (உபவாசம்‌) கோற்றார்‌. தைத்திங்கள்‌ தேய்பிறை 
பதினென்றாம்‌ நாள்‌ விசாக விண்மீனின்‌ உதயகாலத்தில்‌ சித்தபர 
மேட்டிகளை வணங்கித்‌ துறந்தருளினார்‌. அப்பொழுதே மனப்பர்யய 
அறிவையும்‌ அடைந்தருளிஞர்‌. 


யார்சுவர்‌ உணவு கொண்டமை 


முனிவர்கட்கு ஆகாரதானம்‌ அளித்தல்‌ ஒரு தெய்விகமான கலை 
யாகும்‌. அதனை முறைப்படி நிறைவேற்றுதல்‌ வேண்டும்‌. இதனை 
இல்லற மக்கள்‌ அனைவரும்‌ நடைமுறையில்‌ பயிலவேண்டும்‌. இங்கனம்‌ 
செயல்‌ முறையில்‌ மக்கட்கு விளக்கத்‌ திருவுளங்கொண்டருளினர்‌ 
பகவான்‌. தமக்குப்‌ பசியென்பது இல்லை. என்றாலும்‌ அருளினால்‌ 
செல்விருந்தாகி (சரியை மேற்கொண்டருளி) நாட்டிற்கு வந்தார்‌. 
குல்மகேடபுரத்தரசன்‌?ூ தன்யன்‌ என்பார்‌ முனிவரை எதிர்கொண் 
டழைத்தார்‌. திருவடிகளில்‌ மனம்‌ மெய்ம்மொழி தூயராய்ப்‌ பணிக்‌ 
தெழுந்தார்‌. திருவடிகட்குப்‌ பூசனை செய்தார்‌ ; பின்னர்‌ அருச்சனை 
செய்தார்‌. பின்‌உயரிய, தரயஆசனத்தில்‌ அமர்ந்தருளூம்படி வேண்டினார்‌, 
பின்னர்த்‌ தூய்மையான, குற்றங்களற்ற ஆகாரத்தைத்‌ தன்யன்‌ அவர்‌ 
கைகளில்‌ தத்தா. பகவானும்‌ விருப்பு வெறுப்பு அற்றவராக, 
கைகளில்‌ வாங்கி உண்டருளினார்‌. அப்‌ பொழுதே தன்ய மன்னன்‌ 
அரண்மனையில்‌, பொன்மழை, பூமழை, மந்தமாருதம்‌, தேவதுந்துபி, 
வெற்றி முழக்கம்‌ முதலிய ஐந்து அதிசயங்கள்‌ தேவர்களால்‌ நிகழ்த்‌ 
கப்பட்டன. 


சாட்டில்‌ கடுந்தவம்‌ 


பகவனும்‌ பின்னர்‌ அறவுரையாற்றியருளினார்‌. அதன்‌ பின்னர்‌ 
மெளனத்தோடு காட்டை யடைந்தருளினார்‌. அப்பொழுது உண்டாகிய 
சாதுர்‌ மாதத்தில்‌ கடுந்தவங்களைப்‌ புரிந்தருளினர்‌.*” 


29. கோபகேடபுரம்‌ என்றும்‌ பாடம்‌. 


30. பகவான்‌ சென்று தவம்‌ செய்த இடங்களையும்‌, பெற்ற பெருஞ்‌ 
சிறப்புக்களையும்‌ விரிவாக எடுத்துக்‌ கூறுகிறது. காதம்பரி 
என்ற காடு காலிகிறி என்னும்‌ மலையடியில்‌ உள்ளது. அங்கே 
வந்தருளிய பகவான்‌ குந்தம்‌ என்ற ஏரியில்‌ தவம்புரியலானார்‌. 
அவ்வேரியில்‌ நீர்பருகவந்த மகீதரன்‌ என்னும்‌ யானை பகவனின 
திருவுருவைக்‌ கண்டவுடனே தன்‌ முற்பிறப்பை நன்கு நினைவு 
கூரலாயிற்று. அவ்‌ யானை முற்பிறப்பில்‌ ஹேமலன்‌ என்ற 
இல்லறத்தானாக வாழ்ந்தது. அவன்‌ நண்பன்‌ சுப்ரதிட்டன்‌ என்‌ 
பான்‌.இவர்களிருவரும்‌ சிராவக விரதத்தை ஏற்றுக்கொண்டனர்‌. 
இவன்‌ குட்டையுருவத்தைக்‌ கண்டு ஏளனம்‌ செய்தனர்‌ மக்கள்‌. 
ஆத்திரந்‌ தாளாமல்‌ தான்‌ பெரிய உருவத்தை பெறவேண்டும்‌ 
என நிதானம்‌ செய்தான்‌. அதன பயனாக மலையைப்‌ போன்ற 
யானையாக இப்பொழுது பிறந்துள்ளதை நினைத்தது. விலங்கா 
யிருந்தபோதிலும்‌ பகவனுக்கு மரியாதை (அஞ்சலி) செய்ய 


23 


178 அப்பாண்டைநாதர்‌ உலா 


பின்னர்‌, துறவு மேற்கொண்டருளிய தலமாகிய அசுவவன த்தில்‌ 
தேவதாரு மரத்தடியில்‌ எழுந்தருளினர்‌. தமக்குள்‌, “ஏழுநாள்‌ 
வரையிலும்‌ இடைவிடாமல்‌ மலையினும்‌ சலியாது தவம்‌ புரிவேன்‌” என 
உறுதி பூண்டு நிற்கலானார்‌. 


சம்பரனின்‌ போர்ச்‌ செயல்‌ 


முற்சொல்லப்பட்ட சம்பரன்‌, வானவீதியில்‌ தன்‌ விமானப்‌ 
கொண்டு சென்றான்‌. தனக்குப்‌ பகைவனோ, கேவல அறிவு பெற்ற 
வாலறிவனோ, வாலறிவன்‌ ஆலயமோ அவ்வழியில்‌ நேருமாயின்‌ தேவ 
விமானம்‌ செல்லாது நிற்கும்‌. அதுபோலவே இவன்‌ விமானம்‌ மேலே 
செல்லாமல்‌ நிற்பதைக்‌ கண்டான்‌. விபங்க மதியால்‌ (தீயறிவினால்‌) 








விரும்பி, ஏரியில்‌ உள்ள தாமரை மலர்களைப்‌ பறித்து அவர்‌ 
திருவடிகளில்‌ வைத்து வணங்கியது. பல தேவர்கள்‌ வந்து 
வணங்கினர்‌. சம்பாவின்‌ அரசன்‌ கரகண்டு என்பவனிடம்‌ இச்‌ 
சிறப்புகளை முனிவர்கள்‌ எடுத்துரைத்தனர்‌. அவனும்‌ பகவனுக்‌ 
குச்‌ சிறப்புகளைச்‌ செய்தான்‌. தேவர்குழாம்‌ பகவனின்‌ பிம்ப 
மொன்றை உருவாக்கியது. அவ்வரசன்‌ அதைப்‌ போற்றி 
வணங்கினான்‌. அதைச்‌ சுற்றிலும்‌ ஒருகோயிலை உருவாக்கினான்‌. 
அப்பிம்பம்‌ ஆசைகளை (பிரார்த்தனைகளை) நிறைவேற்றவும்‌, 
வருந்திமைகளைத்‌ தடுக்கவும்‌ சத்தி பெற்றிருந்தது. குந்தநீர்‌ 
மிகவும்‌ புனித நீராயிற்று. காலிகிரி என்னும்‌ மலையடிவாரத்தில்‌ 
உள்ளமையினால்‌ அதற்குக்‌ காளிகுந்தம்‌ என்னும்‌ பெயர்‌ 
உண்டாயிற்று. யானை அடக்கத்துடன்‌ இறந்து விந்தைகள்‌ பல 
புரியும்‌ வியந்தர தேவன்‌ ஆயிற்று, பார்சுவகாதர்‌ பிறகு 
சிவபுரியை அடைந்தார்‌. கெளசாம்பா என்ற காட்டில்‌ படிமை 
யோகந்தாங்கியருளினார்‌. தரணேந்திரன்‌ (நாகர்‌ தலைவன்‌) 
ஆங்குவந்து பகவனுக்குப்‌ பெருஞ்‌ சிறப்புகளைச்‌ செய்தான்‌. 
மூன்றுகாள்கள்‌ இடைவிடாமல்‌ அவர்மேல்‌ குடை பிடித்தான்‌. 
எனவே அவ்விடம்‌ அஹிசத்ரா (பாம்புக்குடை) என அழைக்கப்‌ 
படுகிறது. பகவான்‌ பின்னர்‌ இராஜபுரம்‌ என்னும்‌ ஊரை 
அடைந்தார்‌. ஆங்கே, ஈசுவரன்‌ என்ற மன்னன்‌ பகவனைக 
காணவந்தான்‌. பகவனைப்‌ பார்க்கையிலேயேதன்‌ முற்பிறப்பை 
யுணர்ந்தான்‌. அதனைத்‌ தன்‌அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்தான்‌. 
பார்சுவகாதருக்குப்‌ பலவிதச்‌ சிறப்புகளைச்‌ செய்தான்‌. 
பகவான்‌ மாயோகம்‌ தாங்கிய இடத்தில்‌ ஒரு பெரிய கோயிலை 
ஈசுவரன்‌ கட்டுவித்தான்‌. அதனுள்‌ முனிவரின்‌ (பகவனின்‌) 
பிம்பத்தை நிலைப்படுத்தினார்‌. அக்கேரயிலின்‌ பெயர்‌ குக்குடே 
சுவரா என்பதாகும்‌. அன்றிலிருந்து ௮க்ககரமும்‌ அவ்வாறே 
அழைக்கப்படுகிறது. பகவன்‌ பல இடங்களிலும்‌ விகசித்து 
வரலானார்‌, இவரது விஹாரம்‌ அறியாமை என்னும்‌ பகைவன்‌ எங்‌ 
குள்ளான்‌ என்பதைக்‌ கண்டுபிடித்து ஒழிப்பதற்காகவேயாம்‌. 


அசுரனாகிய மேகமாலின்‌ இங்கேதான்‌ அவரைக்‌ கொடுமைப்‌ 
படுத்தியதாகவும்‌, பின்னர்‌ தரணேந்திரனும்‌ அவன்‌ மனைவியும்‌ 
ஆங்கு வநது குடைபிடித்தும்‌, இசை பாடியும்‌ பகவனை மகிழ்‌ 
வித்தனர்‌ என்றும்‌, பின்னர்‌ மேகமாலின்‌, தரணன்‌ என்பவன்‌ 
பகவனைப்‌ பற்றிக்கூற மனந்திருந்தினான்‌ எனவுங்‌ கூறப்படுகிறது. 
பிறகு பகவான்‌ காசியை யடைந்ததாகவும்‌, ஆங்கே கேவல 
நிலையை யடைந்தருளிய தாகவும்‌ கூறப்படுகிறது. 


பகவான்‌ பார்சுவநாதர்‌ வரலாறு 179 


பகவனைத்‌ தன்‌ பகைவனாகக்‌ கருதினான்‌. முன்பவப்‌ புகையுணர்ச்சி 
மேலிட்டது. கதுமென நிமிர்ந்து சினங்கனன்‌ று அவன்‌ எரி விழித்தான்‌. 
இடியுருமென அதிரவார்த்தான்‌; பயங்கரமாய்ப்‌ பார்த்தான்‌; சூலம்‌, 
கைவாள்‌, சக்தி, வில்‌, வேல்‌, அம்பு, ஈட்டி, கதை, தோமரம்‌ முதலிய 
படைகளால்‌ துன்புறுத்தினான்‌; நெருப்பை மழையெனக்‌ கொட்டினான்‌; 
கற்களை மாரியென வாரியடித்தான்‌ ; புதுவெள்ளம்‌ போல நீரில்‌ திக்கு 
முக்காடச்‌ செய்தான்‌. பூதம்‌, பிசாசம்‌, அரக்கர்‌ முதலிய கொடியவர்‌ 
களால்‌ அவன்‌ தொந்தரவுகளைச்‌ செய்தான்‌: காட்டுயானை, சிங்கம்‌, 
கரடி, புலி போன்ற காட்டுவிலங்குகளைப்‌ பகவன்‌ மேல்‌ ஏவிவிட்டான்‌. 
கோழியரவம்‌, மகாநாகம்‌, வேடன்‌, சிம்மம்‌ முதலிய தன்‌ பழைய 
பிறப்புருவங்களைக்‌ கொண்டு பல இன்னல்களைச்‌ செய்தான்‌. இவ்வாறு 
இடைவிடாமல்‌ கோபங்கொண்டு ஏழுநாளும்‌ அத்தேவன்‌ உபசர்க்கங்‌ 
களைச்‌(பீடைகளைச்‌) செய்தனன்‌. பகவனும்‌ சற்றும்‌ சலிப்பின்றித்‌ 
தவத்தில்‌ முற்றும்‌ மூழ்கினர்‌. 


தரணேந்திர பத்மாவதியரின்‌ காவல்‌ 


குரணேந்திர பத்மாவதியரின்‌ ஆசனம்‌ அசைந்தது. ஓதியறிவி 
னால்‌ தமக்குத்‌ தக்க காலத்தில்‌ (பாம்புகளாய்‌ இருந்தபோது) அறவுரை 
கொளுத்திய ஆசானுக்கு ஏற்படும்‌ துன்பங்களைக்‌ கண்டனர்‌. 
தரணேட்திரன்‌ பெரிய ஆயிரம்‌ படங்களால்‌ பகவனுடைய திருவுரு 
வைக்‌ கவித்தனன்‌. 


பத்மாவதியாகிய தேவியும்‌ தன்‌ கணவன்‌ போர்த்துள்ள படங்கள்‌ 
மேல்‌ வச்சிராதபதத்தினைக்‌ கவித்தனள்‌. 


பார்சுவர்‌ அருக பதவி அடைதல்‌ 


கமடனால்‌ விடப்பட்ட படைகளெல்லாம்‌ பகவனின்‌ பெருமையினால்‌ 
தன் வன்மையை இழந்து அவர்‌ திருவடிகளில்‌ மலர்களாய்‌ விழுந்தன. 
கமடன்‌ செய்த பெருந்துன்பங்களைப்‌ பொறுத்து அருளினார்‌. வாள்‌ 
போன்ற வெண்சிந்தையினால்‌ (சுக்லத்யானத்தினால்‌) காதி வினைகளை, 
சித்திரைத்‌ திங்கள்‌ தேய்பிறை பதினான்காம்‌ நாள்‌ விசாக விண்மீனில்‌ 
விடியற்‌ காலையில்‌ வென்று, கடையில்‌ நான்மையின்‌ உருவமாகிய 
அருகபதவியை அடைந்தருளினர்‌ (கேவலஞானம்‌ அடைந்தார்‌), 


தேவர்களின்‌ திருப்பணி 


நால்வகைத்‌ தேவர்களும்‌ அக்கணமே தத்தம்‌ சின்னங்களால்‌ 
பகவனின்‌ கேவலத்தன்மையை அறிந்தனர்‌. உடனேவந்து அதற்குரிய 
மங்கலத்‌ தொழிலை (பெருங்கல்யாண விபவத்தினை)ச்‌ செய்து பகவனை 
அருகனை -- கடையிலா நான்மை படைந்தோனை -- மனம்‌ மெய்ம்‌ 
மொழியார வாழ்த்தினர்‌; வணங்கினர்‌; போற்றினர்‌; புகழ்ந்தனர்‌. 
பின்னர்‌, சமவசரணம்‌, ஸ்ரீவிஹாரம்‌ முதலியவைகளைத்‌ தேவர்கள்‌ மிக 
விமரிசையாக அமைத்தனர்‌. 1008 இதழ்களையுடைய பொற்றாமரை 
மலர்கள்‌ ஈான்கினை கடல்மட்டத்திலிருந்து 5000 வில்‌ உயரத்தில்‌ 


180 அப்பாண்டைகாதர்‌ உலா 


நிறுவினர்‌. பகவான்‌ மலர்மிசை ஏகினான்‌. தர்மசக்ரமாம்‌ அறவாழி 
யுடையவனானான்‌.?' இவ்வாறு பல சிறப்புகளைச்செய்து அனைவரும்‌ 
தத்தம்‌ பணிகளைச்‌ செய்யலாயினர்‌. 


சம்பர தேவன்‌ அறவழி நிற்றல்‌ 


சம்பர தேவனும்‌ பகவனது ஆற்றலைக்‌ கண்டான்‌ ; தேவர்கள்‌ 
இயற்றும்‌ தெய்வச்‌ சிறப்புகளைத்‌ தரிசித்தான்‌. முற்பிறப்பில்‌ தன்னை 
அடிமைப்‌ படுத்திய பகையினின்றும்‌ விடுதலைப்‌ பெற்றான்‌. மனவமைதி 
யுடன்‌ பகவன்‌ பக்கலில்‌ ஈல்லறவமிழ்தைப்‌ பருகினான்‌. நற்காட்சியினை 
யும்‌, வதங்களையும்‌ தலைமேற்‌ கொண்டான்‌. 


மாதவர்‌ திருவறம்‌ கேட்டல்‌ 


எழுநூறு தாபதர்கள்‌ அக்காட்டில்‌ உளராயினர்‌. அவர்கள்‌ இம்‌ 
நிகழ்ச்சிகளை நேரில்கண்டு, தாம்‌ கொண்டிருந்த மூட ஈம்‌ பிக்கைகளையும்‌ 
கூடாவொழுக்கங்களையும்‌ அறவே துறந்தனர்‌. பகவனிடம்‌ திருவறங்‌ 
கேட்டு மாதவராயினர்‌.££ 


பகவான்‌ பார்சுவகாதரின்‌ சிறப்புகள்‌ 


தரணேந்திரனும்‌, அவன்‌ தேவி பத்மரவதியும்‌ இயக்க, இயக்கிக 
ளாயினர்‌. பகவனுக்கு சுயம்பு முதலாகிய கணதரர்‌ பதின்மர்‌. 
பூர்வதரர்‌ முநநூற்றைம்பதின்மர்‌. சிட்சகர்‌ (நூலறிவு நிரம்பியவர்‌) 
பத்தாயிரத்துத்‌ தொள்ளாயிரவர்‌, ஓதியறிவையுடைய முனிவரர்‌ 
ஆயிரத்து நானூற்றுவர்‌. கேவலிகள்‌ ஆயிரவர்‌. வைக்ரியிகரும்‌ 
அத்துணையர்‌. மனப்பர்யய அறிவினர்‌ எழுநூற்றைம்பதின்மர்‌. 
சொற்போரில்‌ வல்ல மகாவாதிகள்‌ அறுநாற்றுவர்‌. ஆக முனிவரர்‌ 
பதிஞருயிரவர்‌. சுலோசனை முதலாகிய ஆர்யாங்களைகள்‌ முப்பத்‌ 
தாறாயிரவர்‌. சாவகர்‌ நூறாயிரவர்‌. சாவகிகள்‌ முந்நூறு ஆயிரவர்‌. 
அமரர்‌ தொகை கணக்கிலடங்காது. விலங்குகள்‌ மிகவும்‌ அதிகமான 
எண்ணிக்கையையுடையன. 


பார்சுவரர்‌ பரிரிர்வாண மடைதல்‌ 


இங்ஙனம்‌ பன்னிருகணங்கட்கும்‌ அதிபதியாகிய பகவன்‌ அறுபத்து 
ஒன்பது ஆண்டுகளும்‌ எட்டு மாதங்களுமாகிய கேவலி காலமெல்லாம்‌ 





31. சமவசரணத்தின்‌ விவரங்களை ஸ்ீபுராணம்‌ ஆதி புராணத்‌ 
தில்‌ (பக்‌, 103-111) காண்க, மேருமந்தரபுராணம்‌ சமவசரணச்‌ 
சருக்கத்திலும்‌ காணலாம்‌. 


32. அச்வசேனன்‌, வாமதேவியாகிய பகவனின்‌ பெற்றோர்‌, 
பிரபாவதி ஆகியோர்‌ பகவனிடம்‌ அறங்கேட்டனர்‌. பார்சுவர்‌, 
கங்கை, யமுனை நதிக்கரையில்‌ தங்கி அறமழை பொழிந்தார்‌. 
அசுவசேனர்‌ முதலியவர்‌ அவ்வறவுரைகளைக்‌ கேட்டுத்‌ துறந்தனர்‌, 
ஆர்யததீதன்‌ முதலாகிய பதின்மர்‌ துறந்து, தவம்புரிந்து 
கணதரர்களாயினர்‌. ஆரியதத்தர்‌ முதலாயினார்‌ பிறகு பகவன்‌ 
சமவசரணததில்‌ அறமழை பொழியலாயினர்‌. 


பகவான்‌ பரர்சுவகாதர்‌ வரலாறு 181 


எல்லா அறமலி புரங்களிலும்‌ (தர்ம நாடுகளிலும்‌) சமவசரணம்‌, 
திருவிஹாரம்‌ முதலாகிய சிறப்புக்களுடன்‌ சென்று ஈல்லறமழை 
பொழிந்தருளினார்‌. அமரரால்‌ இயற்றப்பட்ட அனைத்துச்‌ சிறப்பு 
களினின்றும்‌ நீங்கியருளி, சம்மேதசிகரத்தில்‌ எழுந்தருளினார்‌. ஆங்கே 
ஒரு மாதம்‌ படிமையோகம்‌ தாங்கியருளினார்‌. பிறகு யோகத்தையும்‌ 
தவிர்த்து அயோகி பகவன்‌ நிலைபெற்று அகாதிவினைகளை அழித்தருளி, 
முப்பத்தாறு மூனிவரரொடுங்கூட, ஆவணித்திங்கள்‌ 


வளர்பிறை 
ஏழாம்‌ நாள்‌ விசாக விண்மீனில்‌ விடியற்காலையிலே என்றும்‌ நின்று 
நிலவும்‌ இன்பவுலகமாம்‌ பெயர்ந்துவாரா வீடுபேற்றினை யடைக்‌ 
தருளினர்‌. 


“நச்சர வணிநிழல்‌ பச்சைமா மலைதனை 
கிச்சலு நினைப்பவர்க்‌ கச்ச மில்லையே,” 


--அருங்கலச்செப்பு, 181. 


(த 


‘மூ OWE PAY மம | கடயம்‌ 4 பகு) 
மிர நட மழு) மழு லு ருரு? (கமாக ணக) ஐ. முருஒத ஐஐ 
172௩௫ முரா(மூரார௫ு ரல) ழமகுா௫ 0௫.7௨ பகர| மரமா: ௫௪௪/2 ரத ௭௫.7௫) 5 

wEKBTிz qe 9/5 இத 
POL ஆழ மரா படில ரம rou AICHE; 
‘weodis முறு.ரம பாபு 08 Two 07௫.8 PH ணு _— — 4099 ரீபூ 0 [7 Judi 6 


ஜோ மழு 
jo) மஜா ‘WEBLO ஐஐ ராத 
இடு “முமீமிது ஜயா லர கழு 


முற மி MGணeTY ௪9 4] (771742 த 125/8) 
GC Wei Aye ‘ணக 1௧௫) ரது 07/09 109 19 
MWS PND Oar ஐ.மு.மு Haun —- ட (ராமு) IP 
உமம. ஜயா எ்மதுழகு மும்முனை ரி.122 ா௪௮இ மதுக்‌ 8 


WEEE மம ராகவா கர்ம 
மூ /முரதரு நிகறா்டி முத மூல ஓரா 


்‌ 














குமரா நூர்‌ மீ. இம ஒர (இமா) 

IPR மு. 1722-1௪ மூல மு 109௫ 179/7 qi | ஐ௫௫ு.ப.ரறா/ 

“ட APO ஙறதர௫்‌ MDE WYSE 409 W109 19 10 19T Gf 109.19 

வரம ரு முகர ந ம மரு? aE மய கீர? முப mai? குமர | 
ஞு ௫0/௯ WOIPWT WTP து ௨10௫ | ரகு ME 170 7௫ பி JT பதா 





yg | 









aig hod gd ழு பங. ௫. ॥.பா 








Woodie (07 29.107 go ஐ) 


— Tig 907) 09 


இற முர Jy NOs ௪.௦ PoE 6 


முழ OLPpEM 


(47.077.7.2) (re 
jo eh QD DOLD நறு ரம இறச ரகக இயா 
பூர ரசு உழழுமும ரு இழு (மம) : ௫௮௮ 4059 5௮) 
புலரி ரடஇஙபன ராசராச: WEF 09rd gee ரகஙகு।| ,ழகஙாரரறா। இயா.ர௮ம மய ofa ஐ இ 
ஐ. ரது | 
iY 007.௩ 072091 ரஜு5 (பறட 
£3 qI® Lo ராஐ த்‌ ௬ 37௫ ஓ 0௦0௫) 
று முலு mea ராச!!! wiGugslel 7 
| 
| athreoeie 
(ஏமா) 
WE முருக 20-12 (ஒன | பரா (ீ€.ர5ஐ2 
முழுகும்‌ ம TTITTPS ம்‌ முரி ஐ TE” | Ase) | முஞுஐ௫ து qT KS 109 19 
ஏத தறம ராஜமாறம WM em ரஇ MPS WML FILO ம] நமது] 9 
(5007-௪ 
ர 
| QT பாராம மு 
pr IIS 
“மம்மு — — (ரசா ர 
வஸ்‌ dg ரரப்முழள ஓக?) (௨௫௪2) 
01 ® 109 15 NP 1] 


ரூ பீம Sage | ௪2/௪0 0 





iPM 


























ப்ர முழு 
முரடு ஐயதழம (129 Pie 
LIS 1௦18 | A 9 பப்பு 
வமாக £0 மநாப LRU) | 
0071 த 00 மீ கயா 1090 இ.ஐ 
ஓம... மு "10909 முழு முழு. | ரான மழு 
07007. மழ Pp மர பம பப | அமக 
மம்மா We ரா பமாமிதமாரரால | 2907 MS | myo (pig WL 
பமடம்‌ முழு me A மமக | மியா ௫ 292 (9௪) (ரா [1 மாநா 
ஓரஒழ ர தர௮ ்ராாச| இறப்‌ ௮10 ஐ. 78 டிய MLS .ுமுா௫07 mey-fos 
யாஹூ | (௫௪௫) | (ரசஜா௫) | LP 07.04 
ராரா ரறுழார | ரர மை (அரச அ 070109 மாம he iano ~@ ஜேறு ஓ | ரகுல்துமழா 
91 cl vi 51 61 (நி! 01 6 
ம்க்‌ 
எமக ௮ 7ல வ ஐய று | (12 £9 
ஒப மு WS TZ ro SIE) 
௭1] மழ 0702 | GomMmeY (WP ga) மச | (கோமா) 
ME g-fo | கிமு? qa Dro (மீமீ Er மு TL றம மூ ௫.48 
லையை பெண அணை அவவை னை வாண 0 அ கணை அணவைைை வனைலை 
பாம்பு 071009 yr ம்க்‌ ரா மாரா MAP PoP DE 
8 ம்‌ 9 G * 8 ௦ l 








பம தத] அத 





இணைப்பு 25 


அப்பாண்டை நாதர்‌ பற்றிய ஒரு குறிப்பு* 
டாக்டர்‌ ௨. வே. சாமிகாதையர்‌ 


குணபத்திரதேவர்‌ : திண்டிவனம்‌ தாலுகாவிலுள்ள செஞ்சியைச்‌ 
சார்க்த சித்தாமூர்‌ மடத்துத்‌ தலைவர்களாக முன்னமிருந்தவர்களுள்‌ 
ஒருவர்‌. இம்‌ மடத்தைச்‌ சார்ந்த முன்னோர்கள்‌ வரித்துக்‌ கொண்டிருந்த 
இடம்‌ திருகறுங்குன்றமலை. இம்‌ மலையில்‌ அப்பாண்டை காதர்‌ 
என்று வழங்குகிற பார்சுவ தீர்த்தங்கராலயமொன்‌ றுண்டு. கிழங்கு 
கல்லிய வேடனொருவன்‌ அறியரமல்‌ தனது கருவியால்‌ கழங்கு 
கல்லுகையில்‌ இந்த ஸ்வாமியின்‌ முழந்தாள்‌ சிதைதலினால்‌ அவனுடைய 
கண்கெட்டு. அறிவுற்று, “அப்பனே, ஆண்டவனே” என்று பாடின 
மையரல்‌ இவர்‌ இப்பெயர்‌ பெற்றார்‌ என்பர்‌ அவ்வேடன்‌ இத்தெய்வத்‌ 
தின்மீது செய்யப்பட்டதாகிய 'திருநறுங்குன்றப்‌ பதிகம்‌” என்ற ஒரு 
நூல்‌ இப்பொழுதும்‌ வழங்கி வருகின்றது. 


இந்தக்‌ குணபத்திர தேவர்‌ ஆசிரியர்‌ முனிபத்திர தேவர்‌ என்பவர்‌. 
இவர்தான்‌ செஞ்சியரசனை அடுத்து அவனைத்‌ தன்வயமாக்கிச்‌ 
சித்தாகுரில்‌ மடம்‌ ஏற்படுத்திக்‌ கொண்டனர்‌. சூடாமணி 9- வது 
தொகுதியில்‌ கொடைமடச்‌ செய்யுளில்‌ கூறப்பட்ட கிருஜ்ணராயன்‌ 
என்பவன்‌ பெருமண்டுரைச்‌ சார்ந்த செஞ்சியை ஒருகாலத்திலாண்ட 
கிருஷ்ணப்‌ ப நாயக்கன்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 





*மகாமகோபாத்யாய டாக்டர்‌ ௨ வே. சாமிநாதையர்‌ அவர்கள்‌ “பல்‌ பொருள்‌ 
அகராதி” என்னும்‌ தலைப்பில்‌ பல்வேறு வகைப்பட்ட நூற்குறிப்பகராதிகள்‌, 
குறிப்புகள்‌ முதலிய பல செய்திகள்‌ குறித்து எழுதிவைத்துள்ளனர்‌. 
அவற்றுள்‌ சித்தாமூர்க்‌ குணபத்திர தேவர்‌, கிருஷ்ணராயர்‌ என்பவர்களைப்‌ 
வற்றிய குறிப்பே இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. இக்‌ குறிப்பினால்‌ பார்சுவ 
நாதருக்கு அப்பாண்டை நாதர்‌ என்னும்‌ பெயர்வந்தகாரணம்‌ புலப்படுகிறது. 
மேலும்‌, சூடாமணி நிசண்டின யாத்த மணடல புழுடரை ஆதரித்த அரசர்‌ 
பெயரும்‌ புலனாகிறது. வரலாற்றுச்‌ சிறப்புடைய நிக்குறிப்புகளைக சுண்டு 
எழுதியுதவியவர மகா மகோபாத்தியாய டாக்டர்‌ ௨. வே. சாமிகாதையர்‌ 
நூலகத்தின்‌ கெளரவ அமைச்சர்‌ புலவர்‌ மு.கோ., இராமன்‌ அவர்களாவர்‌. 
ஏற்ற சமயத்தில இஃ குறிப்புகளை எடுத்து அனுப்பிவைத்த அவர்களுக்கு 
மிக்க கன்றி. 

பதிப்பாசிரியர்‌ 


24 


பொருளகராதி 


[எண்‌ : 


அக்கினிசர்மன்‌ 162 


அகமிந்திரன்‌ ஆனந்தனாய்த்‌ 


தோன்றல்‌ 168 
அங்கங்களுக்கு அழகு 

அவனைப்‌ போற்றுதலே 32-33 
அங்கபூர்வாங்க முதனூல்‌ 76 
அச்யுதகல்பம்‌ 166 
அச்யுதேக்திரன்‌ வச்ரகாபி 

யாய்‌ வரல்‌ 167 
அ௮ச்வசேனன்‌ 160 
அசுரர்‌ கின்னரர்‌ முதலிய 

பல்கணத்தார்‌ பணிதல்‌ 14 
அசுவசேனன்‌ 171 
அசுவபுரம்‌ 167 
அசுவ்வனம்‌ 177 
அடியார்க்குநல்லார்‌ vi, 77 
அணுவிரதங்கள்‌ ஐந்து 165 
அத்தத்‌ திருகாள்‌ 108 
அதியப்‌ பூங்கா 7-8 
அந்தகர்க்கு வீட்டு நெறி 

அருளல்‌ 119 
அம்‌ தியபகவான்‌ 73 
அதுந்தரி 161 
அப்பர்‌ சம்பம்தர்க்கு விழி 

கொடுத்த அப்பன்‌ 77 
அப்பர்‌ பதிகம்‌ 138 
அப்பாண்டை நாதர்‌ 66 
அப்பாண்டை நாதர்‌ அடி 

போற்றுதல்‌ 3 
அப்பாண்டை நாதர்‌ உலா xi 

xxxL, 1-38, 39 


அப்பாண்டை நாதர்‌ உலாநூல்‌ 
குறிப்பிடும்‌ துதிப்பிரபம்‌ 
தங்கள்‌ 

அப்பாண்டை நாதர்‌ உலாவின்‌ 
ஏட்டுப்‌ பிரதி 71 

அப்பாண்டை நாதர்‌ உலாவின்‌ 
தனிச்‌ சிறப்பு xAViL 


118 


பக்க எண்‌] 


அப்பாண்டை நாதர்‌ திருமுன்‌ 96 
அப்பாண்டை நாதர்‌ 


இருவுருவம்‌ 9௦ 
அப்பாண்டை நாதர்‌ தேரில்‌ 
எழுந்தருளல்‌ 8-9 


அப்பாண்டை நாதர்‌ பஞ்சகம்‌ 143 
அப்பாண்டை நாதர்‌ பற்றிய ஒரு 


குறிப்பு 185 
அப்பாண்டை நாதர்‌ பாலம்‌ 91 
அப்பாண்டை நாதரின்‌ 

தெய்வப்‌ புகழ்‌ 35-36 
அம்புயத்தின்மேல்‌ நடந்தோன்‌ 73 
அம்மையப்பர்‌ 39 
அய்யனார்‌ வாழ்த்து 4-5 
அயோத்தி 162, 168 
அரசர்‌ முதலியோரின்‌ 

அறக்கட்டளை 105-106 
அரவிக்த மன்னன்‌ 162 
அரவிந்த மன்னனின்‌ துறவு 164 
அரவிந்தன்‌ 161 
அமரிட்டநேமி பகவன்‌ 173 
அரிவைப்‌ பருவத்து 

அணங்கு 26-29 


அரிவை வீணை மீட்டிப்‌ பாடுதல்‌ 28 
அருகந்தன்‌ உலாப்‌ 


போந்தான்‌ _ 37-38 
அருகர்‌ சிந்து 155 
அருகர்‌ புகழ்‌ மாலை 118 
அருகர்‌ எண்குணங்கள்‌ 73-14 


அருகன்‌ கழலின்‌ வீறுபுகழ்‌ 20 
அருகன்‌ காப்பு [ 
அருகன்‌ பக்கலிலே அரிவை 
சென்று தெளிந்து 
போற்றுதல்‌ 29 


அருகன்‌ புகழைப்‌ பேசுதல்‌ 34-35 


அருகனடியைப்‌ புகழ்ந்து 
போற்றுதல்‌ 35 


பொருளகராதி 


அருகனை வணங்கி 

வாழ்த்துதல்‌ 36-37 
அருங்கலச்‌ செப்பு 181 
அருட்கடலை இறைஞ்சுதல்‌ 21 


அருணகிரி நாதர்‌ 13 
அருணாசலக்‌ கவிராயர்‌ 39 
அவ்வினையம்‌ 74 


அவ்வை அறமொழி உணர்தல்‌ 35 
அவ்வை யெொருத்தியின்‌ வரவு 33 


அலிகாசி உலா 39 
அவிரோதிப்‌ பிரபந்தத்தி 77 
அவுணன்‌ விடுசரந்தடுத்தது 120 
அவையடக்கம்‌ 3 
அழகிய கூத்த தேசிகர்‌ 39 
அழகிய நம்பி உரை 40 
அறுபத்து நாற்கலை 76 
அனந்தகுணம்‌ நான்கு 85 
அனந்தவிசயர்‌ பேர, 1,099, 72, 
அனந்த விசயர்‌ செய்த 

புதுமை XXV 
அனந்தானுபகதிக்கோபம்‌ 164 
ஆசிரியர்‌ அனந்த விசயர்‌ 

வரலாறு XXIV-XXV 
ஆசிரியர்‌ பெயர்‌ காணா உலா 

நூல்கள்‌ 40 
ஆட்டாணிகம்‌ 170 
ஆடவர்‌ எழுபருவம்‌ XX 
ஆண்டாள்‌ xxiii 
ஆத்தான மண்டபம்‌ 173 
ஆதித்தர்‌, ௮. கு. 33 
ஆதிபகவன்‌ 13 
ஆதிபுராணம்‌ 171 
ஆதிமுதல்‌ 87 
ஆதீனங்கள்‌ 1 
ஆயத்தாரோடு அரிவை 

பாடுதல்‌ 28 
ஆயன்‌ சிதைத்த மரம்‌ 83 
ஆயிரத்தெட்டு சுபலக்கணம்‌ 78 
ஆர்த்தச்‌ சிந்தை 164 
ஆளுடைய பிள்ளையார்‌ 

திருவுலாமாலை x, 39 
ஆறுமுசுவன்‌ ப 
ஆனதேசக்திரனின்‌ அடுத்த 

பிறப்பு 171 
ஆனந்தன்‌ அறங்கேட்டல்‌ 169 


187 


ஆனந்தன்‌ ஆனதேந்திரன்‌ 


ஆதல்‌ 171 
ஆன தனின்‌ துறவு 170 
இசக்கியம்மை 78 
இசக்கியம்மை பதம்‌ 

போற்றுதல்‌ 5-6 
இசைக்கருவிகளின்‌ முழக்கம்‌ [4-15 
இசைமுழக்கம்‌ 12 
இடப்பெயரால்‌ வழங்கும்‌ 

உலாக்கள்‌ xvi 
இணைப்புகள்‌ XXA-XXXL 
இந்தியங்கள்‌ ஐந்து 85 
இந்திரவிமானத்து 

எழுந்தருளல்‌ 12 
இந்திரன்‌ முதலாம்‌ தேவர்‌ 

பணிதல்‌ 13-14 


இமயம்‌ சேர்ந்த காக்கை 75 
இயற்பெயரொடு இயைத்த 


உலாக்கள்‌ xvi 
இரச்மிவேசன்‌ 166 
இரச்மிவேகன்‌ அச்யுதேந்திரன்‌ 

ஆதல்‌ 166 
இரட்டையர்‌ ix, 39 
இரத்தினபுர அரசன்‌ | 68 
இர தீதினாவளி 168 
இராசராச சோழன்‌ உலா 39 
இராசராசன்‌ X 
இர சிபன்னிரண்டு 9-10 
இராஜபுரம்‌ 178 
இருபத்துநால்வர்‌ XXIX 
இருபத்தேழு நட்சத்திரம்‌ 8-9 
இலக்கண விளக்கப்‌ 

பாட்டியல்‌ XV XXiii 
இலளிதாங்கன்‌ 168 
இளங்கோவடிகள்‌ x1, 85 
இறைவன்‌ உலாக்‌ காட்சி 12-17 
ஈச்வரன்‌ 178 
ஈசானன்‌ 00 
ஈரைந்து அவதாரம்‌ 83 
ஈனமத்தோர்‌ 82 
உண்மை உலா 40 
உத்தம மகளிர்‌ 77211 
உதயகுமரன்‌ xl 
உதயணன்‌ XI-Xii 
உருத்திர கணிகையர்‌ 3201-2001 


[86 
உலகசந்திர மாதவர்‌ 167 
உலகத்‌ தமிழ்‌ மாகாடு i 
உலகெலாம்‌ சார உரைப்‌ 

போன்‌ 86 
உலா Xvi 
உலர இலக்கணம்‌ XiV 
உலா இலக்கியங்கள்‌ 39 
உலா இலக்கியத்திற்குரிய 

xv 


பாட்டு 
உலா இலக்கியம்‌-பட்டியல்‌ 39-40 
உலா ஒரு புறத்திணை 


இலக்கியம்‌ XV 
உலாக்‌ காணும்‌ எழுபருவ 
மங்கையர்‌ யாவர்‌? RXI-XXIV 


உலாக்கூறு அமைந்த வேறு 
பிரபச்தங்கள்‌ Xv 

உலாத்‌ தலைமகன்‌ xvii 

உலாத்‌ தலைவனுக்கு வயது 


வரம்பு XX-XXI 
உலா நூல்கள்‌ x 
உலா நூல்களின்‌ பெயர்‌ 

வழக்கு xvi 
உலாவியற்‌ படலம்‌ xiv 
உலாவின்‌ சிறப்புக்‌ 

கூறுகள்‌ XViL-XXIV 
உளைகாம்திக தேவர்கள்‌ 176 


ஊர்ப்‌ பெயரொடு இயற்பெயரும்‌ 
இணைந்த உலாக்கள்‌ xvii 
எண்குண இறைவன்‌ கோயில்‌ 74 
எண்‌ திசைத்‌ தேவர்கள்‌ 13-14 
எதிர்கோள்‌ படலம்‌ xvi 
எல்லப்ப பூபதி i 39 
எல்லாரும்‌ போற்ற அருகந்தன்‌ 


உலாப்‌ போந்தான்‌ 37-38 
எழுபருவ மங்கையர்‌ வயது 30% 
எழுபருவ மங்கையரின்‌ 

அறிமுகம்‌ xxvi 
ஏகாம்பர நாதர்‌ உலா 39 
ஏழு கிழமை 11 
ஏழு காள்‌ விழா v-vi 
ஐந்தாங்கதி 82 
ஐந்தாங்‌ கல்யாணம்‌ 82 
ஜந்து அதிசயங்கள்‌ 177 


ஜட்நூற்றுக்கு மேற்பட்ட கண்ணி 
கொண்ட உலாக்கள்‌ xxvii 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


ஜராவதம்‌ 173 
ஒட்டக்கூத்தர்‌ x, 39 
ஒளவையார்‌ XX 
கடம்பர்‌ கோயில்‌ உலா 40 
கடவண்மாட்டு மானிடப்‌ 
பெண்டிர்‌ நயந்த பக்கம்‌ XVI 
கடவுளடி போற்றுதல்‌ 15-16 
கந்தசாமிப்‌ புவைர்‌ 39 
கத்தப்பையர்‌ 39 
கபால மூர்த்திப்‌ பிள்ளை 39 
கம்பர்‌ Xill-xiv 
கம்பர்‌ வாக்கு 76 
கம்பராமாயணம்‌ xill-xiV 
கமடன்‌ 161-163 
கமடன்‌ எறிந்த கற்குன்று 119 
சுமடன்‌ கோழிப்பாம்பாய்‌ 
யானையை மாய்த்தல்‌ 105 
கமடன்‌ மருபூதி தோற்றம்‌ 161 
கமடனின்‌ தீயொழுக்கம்‌ 162 
கயத்தாற்றரசன்‌ உலா 40 
கரகண்டு 178 
கரிகாற்‌ பெருவளத்தான்‌ 74 
கருதலளவை ஆறு நிர்‌ 
கருவூர்த்தேவர்‌ 111-117 
கல்வெட்டுகள்‌ 98 
கலம்பகம்‌ 200/7 
கலைமகள்‌ வாழ்த்து 3-4 
கழங்காடுதல்‌ 19-20 
கழற்பாட்டு 20 
களிறு தேவனாதல்‌ 165 
கற்பாந்தநாதன்‌ 86 
கனகசபை நாதன்‌ உலா 39 
காட்சியளவை மூன்று £4 
காட்டில்‌ கடுந்தவம்‌ 177 
காதம்பரி 177 
காதல்‌ xv 
காந்தருவ திருமணம்‌ 169 
காமராசர்‌ உலா 39 
காமாதி வென்ற கடவுள்‌ 80 
காரைக்கரல்‌ அம்மையார்‌ 300 
காலவேகம்‌ xi 
காலிகிரி 177 
காவியங்களில்‌ உலாவியல்‌ X 
காளமேகப்‌ புலீவர்‌ 39 


காளமேகப்‌ புலவர்‌ பாட்டு 76 


பொருளகராதி 


காளவன்‌ 169 
காளி உலர 40 
காளி குந்தம்‌ 178 
கிரணவேகன்‌ 166 
கிருஷ்ணப்ப நாயக்கன்‌ 185 
கிருஷ்ணராயன்‌ 185 
கிழமை ஏழு [1 
கிளியொடும்‌ பூவையொடும்‌ 

கிளத்தல்‌ 25 
ஒழ்‌ விதேகம்‌ 165 
கீழ்‌ வேளூர்‌ உலா 40 
கீழைப்பள்ளி 66 
குக்குடசர்ப்பம்‌ 165 
குக்குடேசுவரா 178 
குசஸ்தலம்‌ 173 
குடை கொடி ஆலவட்டம்‌ 

கொண்டு செல்லுதல்‌ 15 
குணபத்திர தேவர்‌ 185 
குண்பத்திர முனிவர்‌ 69, 102 
குந்தம்‌ 177 
குந்தவைப்‌ பேரேரி 67, 100 
குப்சகம்‌ 164 
குபேரன்‌ 167, 171 
குசங்கவேடன்‌ 167 
குரங்கன்‌ 171 
குரங்கனின்‌ சிங்கப்‌ பிறப்பு 171 
குராமரத்து நிழல்‌ 75 
குுஓசை i 
குல்மகேடபுரம்‌ 177 
குலசை உலர 40 
குலோத்துங்க சோழன்‌ உலா 39 
குலோத்துங்கன்‌ x 
குற்றம்‌ பதினெடடு 85 
குன்றக்குடி சண்முகதாதர்‌ 

உலா 40 
கூடற்கோமான்‌ உலா 1] 
கெற்பதாரணம்‌ 61 
கேசாதிபாதம்‌ 11 
கேசாதிபாத வருணனை 26-27 
கொடியேற்றல்‌ ப்‌ 
கொண்டைககர்‌ வளம்‌ 7 
கோசலதேசம்‌ 168 
கோடீச்சுர உலா 39 
கோபகேடபுரம்‌ 177 


கோபுர வாயில்‌ 13 


189 

கோயிற்பணி புரிவார்‌ 109 
கோவலன்‌-கண்ணக 

திருமணம்‌ iv 
கொழிப்‌ பாம்பு மலைப்பாம்‌ 

பாதல்‌ 166 
கெளசாம்பா | 78 
சக்கரவர்த்தி, ஜே. 155 
சங்கர சோழன்‌ உலா 40 
சங்கர நயினார்‌ கோயில்‌ 

சங்கரலிங்க உலா 40 
சங்கராச்சாரியார்‌ 39 
சஞ்சீவி, ந. டாக்டர்‌ XXXL 
சண்பக லட்சுமி அம்மையார்‌, 

டாக்டர்‌ 66 
சத்தியோசாதன்‌ 8! 
சந்திரகாந்தன்‌ 167 
சந்திரகாதர்‌ 66 
சந்திரநாதர்‌ திருக்கோயில்‌ 95 
சம்பந்த மாமுனிவர்‌ 77 
சம்பந்தர்‌ பதிகம்‌ 140 


சம்பரதேவன்‌ அறவழிகிற்றல்‌ 180 


சம்பரன்‌ [78 
சம்பரனின்‌ போர்ச்செயல்‌ 178 
சம்பா 178 
சீம்பூத்ரு மாவர்தீதம்‌ 166 
சம்மேதசிகரம்‌ 181 
சமணர்‌ பாழி (Ql 
ச மவசரணம்‌ 190 
சமாதி குப்த முனிவர்‌ 166 
சமுத்ர குப்த முனிவர்‌ 170 
சய திநகர்‌ xi 
சர்வோதபத்ரம்‌ 166 
சரணப்‌ பத்து 146 
சரவணமுத்துப்‌ புலவர்‌ 29 
சல்லகீவனம்‌ 164 
சன்ன தி முகப்பு மண்டயம்‌ 95 
சாகர குருக்கள்‌ 166 
சாகரதுத்தன்‌ 164, 174 
சாசனங்களில்‌ திருகறுங்‌ 
கொண்டை 671 
சாசனப்‌ பாடல்கள்‌ 70 
சாத்தனார்‌ xi 


சாமிநாதையர்‌, ௨. வே. டாகடர்‌ 
2205102017) 185 
சிங்கத்தின்‌ மறுபிறப்பு 174 


190 
சித்தபரமேட்டிகள்‌ 177 
சித்தரசம்‌ 75 
சித்தாமூர்‌ மடம்‌ 71, 185 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ xiv 
சிலப்பதிகாரம்‌ x 
சிலேடை உலா xvii, 39 
சிவக்கொழுந்து தேசிகர்‌ 39 
சிவந்தெழுந்தபல்லவரா யன்‌ 
உலர 39 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 39 
சிறப்பு ஊர்வலங்கள்‌ i 


சிறப்புப்பெயர்‌ முதலியவற்றின்‌ 


அகராதி 41-65 
சிறப்புப்‌ பெயரும்‌ விளக்கக்‌ 

குறிப்புகளும்‌ கல 
சிறுத்தொண்டன்‌ உலா 40 
சின்ன சாமி நயினார்‌, தச்சாம்‌ 

பாடி XXX! 
சின்னங்கள்‌ எடுத்தல்‌ 14 
சினலயங்கள்‌ XXV 
சினேந்திரஞானத 

திருப்புகழ்‌ 197-158 
சினேந்திரனின்‌ சீர்ப்பவனி 25-26 
சீவகசிந்தாமணி xiil 
சீவகன்‌ xiil, XXil 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ vill 
சுந்தரவடிவேலு, நெ.து. XXXil 
சுப்பிரதிட்டன்‌ 177 
சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌ 39 
சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ 39 
சுரகுரு 166 
சுரம்ய நாடு 161 
சுவர்ணபாகு 168, 169, 171 
சுனைக்காட்சி 93 


சூடாமணி நிகண்டு xviii, xxiv, 69 


சூபங்கரம்‌ 166 
சூரிய வணக்கம்‌ 170 
சூளாமணி xiii 
செஞ்சி 185 
செண்டலங்காரன்‌ 77 
செண்டு 77 
செப்பறை உலா 39 
செயகோடண 79 
செயராமன்‌, ந. வீ. 39 
சேக்கிழார்‌ ix 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


சேடியர்‌ வினாவும்‌ பேரிளம்‌ 
பெண்ணின்‌ மறு மொழியும்‌ 32 


சேமங்கரகேவலிகள்‌ 167 
சேயூர்‌ முருகன்‌ உலா 39 
சேரமான்‌ பெருமாள்‌ 

நாயனார்‌ viii, xvii, 39 
சேரன்‌ செங்குட்டுவன்‌ x 
சேறைக்‌ கவிராச பிள்ளை 39 
சேனைத்‌ தலைவர்‌ உலா 40 
சோதிடர்‌ ஐவர்‌ 79-60 
சோழன்‌ உலா ill 
செளதர்ம கல்பம்‌ 173 
செளதர்மேந்திரன்‌ 173 
ஞான உலா 39, 40 
ஞானவிகோதன்‌ உலா 39 
தசரதமன்னர்‌ திருக்குமாரர்‌ 3014 
தசாங்கப்பகுதி &vVil 
தசாங்கப்‌ பத்து XV 
தசாங்கம்‌ 309114) XXVI, 
தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ உலா 39 
தத்துவராயர்‌ 39 
தத்தைக்‌ கரத்தி 77 
தமிழ்‌ இலக்கிய வரலாறு viii 
தமிழாய்வு XXXVii 
தர்மசக்கரம்‌ 73 
தரணேந்திர பத்மாவதியரின்‌ 

காவல்‌ 179 
தரணேந்திரன்‌ 175, 178 
தருமை ஞானசம்பந்த சாமி 

உலா 40 
தலைப்புகள்‌ XXVIiL 
தளிப்பெண்டுகள்‌ 3701-2017 
தற்புருடன்‌ 82 
தன்யன்‌ 177 
தாரணி 161 
இங்கள்பன்னிரண்டு 10-11 
திசைத்தேவர்கள்‌ 13-14 
திண்டிவனம்‌ தாலுகா 105 
திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ 39 
இரிசிரகர உலா 40 
திரிலோகோத்தமம்‌ 166 
திருக்கடவூர்‌ உலர 39 


திருக்கயிலாய ஞானஉலா 1%, 39 
திருக்கழுக்குன்‌ றத்து உலா 40 
திருக்காளத்திநாதர்‌ உலா 39 


பொருளகராதி 


திருக்குவளை தியாகராசசாமி 


உலா 40 
திருக்குற்றாுலநாதர்‌ உலா 39 
திருக்குற்றுலநாதர்‌ உலா 

முகவரை XX 
திருக்கோயில்‌ திருப்பணி 68,105 
திருக்கோயிலின்‌ பழமை 98 
திருச்சிறப்‌ புலியூர்‌ உலா 40 
திருச்செந்தூர்‌ உலா 40 
திருஞான சம்பந்தர்‌ 911௮ 
திருத்தசாங்கம்‌ 764111 
திருத்தணிகை உலா 29 
திருத்தாண்டகம்‌ vii 
திருத்தபை 311 
திருநறுங்குன்‌ றமலை 185 
திருகறுங்கொண்டை 66, 99 
இருநறுஙகொண்டை 

அப்பாண்டைநாதர்‌ உலா 1-38 


i திருகறுங்கொண்டை-அடுத்துள்ள 
ஊர்கள்‌ 109-110 
திருறுகங்கொண்டை ஊர்சூழ்‌ 


ஏரிகள்‌ 90 
இருகறுங்கொண்டை ஊரின்‌ 
இருப்பிடம்‌ 99 
திருநறுங்கொண்டை ஊரின்‌ 
நிலைமை 89 
திருநறுங்கொண்டைக்‌ 
கல்வெட்டுகள்‌ 66-69 
இருநறுங்கொண்டைச்‌ 
சாலைகளின்‌ தன்மை 89 
திருநறுங்கொண்டை சைனர்‌ 
திருத்தலம்‌ 91 
இருநறுங்கொண்டைத்‌ 
திருத்தலவரலாறு 3000, 89-120 
திருநறுங்கொண்டைத்‌ 
தோத்திரமாலை ப்‌ 136-160 
திருநறுங்கொண்டைமலை Qe 
திருஈநறுங்கொண்டைமலைப்‌ 
பதிகம்‌ 136 
இருகறுங்கொண்டையைச்‌ 
சூழ்ந்த சினாலயங்கள்‌ 6 


இருநறுங்கொண்டையைத்‌ 
தொழுது பேறு பெற்றார்‌118-119 

திருநறுங்கொண்டையைப்பற்றிய 
தமிழ்‌ நூல்கள்‌ 117 


191 


திருநறுங்கொண்டை வரலாற்றுச்‌ 
சின்னம்‌ 01 
திருகறுங்கொண்டை வழிக்‌ 


காட்சிகள்‌ 90 
தஇிருநகறுங்கொண்டை 

வேறுபெயர்கள்‌ 1 00 
தஇருகாவுக்கரசர்‌ ர 
திருப்பருத்திக்‌ குன்றில்‌ குரா 75 
திருப்பனந்தாள்‌ உலா 30 
இருப்பிடவூர்‌ ்‌ wil 
திருப்புத்தூர்‌ உலா 40 
திருப்பூவண நாதர்‌ உலா 39 
திருமண ஊரவலம்‌ ்‌ 
திருமலையின்‌ அடிவாரம்‌ 93 
திருமுழுக்கு 172 
திருமுறைப்‌ பாடல்களில்‌ 

திருவீதி உலா vii-viii 
திருமேற்றிசை 111-112 
திருமேற்றிசை அந்தாதி XXXi, 

115, 121-135 

திருமேற்றிசை யந்தாதி.- 

பாட்டு முதற்‌ குறிப்பு 

அகராதி 134-135 
திருமேற்றிசையார்‌ 

திருப்புகழ்‌ 115-116 
திருமேனி வருணனை 11 
திருவடிப்‌ போற்று 2-3 
திருவாசகம்‌ xviii 
திருவாரூர்‌ உலா 40 
திருவாரூர்ப்‌ பதிகம்‌ vii 
திருவிசைப்பா vil 
திருவிடைமருநூர்‌ உலா 40 
திருவிலஞ்சி முருகன்‌ உலா 40 
இருவிழா ஊர்வலம்‌ i 
திருவுலாப்புறம்‌ ix 
திருவுலாமாலை x 
திருவெங்கை உலா 39 
திருவேங்கட உலா 40 
திருவைம்பாவை 61 
திரைலோக்கி சுந்தரம்‌ viii 
தில்லை உலா 40 
திலகம்‌ | 66 
திலகாவதி 166 
திவ்விய வாக்‌€சன்‌ 86 
திவாகரம்‌ XViii 


192 


தீபங்குடிப்‌ பத்து 11] 


“ தீபை” என்பது எது? 114 
தீபையுள்‌ மேற்றிசை 113 
தீர்த்தங்கரர்‌ XXVIII-XXIX 
தீர்த்தமாடுதல்‌ vi 
தூது வம்‌ 


தெல்வம்களிரை ஒத்த பேரழகி 27 
தெய்வ வுலாக்‌ கண்டு மகிழ்தல்‌ 


20-21 

தெரிவைப்‌ பருவ்த்தாள்‌ 29-32 
தெரிவைப்‌ பருவத்தாளின்‌ 

பண்பு நலம்‌ 29-30 


தெரிவைப்‌ பெண்ணின்‌ உருவ 


நலம்‌ 30 
தெரிவை வணங்கிப்‌ போற்று 

தல்‌ 31-32 
தென்‌ தில்லை உலா 39 
தேர்த்‌ திருவிழா Vii 
தேர்மேல்‌ திசை விளங்கத்‌ 

தோன்றுதல்‌ 13 


தேரெதிரே சென்று தெரிவை 
வணங்கிப்‌ போற்றுதல்‌ 31-32 


தேவகுமார்‌, ௪. XXXII 
தேவர்களின்‌ திருப்பணி 179 
தேவர்களின்‌ பணிவிடை 171 
தேவராஜ முனிவர்‌ 157 
தேவன்‌ இரச்மிவேகனாய்ப்‌ 
பிறத்தல்‌ 165 


தேவா திதேவன்‌ திருப்புகழ்‌ 1 
தேவை உலா 40 
தொண்டை வளநாடு 
தொல்காப்பிய வுரை 
தோத்திரமாலை முதற்‌ குறிப்பு 
அகராதி 159-160 
நகர்வலங்‌ கண்டது 2111-3011] ! 
நச்சினார்க்கினியர்‌ 41, 1X, 90-24 
நச்சுவினை வென்ற நாயகன்‌ 78 
நட்சத்திரப்பெயர்‌ முதலியன 3௦ 


XXV 
XXL 


நட்சத்திரம்‌ இருபத்தேழு 6-9 
நடுத்தர்வை உலா 40 
நக்தசுவர திவசப்‌ பெரும்‌ 

பூசனை 169 
கந்தை 169 
நம்பியாண்டார்‌ கம்பி x, 39 
நயம்‌ ஏழு 81 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


நரவர்மன்‌ 173 
நல்லறம்‌ இதழ்‌ 72 
நவநிதி 87 
நவநீதப்‌ பாட்டியல்‌ XVIli-XiX 
நற்காட்சி 87 
நறுங்கொண்டை அருகன்‌ 
பாதம்‌ பணிதல்‌ i 
நாககுமார காவியம்‌ 32111 
நாகமிதுனங்கள்‌ 1-45 
நாதரின்‌ திருமேனி வருணனை 11 
நாராயணசாமி ஐயர்‌, 
பின்னத்தூர்‌ 39 
நாரீசன்‌ 85 
நரவலநீ தீவு 161, 165, 167, 168 
நீர்மடவார்‌ முதலியோர்‌ 67 
நீர்வளமும்‌ நிலவளமும்‌ ௦ 
நூல்‌ வரலாறு பற்றிய ஒரு 
குறிப்பு கல்‌ 
நூலின்‌ அமைப்பு XXVii 
நூலின்‌ நடைநலம்‌ XXIX-XXX 
நூலின்‌ பொருட்‌ சுருக்கம்‌ 
XXV-XXVI 
நூலுள்‌ எழு பருவப்‌ பிரிவு 32111 
நூற்பயன்‌ 38 
நெல்லை வேலவர்‌ உலா 39 
பகவான்‌ பார்சுவநாதர்‌ அவ 
தாரம்‌ 172 
பகவான்‌ பார்சுவநாதர்‌ துறவு 
பூணல்‌ 176 
பகவான்‌ பார்சுவநாதர்‌ 
வரலாறு 161-184 
பகவான்‌ பார்சுவநா தரின்‌ 
சிறப்புகள்‌ 179 
பகவானுக்குச்‌ செய்த 
சிறப்புகள்‌ 172 
பச்சைமாமலை 181 
பஞ்சகல்யாணம்‌ XXIX 
பஞ்சகல்யாண வைபவம்‌ 74 
பஞ்சமித்தர்‌ 87 
பட்டணப்‌ பிரவேசம்‌ i 
படிக்காசுப்‌ புலவர்‌ 39 
படிமைமாயோகம்‌ 166 
பண்டாரக்‌ கவிராயர்‌ 40 


பண்டை நூல்களில்‌ அருகன்‌ 


புகழ்மாலை 118 . 


யபொருளகராதி 193 
பணவரங்கப்‌ பத்து 149 பார்சுவநாதர்‌ சன்னிதிவழி 95 
பத்கதேசம்‌ 167 பார்சுவநாதர்‌ பரிகிர்வாண 
பத்திநோக்கு 007171 மடைதல்‌ 180-181 
பத்மநாடு 167 பார்சுவகாதர்‌ வரலாறு xXXXi 
பத்மா 169 பார்சுவநாதர்‌ வாழ்க்கையும்‌ 
பத்மாவதி 166, 175 கதைகளும்‌ 161 
பத்மோத்தரா 169 பார்சுவகாதரின்‌ முற்பிறப்பு 
பதிப்பு வளர்ச்சி XXXii விவரம்‌ 182-182 
பதினெட்டு பாஷை 81 பார்சுவ பகவான்‌ 173 
பதினொராம்‌ திருமுறை ௩% பாச்சுவர்‌ அருகபதவி 
பமாணம்‌ 82 அடைகல்‌ 179 
பரத்தையர்‌ வீதி பபப பார்சுவர்‌ உணவு கொண்டமை 
பரத்கண்டம்‌ 161, 168 177 
பரமன்‌ உலாக்‌ காண்டல்‌ 30-31 பாரீசகாதர்‌ சரணப்‌ பதிகம்‌ [143 
பரமனருளால்‌ பவனி வரும்‌ பாவதேவசூரி 161, 165 
காட்சி காண்டல்‌ 22-23 பாழியிலாழ்வார்‌ 67 
பரராசசேகரன்‌ உலா 40 பிங்கலம்‌ 3௨1411] 
பராபரன்‌ 83 பிச்சுவையர்‌, சிலேடைப்‌ 
பல்கணத்தார்‌ 14 புலி 40 
பல்லக்கு சேவை 13 பிரசேனஜித்து 174 
பல்பொருள்‌ அகராதி 185 பிரபந்தத்‌ திரட்டு XV 
பலபட்டடைச்‌ சொக்கநாதப்‌ பிரபந்த தீபிகை Xv 
புலவர்‌ 40 பிரபாவதி 174, 180 
பவ்வியசெனம்‌ 82 பிரபாவதி--பார்சுவர்‌ திரு 
ப வனிக்‌ காதல்‌ XV மணம்‌ 174 
பவனி வரும்‌ கரட்சி காண்டல்‌ பிராம்மி 171 
22-23 பிராம்மி அரசி கண்ட கனவு 172 
பழமொழி 82-83 பிள்ளைத்தமிழ்‌ xvi 
பளிங்குமாடத்தை அணுகிய பின்னெழு நிலை XVIlI-XIX 
பாவை பரமன்‌ உலாக்‌ புட்கரத்வீபம்‌ 166 
காண்டல்‌ 30-31 புட்கலாவதீ 165 
பன்னிரண்டு இராசி 9-10 புதுவை உலா 40 
பன்னிரு திங்கள்‌ 10-11 புராணத்‌ திருமலைநாதர்‌ 40 


பன்னிரு பாட்டியல்‌ XIV, XVIi-XX 
பாகம்‌ பெண்ணுடையார்‌ 


பரம ராவரோ? 35 
பாடனா 161 
பாடாண்‌ பகுதி xvi 
பார்ச்வா 174 
பார்சுவ தீர்த்தங்கர 

ராலயம்‌ 185 
பார்சுவநா த சரிதம்‌ 161 
பார்சுவகாத பகவான்‌ 

184 


பத்தாம்‌ பிறப்பு 
பார்சுவநாதர்‌ 93 


23 


புறத்திணைப்‌ பாடாண்‌ பகுதி பஸ 
பூமிதனிற்‌ சென்னியுறப்‌ 
போற்றுதல்‌ 75 


பூர்ணசந்துர நயினார்‌ 164 
பெதும்பைப்‌ பருவ அருமை 3 
பெதும்பைப்‌ பருவப்‌ பாவை 
19-21 
யெதும்பைப்‌ புலி XX 
பெதும்பையர்‌ கழங்காடல்‌ 
மறத்தல்‌ 21 
பெருக்கிய ஆருறு 83 


பெருங்கதை Xi, XXI1, XXili 


194 
பெருந்தொகை ர்‌ 
பெரும்பள்ளி 101 
பெரும்பூசனைகள்‌ 170 
பெருமாள்‌, ஆறையூர்‌ 67 
பெருமானின்‌ திருவுருவ 
வண்ணம்‌ XXIX 
பேதைப்‌ பருவப்‌ பெண்‌ 17-19 
பேதை முதலியோரின்‌ விளை 
யாட்டுகள்‌ xXVii 
பேராசிரியர்‌ Xvi 
பேரிளம்‌ பெண்‌ 32-38 


பேரிளம்பெண்‌ ஐயம்‌ வினாவித்‌ 
தெளிதல்‌ 33 
பேரிளம்‌ பெண்ணின்‌ மறு 


மொழி 32-37 
பேரிளம்பெண்‌ வந்து 

பெருமாளைப்‌ பணிதல்‌ 32 
பேரூர்‌ உலர 39 
பொருளகராதி 330201, 186 
போற்றிமாலை 15; 24 
பெளதனபுரம்‌ 161 
மகளிர்‌ உலாக்‌ காண்டல்‌ 17 
மகளிர்‌ நீராடல்‌ 30 
ம்காசாத்தய்யா கட்டளைக்‌ 

கலித்துறை 155 
மகாசாத்தய்யா பதிகம்‌ 151 
மகாபிரப விமான தேவன்‌ 171 
மகீதரன்‌ 177 
மகீபாலபுரம்‌ 174 
மகீபாலன்‌ 175 
மகீபாலன்‌ - பார்சுவர்‌ 

சந்திப்பு 175 
மகபாலன்‌ மறுபிறப்பு 176 
மங்கல ஊர்வலம்‌ iv 
மங்கல வாழ்த்து 37 
மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌ iv 
மங்கைப்‌ பருவ ஈல்லாள்‌ 21-23 
மங்கையர்‌ எழு பருவகிலை XX 
மங்கையர்‌ பந்தடித்தல்‌ 22 


மங்கையர்‌ விளையாடல்கள்‌ XIX 
மங்கையரின்‌ மங்கல வாழ்த்து 37 
மடந்தை 23-26 
மடல்‌ xV 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


மடவார்‌ அருகன்‌ தேரெதிரெ 
வகீது வணங்கி வாழ்த்துதல்‌ 


36-37 

மடவார்‌ வந்து திரளுதல்‌ 16-17 

மண்டல புருடர்‌, வீரை xxiv, 69 

மணிமேகலை Xi 

மணிவாசகர்‌ 39711 
மணிவாசகர்‌ நூலகம்‌, சிதம்‌ 

பரம்‌ 39 


மதுரைச்‌ சொக்கநாதர்‌ உலா 40 


மதுரைத்‌ திருவிழா iv-V 
மந்திரப்‌ பத்து 147 
மயிலதீது உலா 40 
மயூரகிரி உலா 39, 
மருங்காபுரி உலா 40 
மருந்து , 8l 
மருபூதி 83, 161-163 
மருபூதி கலைபயிலல்‌ 162 
மருபூதி புரோகிதனாதல்‌ 163 
மருபூதியின்‌ மறைவும்‌ மறு 
பிறப்பும்‌ 163 


மல்லிநாதன்‌, ஸி. எஸ்‌. 111 
மலைக்கோயிலின்‌ அமைப்பு 92 
மலைப்பாம்பு குரங்க 


வேடனாதல்‌ 167 
மலையும்‌ சுனையும்‌ நதியும்‌ 7 
மவுரிஸ்‌ புளூம்‌ பீல்டு 161 
மன்னர்‌ பவனி ii 
மன்னரும்‌ மாமுனிவரும்‌ 

இறழைஞ்சுதல்‌ 14 
மாசத்தனார்‌ Vili 
மாடத்தின்‌ மேலிருந்து மகளிர்‌ 

உலாக்‌ காண்டல்‌ 17 
மாதவர்‌ திருவறம்‌ கேட்டல்‌ 180 


மாமுனிவர்‌ பாதம்‌ இறைஞ்சுதல்‌ 6 


மாரதி 174 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 40 
முக்குடை Th 75 
முக்குடைத்‌ தாபனம்‌ 69 
முகவுரை 1432305211 
முத்தமிழ்‌ XY 
முத்தொள்ளாயிரத்தில்‌ 


312737 
vill 


உலாக்‌ காட்சிகள்‌ 
முதல்‌ உலா இலக்கியம்‌ 
முப்பன்‌ தொட்டி உலா 40 


பொருளகராதி 


முப்பொருள்‌ 84-85 
முப்பொருளில்‌ முதற்பொருள்‌ 
33-34 
மும்மணிகள்‌ 165 
மும்முனிவர்‌ 75 
முற்ற றிவு 85-86 
முன்னிலை xviii 
முன்னிலைப்‌ பகுதி XVii, XXVi 
முன்னிலைப்‌ பரவல்‌ 158 
முனிபத்திரதேவர்‌ 185 
முனிவர்‌ தங்கள்‌ கோன்‌ 66 
மூலப்படியும்‌ பிறவும்‌ XXX 
மூவருலா Xx 
மூவாமுதலான பிண்டிப்‌ 
பொருள்‌ 80 
மூவொளி 60 


மூன்றுலகும்‌ பெற்றளித்தோன்‌ 74 
மேகமாலின்‌ 178 
மேருமந்தர புராணம்‌ 164 
மேல்சித்தாமூர்‌ ஜைனமடம்‌ 71, 72 


மேல்விதேகம்‌ 165, 167 
மேலிற்பள்ளி 66 
வச்சிரகோடம்‌ 164 
வச்சிரகோடம்‌ விரதம்பூணல்‌ 165 
வச்சிரகோடன்‌ 83 
வச்திரகர பன்‌ 167, 168 
வச்சிர நாபி 83, 167 
வச்சிர நாபி அகமிந்திரன்‌ 

ஆதல்‌ 167 
வச்சிரவீர்யன்‌ 167 
வசுந்தரி 161 
வடபாழியான்‌ 96 


வரதராசனார்‌, மு. டாக்டர்‌ vill 
வரதன்‌ இரதத்தில்‌ வந்து 
அரிவையின்‌ எதிர்ப்படுதல்‌ 28 


வருகைக்‌ கட்டியம்‌ 12 
வருண 161 
வரையறுத்த பாட்டியல்‌ 77 
வழிபடுமுறை 97 
வள்ளுவ முதுமகன்‌ பறை 
அறைதல்‌ vi 
வாக்தேவி XXVI 
வாசவதத்தை Xi-xii 


வாட்போக்கிொதர்உலா 39 


195 
வாமதேவி 171, 180 
வாமன்‌ 81 
வாரணாசி 171, 173 


வானவர்கோன்‌ வணங்குதல்‌ 15 
விக்கரமசோழ மலையமான்‌ 69 


விக்கிரமசோழன்‌ உலா 39 
விக்கிரமன்‌ x 
விக்கினவிநாயகன்‌ 75 
விசயா 167 
விசாகவிண்மீன்‌ 172 
விசுவசேனன்‌ 171-172 
விசுவபூதி 161 
வித்யுத்கதி 166 
வித்யுக்மாலை 166 
விந்தியமலை 164 
விபுலமதி 169 
விமலை 176 
வியந்தரதேவன்‌ 178 
விருத்தாசல உலா 40 
விருந்து இலக்கியம்‌ Xvi 
விழாவெடுத்தல்‌ vi 
விளக்கக்‌ குறிப்பு மேற்‌ 

கோள்‌ நூல்கள்‌ 28 
விளக்கக்‌ குறிப்புகள்‌ 73-88 


விளக்கிற்‌ புகையொழுங்கு 75 
வினவுரையாக அருகன்‌ புகழைப்‌ 


பேசுதல்‌ 34-35 
வினைசெற்ற அருகனே 
மேலாம்‌ முதல்வன்‌ 34 
வீணைமீட்டிப்‌ பாடுதல்‌ 28 
வீதராகன்‌ 75 
வீதியுலாவரும்‌ வழக்கம்‌ vi 
லீரசங்க அறிஞர்‌ தொண்டு 104 
வீரசங்கப்‌ பிரதிஷ்டாசாரியார்‌ 
69 
வீரசங்கப்‌ புலவர்‌ பெருமை 103 


வீரசங்கம்‌ 69, 101 
வீரராகவ முதலியார்‌, 
அநற்தகக்கவி 40 
வீரை மண்டல புருடர்‌ xxiv, 69 
வெண்பாப்‌ பாட்டியல்‌ Ki-xviii 
வெளிச்சுற்றாலை 94 
வெறிமங்கைபாகக்‌ கவிராயர்‌ 40 


196 அப்பாண்டைநாதர்‌ உலா 


வேகவதியாறு 163 
வேங்கடசாமி, சினி, மயிலை சத 
வேதசந்தம்‌ 73 
வேதநாயக சாஸ்திரி, 

சுவிசேடக்‌ கவிராயர்‌ 40 
வேலையதேசிகர்‌ 40 
வைகாசித்‌ திருவிழா 68 
வைகாசிப்‌ பெருவிழா 107 


வைகைத்‌ திருமலை 
வைதாத்யமலை 
ஜின்‌ 
ஜெகந்காதராம்‌ 
ஸ்ரீபால்‌, டி. எஸ்‌, 
ஸ்ரீபுராணம்‌ 
ஸ்ரீஹரி 

ஹேமலன்‌ 


74 

166 

76 

170 

xxxi, 71, 72 
161 

127 

177 


பார்சுவநாதர்‌ வரலாற்றுப்‌ பாடல்கள்‌ 


நிலவுல கெழுந்த நீதியின்‌ அளித்த 
அலகில்‌ பெருங்குணத்‌ தாதி இடபன்‌ 
விசய வீரன்‌ அசிதபட்‌ டாரகன்‌ 
அம்பவழ மேனிச்‌ சம்பவ நாதன்‌ 
அரத்தகு சேவடி அபினக்‌ தனனும்‌ 
உரைத்தகு மேனி யுத்தம சரீரன்‌ 
தொலையா வாய்மைச்‌ சுமதிபட்‌ டாரகன்‌ 
பரம மூர்த்தி பத்மப்‌ பிரபனும்‌ 
ஏர்பெறு காட்சி சுபாரிச நாதன்‌ 

சந்திர வீறொளி சந்திரப்‌ பிரபன்‌ 
புரையறு தவத்துப்‌ புட்ப தந்தன்‌ 

சிங்க மேந்தணைச்‌ சீதள நாதன்‌ 
திருமறு மார்பின்‌ திகழ்சிரே யாம்சன்‌ 
மலர்மிசை நடந்த வாசுபூச்‌ சியனும்‌ 
மேவல்‌ மேனி விமலபட்‌ டாரகன்‌ 
அருள்நெறி அளித்த அனந்த சித்தன்‌ 
தருமலை யுடைய தன்மபட்‌ டாரகன்‌ 
தவநெறி அளித்த சாந்திபட்‌ டாரகன்‌ 
கொக்தார்‌ மலர்மழை குந்துபட்‌ டாரகன்‌ 
அந்தர வினையின்‌ அரபட்‌ டாரகன்‌ 
தொல்லைவினை கெடுத்த மல்லிபட்‌ டாரகன்‌ 
மூகடுபெற உயர்ந்த முனிசுவ்‌ விரதன்‌ 
அரிட்ட நெறியின்‌ நமிபட்‌ டாரகன்‌ 
அட்டவினை கெடுத்த அரிட்ட கேமி 

பட்ட வினைப்பகல்‌ பாரிச நாதன்‌ 
சிட்டர்கள்‌ ஏத்தும்‌ சிரீவர்த்த மானன்‌ 
என்றிவ ரோரிரு பத்துகால்‌ வரையும்‌ 
நாளும்‌ நாளும்‌ ஈலம்புகழ்ட்‌ தேத்துதும்‌ 
மீளா உலகம்‌ வேண்டுதற்‌ பொருட்டே. 


10 


20 


25 


_—.திருப்பாமாலை 


பச்சை மணிவடிவாய்ப்‌ பாரில்விசுவ சேனனகம்‌ 
மெச்சு மகவாய்‌ வெளிவந்த--உச்சிதரும்‌ 
பாரிச காதன்‌ பதநினைம்‌ தோர்‌ வாழ்வரே 
சீரிசை நூ லின்பம்‌ சிறந்து. 


தனிப்பாடல்‌ 


198 


அப்பாண்டைநாதர்‌ உலா 


அற்புத வாயு சதவருடம்‌ முழம்‌ ஒன்பதுயர்‌ 
வெற்புயனுக்ரெ குலவிசுவசேகன்‌ பிராம்மிசு தன்‌ 
உற்பித்ததையிரு ளேகாதகிதிது பச்சை வண்ணன்‌ 
நற்குணன்‌ பார்சுவ நாதன்‌ விசாகத்து நாள்வந்ததே. 


_சதுர்வம்‌சதி தீர்த்தங்கரர்கள்‌ அந்தா தி, 24, 


வாரணங்கள்‌ கூவ வரிவண்‌ டிசைபாடப்‌ 

பேரிகையும்‌ சங்கும்‌ பிறதூரியம்‌ முழங்கதீ 
தாரணியும்‌ பிண்டிகிழல்‌ தாமரையின்‌ மீதிருந்த 

வீரியனார்‌ பாடலோ வீதிதொறுங்‌ கேட்டிலையோ? 
காரிகையாய்‌! நீஇன்னம்‌ கண்கள்‌ விழித்திலையோ? 

பாரீச பட்டர்மேற்‌ பாசமும்‌ இத்தனையோ? 
மாரனெடு காலனைமுன்‌ வாராம லேகாய்ந்த 

ஈரேழ்‌ புவிக்கிறையைப்‌ பாடேலோ ரெம்பாவாய்‌! 


திருவெம்பாவை, 9, 


திருமழை பொழிந்திடும்‌ கரியமுகில்‌ தங்கிய 
திருகாதர்‌ குன்றில்‌ வாழும்‌ 
செல்வமிகு காசிபுரி தன்னிலுறை விசுவ 
சேனன்‌ மகிழு மபிராமி புதல்வா! 
மருவியிரு வினையின்வச முயிர்க்கரிகள்‌ பவகடலில்‌ 
துயர்முதலை யெயிற முந்தி, 
வானவர்க்‌ கிறைவனே, மாமுனித்‌ தலைவனே, 
வானுற நிமிர்ந்த மாலே, 
கருமகடல்‌ சுவறகடை கடவுள்கண நாதனே, 
கைவலச்‌ செல்வி வானே, 
கராவினாற்‌ செய்ததுயர்‌ தீர்வருள்‌ பாரீச 
நாகுனே என்று கூறத்‌ 
தருமசக்‌ கரமசே தனஞ்செவிய லாதிருந்‌ 
ததன்தலை துணித்தி ருக்கத்‌ 
தருமமா யென்மீதில்‌ வருமமர பரமகதி 
தந்தருள்‌ கால மிதுவே. 


திருநா தர்‌ குன்றத்துப்‌ பதிகம்‌, 23, 





ந, 


“ திருநாதர்‌ குன்றத்துப்‌ பதிகம்‌? 4 (நல்லறம்‌ ? - திங்கள்‌ இதழில்‌ (மலர்‌ 3, 


இதழ்‌ 11, 12) வெளிவந்துள்ளது (1960). 


மதிப்புரை 
நாக குமார காவியம்‌ 


| பதிப்பாசிரியர்‌: வித்துவான்‌ மு. சண்முகம்‌ பிள்ளை, வெளியிடு: 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ (தமிழ்த்துறை), சென்னை - 5. 
விலை ரூ. 5.] 

பழைய தமிழ்க்‌ காவியங்களில்‌ பெருங்கதை, சீவக சிந்தாமணி, 
சூளாமணி, நீலகேசி, மேருமந்தர புராணம்‌, யசோதா காவியம்‌, 
உதயணகுமார காவியம்‌, நாககுமார காவியம்‌, சாந்தி புராணம்‌ 
முதலானவை சைன சமயக்‌ கொள்கைகளை உலகிற்குப்‌ பிரசாரம்‌ செய்ய 
எழுந்தவை. இவற்றுள்‌ காகருமார காவியமும்‌ ஒன்றாகும்‌. பெருங்‌ 
கதை, சிந்தாமணி, சூளாமணி ஆகியவை பெருங்காவியம்‌ எனப்‌ 
போற்றப்‌ பெற்றவை. மற்றவை நடைச்‌ சிறப்பும்‌ பொருட்‌ பொலிவும்‌ 
ஒருங்கே அமைந்தவையல்ல; சமயக்‌ கொள்கைகளைச்‌ சாற்றும்‌ கருத்‌ 
துடன்‌ தோன்றியவை. தமிழில்‌ ஐம்பெருங்‌ காவியம்‌ என்னும்‌ வழக்கு 
நன்னூலுக்கு முதன்முதலாக உரை இயற்றியவராகிய மயிலை நாதர்‌ 
காலத்துக்கு முன்பிருந்தே (14ஆம்‌ நூற்றாண்டு) வழங்கி வருகிறது. 
அதுபோலவே பிற்காலத்தில்‌ ஐஞ்சிறு காவியம்‌ என்னும்‌ வழக்கும்‌ 
ஏற்படலாயிற்று. இவ்வைந்துள்‌ ஒன்றாகக்‌ கருதப்படுவது காககுமார 
காவியமாகும்‌. இது முதன்முதலாக இப்பொழுதுதான்‌ அச்சேறி 
வெளிவருகின்றது. இக்காவியத்தின்‌ ஏட்டுப்‌ பிரதியை உதவியவர்‌ 
வட ஆர்க்காடு மாவட்டத்தைச்‌ சேர்ந்த தச்சாம்பாடி கிராமவாசியும்‌, 
சைனசமயத்தவரும்‌ ௮ச்சமய நூல்களில்‌ நல்ல தேர்ச்சியுடையவரும்‌ 
ஆயெ திரு. ஜெ. சின்னசாமி கயினார்‌ என்பவர்‌. இது பதிப்புரையி 

லிருந்து தெரியவருகின்றது. ர 


நாககுமார காவியம்‌ இயற்றியவர்‌ இன்னாரென்று தெரியவில்லை. 
இது ஐந்து சருக்கங்களும்‌ 170 பாடல்களும்‌ கொண்டது. வட மொழியி 
லுள்ள நாககுமார காவியத்தைப்‌ போலவே இதன்‌ சருக்கங்களின்‌ 
பெயர்களும்‌ முதல்‌, இரண்டு, மூன்று என எண்ணுப்‌ பெயரால்‌ 
வழங்கப்பெற்றுள்ளது. பெரும்பாலும விருத்தப்பாக்களே இதில்‌ 
பயின்று வந்துள்ளன. இக்‌ காவியத்திற்கு “நாக பஞ்சமி கதை” 
என்றும்‌ பெயர்‌ உண்டு. வடமொழியில்‌ இதனை இயற்றிய மல்லிசேனர்‌ 
இப்பெயரை இக்காவியத்திற்குப்‌ பெயராகக்‌ குறிப்பிடுறொர்‌, 
சிரேணிக மகாராசன்‌ தன்‌ சுற்றத்தோடு விபுலமலையிலுள்ள சமவ 
சரணத்திற்குச்‌ சென்று அங்கிருந்த கெளதம முனிவரை வணங்கித்‌ 
தருமம்‌ கேட்டபின்‌, அவரிடமிருந்து பஞ்சமி கதையைக்‌ கேட்டறிந்தான்‌. 
அந்த முனிவர்‌ வாக்காகவே இக்காவியக்‌ கதை அமைந்திக்கிறது. 
நாக குமாரனின்‌ வீரதீரச்‌ செயல்கள்‌, காதல்‌, களியாட்டங்கள்‌, 
முற்பிறப்பின்‌ வரலாறு, பஞ்சமி விரத நோன்பு, அதன்‌ பயன்‌, துறவு 
நிலை ஆகியவை இக்கதையில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. சினாலயங்களுக்குச்‌ 
சென்று வழிபடுதல்‌ முனிவர்களைத தொழுது தர்மம்‌ கேட்டல்‌, அருக 
தேவரை உள்ளம்‌ உருகத்‌ துதித்தல்‌ போன்ற சைன சமயக்‌ கொள்கை 
களையும்‌ இக்காவியம்‌ விவரிக்கிறது. இவை யாவும்‌ பதிப்பாசிரியரால்‌ 
பதிப்புரையில்‌ விளக்கப்‌ பெற்றுள்ளன. பன்னிரண்டாம்‌ நூற்றாண்‌ 
டுக்கு முன்னரே இக்காவியம்‌ தோன்றியிருத்தல்‌ கூடும்‌ என்பதற்குச்‌ 
சான்றுகள்‌ தரப்பெற்றுள்ளன. 
இதுகாறும்‌ அச்சியற்றப்பெற்று வெளி வராத ஒரு பழைய தமிழ்க்‌ 
காவியததை வெளியிட வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வத்தோடு உழைத்து 
வெற்றி கண்டுள்ள இதன்‌ பதிப்பாசிரியருக்குத்‌ தமிழகம்‌ கடப்பாடு 
டையது என்பது ஒருதலை. சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறை 
செய்துவரும்‌ இத்தகைய தமிழ்ப்பணி போற்றுதற்குரியது. 
_ பேராசிரியர்‌ எஸ்‌. வி. வரதராஜ ஐயங்கார்‌, 
(தினமணி சுடர்‌, அனுபக்தும்‌-—15. 9, 1974) 


A Review 
NAGAKUMARA STORY 


Nagakumara Kavyam, Edited by M. Shanmukham Pillai, 
Lecturer in Tamil, Tirukkural Endowment Research Centre, 
University of Madras. 


The Tamil Research Department of the University of Madras has 
published Nagakumara Kavyam, an important Kavya not so far 
published. Its Editor, M. Shanmukham Pillai, has added a detailed 
preface containing significant facts and figures. Notes about 
important names appearing in the kavya and a note mentioning 
other works which deal with the story of Nagakumara. It is well 
known that ancient Tamil literature consisted not only of Pathupattu, 
Ettuthogai, pathinenkizhkannakku but also five major kavyas and five 
minor kavyas. Of the five kavyas which are all jain works, Chulamani, 
Neelakesi, Yasodhara Kavyam and Udayanakumara kavyam are 
already available and the fifth kavya, the work under review, has not 
become available thanks to the efforts of the Madras University 
Tamil Department. i 


The kavya consists of five sargas and 170 stanzas with a useful 
note under each stanza. Though the style and diction are not 80 
beautiful as in other kavyas, the story in simple and quite interes- 
ting. At the request of King Siranika, Gautma Muni told the story 
of Nagakumar, his heroic deeds, love affairs, and eventual attainment 
of spiritual enlightenment and liberation. The book is doubtless a 
useful addition to Tamil Literature.—K.E.P. 


THE WEEKLY MAIL 
18th May, 1974] 


உ உகு 


ம + க 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌! 
"தமிழ்த்‌ துறை வெளியீடுகள்‌ 


- 1. திருவாய்மொழி (பகுதி: | முதல்‌ 10 வரை) 


ஆசிரியர்‌ : இரு. பு. ரா. புருஷோத்தம நாயடு 


"ஆசார்ய ஹிருதய மூலம்‌ 


அசிரியர்‌ : திரு. பு. ரா. புருஷோத்தம நாயடு 
பத்துப்பாட்டு ஆராய்ச்சி 
டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌... த்‌ 
திருக்குறள்‌ யாப்பு அமைதியும்‌ பாட்‌ வேறுபாடும்‌ 


இரு. மு. சண்முகம்‌ பிள்ளை 


: அதிரு. ௧, த. துருநாவுக்கரசு 
திருக்குறள்‌ அணிகலம்‌ 
இரு. இ. சுந்தரமூர்த்தி : 
திருக்குறள்‌ அமைப்பும்‌ முறையும்‌ 
்‌. _தரு. மு. சண்முகம்‌ பிள்ளை 


. 8. சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணைகள்‌ 


டாகடர்‌ ந, சஞ்சிவி . 
திருக்குறளில்‌ கற்பனை த்‌ திறனும்‌ நாடக கலனும்‌, ' 
_ தரு. ௧. த, இருநாவுக்கரசு ்‌ 
பல்கலைப்‌ பழந்தமிழ்‌ * 
நாக குமார காவியம்‌ ல 
அ. ஆ) இரு. மு. சண்முகம்‌ பிள்ளை 


்‌ “இந்திய விடுதலையும்தமிழ்‌ இலக்கியமும்‌ 


திருவிசைப்பா-திருப்பல்லாண்டு 
தமிழாய்வு (முதல்‌ தொகுதி--1 மறுபதிப்பு) . 
(ப. ஆ.) டாக்டர்‌ ந, சஞ்சீவி. 


தமிழாய்வு (இரண்டாம்‌ தொகுதி) 


(ப. ஆ.) டாக்டர்‌ ௩. சஞ்சீவி 


ய. ஆ.) டாக்டர்‌ ந. சஞ்சீவி. 


Translation—By Rev. Dr. G. U. Pope 


3, Thiramathi Sornammal Endowment Lectures (9) 


on Thirukkural in one Volume 
Religion and Philosophy of Tevaram 
—Dr. M. A. Dorai Arangaswami 


First All-India Tirakkural Research Seminar Papers—1972 


, The Contribution of European Scholars to Tamil 


௨ Words and their si 


‘ அறு K. Meenakshisundaram 
- தமிழ்த்‌ துறை--புதி ய வெளியீடுகள்‌ 


தெய்வத்‌ தமிழ்‌. ம்‌... 
_(ய. ஆ.) டாக்டர்‌ ந. சஞ்சீவி 


2.. பெருங்கரப்பியச்‌ சிற்றிலக்கியம்‌ பெருந்தமிழ்‌ 


(ப. ஆ.) டாக்டர்‌ ௩. சஞ்சீவி 


3.  Dravidie Studies 


—(Ed:) Dr. Mark Collins." i 
eir significance & Tamil-literary and Colloquial 
Dr. RK. P. Sethu 1112 1 (177 I ச 





« 3 = 
> » # 4 
- ௫. 
டு 4 
்‌ ௪ 
்‌ | 
0 


